TAL 

STUDIES 


கடற் பொறியியற் 
இலைச்சொற்கள் 


( குறுங் கலைக்களஞ்சியம் ) 


இந்திராபாலம் 


பாம்பன் பாலம் 


ஆழ்கடல்மேடைத்தளம் 


மும்பைத் துறைமுகம் 


கேனர் 


WERNATIONAL 


அ UE 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


கடற் பொறியியற் 
கலைச்சொற்கள் 
(குறுங்கலைக்களஞ்சியம் ) 


ஆசிரியர்கள் 


இரா . இராமசாமி 
சுப . சுப்பிரமணியன் 
இரா.சுந்தரவடிவேலு 


பாலரும் 


NTERNATIONAL 


STUDIES 


MYSTMUTE 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 

இரண்டாம் முதன்மைச்சாலை 
மையத் தொழில்நுட்பப்பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600113 


--- 


அறிவியல் அறிஞர் பெ.நா. அப்புசாமி 

அறக்கட்டளைச் சொற்பொழிவு 
( அறக்கட்டளை நிறுவியோர் : பெ.நா. அப்புசாமி குடும்பத்தினர் ) 
வரிசை எண் .2 

TOT : 28.1.2011 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


Author 


Katar poriyiyar Kalaiccorka! 
Dr. R.Ramasamy 
Indian Institute of Technology, Chennai 
Dr. SP . Subramanian 
Indian Institute of Technology, Chennai 
Dr. R. Sundaravadivelu 
Indian Institute of Technology , Chennai 
Dr. M. Valarmathi 
Associate professor 
Faculty of Overseas of Tamils 
International Institute of Tamil Studies 
II Main Road, C.I.T. Campus 
Chennai - 600 113 


General Editor 


Publisher & 


: 


International Institute of Tamil Studies 
II Main Road , C.I.T. Campus 
Chennai - 600 113 
Ph : 22542992 


Publication No. 


683 


Tamil 


First 


Language 
Edition 
Year of Publication 
Paper Used 
Size of the Book 
Printing type used 
No. of Pages 
No. of Copies 
Price 


2010 
18.6 Kg TNPL Maplitho 
1/8 Demy 
10 Point 
vi + 307 + 22 art colour pages 


1200 


: 


Printed by 


Rs.150 / - ( Rupees One Hundred Fifty Only ) 
United Bind Graphics 
42/93 , Millers Road 
Kilpauk, Chennai-600 010 
Technical Terms on Ocean Engineering 


Subject 


அறக்கட்டளைச் சொற்பொழிவாளர் கருத்துகட்கு நிறுவனம் பொறுப்பன்று 


முனைவர் பேரா . கரு . அழ . குணசேகரன் 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
தரமணி , சென்னை -600 113 

அணிந்துரை 
கடற்பொறியியற் கலைச்சொற்கள் ( குறுங் கலைக்களஞ்சியம் ) 
எனும் இந்நூலை இரா . இராமசாமி , சுப , சுப்பிரமணியன் , 
இரா . சுந்தரவடிவேலு ஆகிய பேராசிரியர்கள் இணைந்து 
எழுதியுள்ள இந்நூல் தமிழுலகுக்கு வேண்டிய நூலாகும் . இந்தியத் 
தொழில் நுட்பக் கழகம் , சென்னை -36 வெளியிட்டுள்ள இந்த நூல் 
சித்திரைத் திங்கள் 2010 இல்வெளியிடப்பட்டு ஆண்டு 
முடிவதற்குள் மறுபதிப்பு காணும் நூலாக இதனை எம் நிறுவனம் 
வெளியிட்டுள்ளது . 

Agonic line : காந்தப் புலச் சாய்வில்லாப் பகுதிகளின் நிலப் 
படவரைகோடு - நீலப்படத்தில் காந்தப் புலச்சாய்வு 0 ° ஆக 

இருக்கும் பகுதிகளையெல்லாம் இணைக்கும் கோடு ( ப .5 ) 
என நூலாசிரியர்கள் விளக்கீடு செய்வதன் வழியே கடற்பொறியியற் 
கலைச் சொற்கள் குறித்த விளக்கவுரையானது இத்துறைசார் 
மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மட்டுமல்லாது பிற 
துறைசார் மக்கள் எவரும் எளிதில் புரிந்துகொள்ள ஏதுவாக எழுதி 
விளக்கப்பட்டுள்ள அரிய நூலாக அமைகிறது . 

Benthos -ஆழ்நிலைநீர் வாழுமுயரினங்கள் - நீர் நிலையின் 
அடிப்பகுதியிலுள்ள நீரும் அதில் வாழுமுயரினங்கள் 
ஆழ்நிலையில் கடலிலோ அன்றி ஏரியிலோ வாழும் 
நிலையான அல்லது ஊரும் நீந்தும் உயிரினப் பொருட்கள் . 
Magma பாறைக்குழம்பு - புவியோட்டிலுள்ள திடமான 
பாறைகளுக்கடியில் உண்டாகும் உருகிய நிலையிலுள்ள பாறைக் 
குழம்பு . இக்குழம்பு ஆழ நிலையில் குளிர்ந்து பலவிதமான 
பாறைகளை உண்டாக்கும் . அல்லது விரைவாக நிலப்பரப்பை 
அடைந்து எரிமலைக்குழம்பாக வெடித்து உமிழப்படலாம் . சில 
சமயங்களில் நிலமட்டத்திற்குக் கீழாக உள்ள பாறைகளில் 
ஊடுருவித் தழற் பாறைகளாக உறையலாம் . அல்லது 
நிலமட்டத்திற்கு வருமுன்னே பாறையாக உறையலாம் . 
பாறைக்குழம்பின் வேதியலடக்கம் பலவாறாக வேறுபடும் . 
சிலிக்காவடக்கம் 60 % மேலாக இருந்தால் அஃது அமிலப்பாறை 
என்றும் 50 % உம் கீழாகயிருந்தால் அது மூலப்பாறை என்றும் 
வகைப்படுத்தப்படுகின்றது . ( ப .178 ) 

இந்நூலாசிரியர்கள் மூவரும் கடற் பொறியியல் துறையில் 
நீண்ட காலம் பணியாற்றிய அனுபவத்தின் வாயிலாக இந்நூல் 


பல 


கிடைக்கப்பெற்றுள்ளது . இவர்களின் அரிய இம்முயற்சியும் 
உழைப்பும் பெரிதும் பாராட்டுக்குரியது . இந்நூல் பல சிந்தனை 
யாளர்களின் ஒருமித்த கருத்துக்களின் வெளிப்பாடாக 
அமைந்துள்ளது . 

அறிவியல் தமிழ் இனி செழிப்புற வளரும் என்ற 
நம்பிக்கையை இந்நூல் தருகிறது . 

துறை சார்ந்த 
பேராசிரியர்கள் ஒன்றிணைந்து அறிவியல் தமிழ் உலகிற்கு 
தரவேண்டியது சமூகத் தேவையாக அமைகிறது . இந்நூலைத் 
தமிழ் உலகமும் , அறிவியல் தமிழ் அறிஞர்களும் , வரவேற்பார்கள் 
என நம்புகிறேன் . அறிவியல் தமிழ் ஆய்வாளர்களுக்கும் , 
மாணவர்களுக்கும் மட்டுமின்றி பலருக்கும் இந்நூல் பயன்படும் . 
பயன்பட வேண்டும் . 

இவ்வறக்கட்டளைப் பொறுப்பாளர் இணைப்பேராசிரியர் 
முனைவர் மு . வளர்மதி அவர்களுக்கு என் பாராட்டுக்கள் . 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து 
வருவதோடு தம் தனிப்பட்ட அக்கறையைக் காட்டிவரும் 
நிறுவனத் தலைவரும் தமிழக அரசின் முதல் வருமான 
மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களுக்குத் தமிழுலகம் 
என்றும் நன்றிக் கடன்பப்பட்டுள்ளது . 

தமிழ்ப்பணிகளுக்கு ஆற்றுப்படுத்தி வரும் மாண்புமிகு 
தமிழக நிதியமைச்சர் பேராசிரியர் க . அன்பழகன் 
அவர்களுக்கு எம் நன்றி என்றும் உரியது . 

நிறுவனச் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்துவரும் 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையம் மற்றும் செய்தித் துறை அரசுச் 
செயலாளர் திரு . இரா . சிவக்குமார் இ.ஆ.ப. அவர்களுக்கும் 
நன்றி . 


இச்சொற்பொழிவின் எழுத்துருவை மெய்ப்புத் திருத்தம் 
செய்த முனைவர் ஆ . தசரதன் அவர்களுக்கும் , இச்சொற்பொழிவு 
மற்றும் நூல் வெளியீடு தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளையும் 
செய்த நிறுவனப் பணியாளர் மற்றும் கணிப்பொறியாளர் திருமதி 
பா . கௌசல்யா ஆகியோருக்கும் எம் நன்றிகள் என்று முண்டு 
இந்நூலை அழகுற அச்சிட்டுத் தந்த யுனைடெட் பைண்ட் 
கிராஃபிக்ஸ் அச்சகத்தாருக்கு எம் பாராட்டுகள் . 


இயக்குநர் 


முன்னுரை 


தமிழ்மொழியின் தனியாற்றல் அதன் சொல்வளமே . புத்தம் புதிய 
வேற்றுமொழிக் கலைச்சொற்களையும் தமிழ் அதன் வேர்ச்சொற்களைக் 
கொண்டு எளிதில் வடிவமைக்கும் சிறப்புடையது . புத்தம்புதிய கலைகள் 
மெத்த வளருது மேற்கினிலெனும் பொழுது நாமும் அத்தகைய நிலையை 
என்று எய்துவோம் என்ற ஏக்கமுண்டாகிறது . புத்தம் புதிய கலைகளைக் 
கற்றுணர்ந்து செயற்படுத்த நாம் நமது அடிப்படையறிவைப் பெருக்கிக் 
கொள்ளவேண்டிய காலக்கட்டத்தில் உள்ளோம் . அக்கலைகளை வேற்று 
மொழியில் படிக்கும் பொழுது பலகருத்துக்கள் நமது அடிப்படையறிவுக்கு 
எட்டுவதில்லை . அதனால் நாம் புதியனவற்றைக் கண்டுபிடிப்பதில் பின்தங்கி 
யுள்ளோம் . மேலை நாடுகளிலும் , முன்னேற்றமடைந்த கீழைநாடுகளிலும் 
அவர்தம் தாய்மொழிவழியில் கற்கின்றனர் . சிந்திக்கின்றனர் . அதனால் 
விழிப்படைகின்றனர் . உழைக்கின்றனர் . புதியன படைக்கின்றனர் . 
அவ்வாறே நாமும் நமது தாய்மொழியான தமிழில் கற்போம் . சிந்தனை 
படைப்போம் . உழைப்போம் புதியன படைப்போம் . படைத்தவற்றைத் 
தாய்மொழித் தமிழில் விரித்துரைப்போம் . வருங்காலப் பரம்பரையினருக்கு 
வழிகாட்டுவோம் . 


கடற்பொறியியல் என்ற இக்கலைச்சொல்லகராதி விளக்க 
வுரையுடன் கூடியது . பள்ளிப்படிப்பு முடித்த அனைவருக்கும் புரியுமாறு 
எழுதப்பட்டுள்ளது . இதனைப் பயன்படுத்தி ஏனைய அறிவியல் 
துறைகளைச் சார்ந்த நூல்களை எழுதலாம் . இன்றைக்குள்ள 
காலக்கட்டத்தில் ஓரறிவியற் துறையில் சிறந்து விளங்க அவர் ஏனைய 
அறிவியல் துறைகளிலும் , பொது அறிவிலும் , கதை கட்டுரைகளிலும் , 
தமிழறிவிலும் , தொடர்பில்லாத ஏனைய மாற்றுத்துறைகளிலும் புலமை 
பெற்றவராக வேண்டும் . இத்தகைய அடிப்படை அறிவு அவரைத் திறம்படச் 
சிந்திக்க வைக்கும் . சாதனை படைப்பவராக்கும் . இந்நோக்கிலே இந்நூலைத் 
தமிழ்கூறும் நல்லுலகுக்குக் காணிக்கையாக்குகிறோம் . இந்நூல் சிறப்பாக 
வெளிவர உரிய திருத்தங்களைச் செய்து நூலை மேம்படுத்திச் 
செறிவுடையதாக்கியமைக்கு , திரு . உலோ. செந்தமிழ்க்கோதை 
அவர்களுக்கு எங்கள் நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறோம் . 


இரா . இராமசாமி 
சுப . சுப்பிரமணியன் 
இரா . சுந்தரவடிவேலு 


பொருளடக்கம் 


Aa 


ஆஆ 


1 


Backing bar 


பின்பக்கத்துண்டு 


30 


Cabin 


அறை 


51 


Dacite 


தாசைட்டு 


82 


Earth 


புவி 


98 


Fabrication 


புனைவு 


110 


GA (General arrangement) 


பொதுவடிவமைப்பு 


122 


Haar 


கடற்பனிமூட்டம் 


135 


IACS 


ஐஏசிஎஸ் 


145 


Jaw crusher 


தாடைநொறுக்கி 


156 


Kaolin 


கயோலின் 


158 


Lacustrine delta 


ஏரிக்கழிமுகம் 


160 


Machinery 


இயந்திரங்கள் 


170 


Nanometer (nm ) particles 


மீநுண்துகட்கள் 


187 


OBO ( Oil Bulk Ore ) -ship 


எண்ணெய் -உலோகக்கனிமக்கப்பல் 190 


Pacific Ocean 


பசிபிக்கடல் 


197 


Quadrupole splitting 


நாட்பிரிவுக்கூர்வு 


217 


Radar Instrument 


இரேடார்க்கருவி 


219 


Sacrificial anode 


நேர்மின்வாய்ச்சிதைவு 


234 


Table land 


மேடைநிலம் 


270 


UBC ( Uniform Building Code ) 


ஒருபடித்தான கட்டடக்கோட்பாடு 


288 


Vadose water 


தரைநீர் 


292 


Wakatipu Lake 


வாகாதிபு ஏரி 


297 


X - brace 


X-பிணை 


304 


Yacht 


உலாப்படகு 


305 


Z - drive 


Z- இயக்கி 


306 


படங்கள் 


படம் 1 


308 


A 


Aa அஆ - என்ற எரிமலைப் பாறைக்குழம்பு . அமிலத்தன்மையுள்ள 
எளிமலைக்குழம்பு . அவாய்நாட்டில் காணப்படுகிறது . பாகுத்தன்மை மிக்கது . 
இக்குழம்பு விரைவில் குளிர்வடைவதால் குழம்பிலுள்ள வாயுக்கள் 
அடைபட்டுப் போகின்றன . 
A- horizon அ - மண்படிலம் நிலமட்டத்திற்கு நேர்கீழேயுள்ள 
மண்ணடுக்கின் மேற்படலம் . இதில் கரிமப் பொருட்களும் காணப்படும் . 
இப்படலத்திலிருந்து கரையக்கூடிய உப்புக்களும் கூழ்மங்களும் அரித்து 
ஆ - மண்டலத்திற்குச் செல்கின்றன. 
Abaft படகின்பின்புறம்- படகின் பின்புறத்தில் நீரைத் தள்ளும் 
சுழல் விசிறி அமைக்கப்பட்டிருக்கும் . 
Abiotic component உயிரிலிப்பொருள் - வாழும் உயிரினங்களின் 
உடற்கட்டமைப்பு /உயிரினங்கள் சாராத பிறபொருளைக் குறிக்கும் . 
Abrasion தேய்மானம்- காற்று , கடலலை போன்றவற்றால் பொருட்கள் 
உராய்வு என்ற அரிப்பால் தேய்வடைந்து இடமாற்றமடைதல் . 
Abrasion platform தேய்மானமேடை- காற்று , கடலலை ஆகிய 
வற்றால் மிருதுவாகத் தேய்க்கப்பட்ட கடற்கரையோர மேடைநிலம் . 
Absorption உட்கவர்ச்சி - ஒரு பொருளினால் கதிர்வீச்சு ஆற்றல் 
வெப்ப ஆற்றலாக மாற்றப்படும் பொழுது அப்பொருள் ஆற்றலைக் 
கவருகிறது . எனவே ஓர் ஊடகப்பொருள் வழியாக மின்காந்தவலை 
செல்லும்பொழுது அதன் வலுக் குன்றுகிறது . 
Absorptivity கவர்வுநிலை- உட்செல்லும் கதிருக்கும் கவரப்பட்ட 
கதிருக்குமுள்ள விகிதம் . 
Abyssal places ஆழ்கடற்பகுதி- ஆழ்கடற்பகுதியிலுள்ள இடங்கள். 
Abyssal plain ஆழ்கடற்சமவெளி கண்டவிளிம்பையடுத்துள்ள 
ஆழ்கடல் பகுதியிலுள்ள தட்டையான சமவெளி. மேற்பரப்பிலிருந்து 
தோராயமாக 4000 மீ 6000 மீ ஆழமுடையது படம் 1 . 


2 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Abyssalione ஆழ்கடல்மண்டலம் - கடலின் ஆழமான பகுதி . இருளில் 
மூழ்கியிருக்கும் . அப்பகுதிலுள்ள கடல் நீரின் வெப்பநிலை உறையும் 
தன்மையை அடுத்திருக்கும் . மிகுந்த நீரழுத்தத்தையுடைய பகுதி . 
Accelerated erosion விரைவான மண்ணரிப்பு - மனிதயியக்கத்தால் 
விரைவாக ஏற்படும் மண்ணரிப்பு . இயற்கையான மண்ணரிப்பு . மிகவும் 
மெதுவாக நடக்கும் புவியியல் மாற்றம் . 
Accelerometer முடுக்கமானி- கடலலை மீது மிதக்கும் மிதவையில் 
பொருத்தப்பட்ட கருவி . இது காற்று , கடலலை , ஓதவலை , கடல்நீரோட்டம் 
ஆகியவற்றின் விரைவுவேகத்தை அளக்கும் . 
Access costs ஏற்றுமதிச்செலவு சரக்குகளைக் கப்பலேற்றுவதற்கு 
உண்டான செலவு . இதில் துறைமுகப்படுகைச் செலவு முதல் 
சேருமிடத்தில் போய் இறங்க வேண்டிய செலவு வரை அடங்கும் . 
Accession சேமிப்பு வங்கியணுகல் இயற்கை வளம்பேணுதல் 
பயன்பாடு ஆகியவற்றின் பொருட்டு இனப்பெருக்க விரிவாக்கத் 
திட்டங்களுக்காக மரபணு வங்கியில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
தாவரமாதிரிகள், இனப்பெருக்கத் தண்டு , விதைகள் போன்றனவற்றைப் 
பெறுவதற்காக அவ்விடங்களை அணுகல் . 
Accident & Emergency விபத்துக்களும் அவசரகால 
நடவடிக்கையும் விபத்தில் சிக்கியவரை உடனடியாக மருத்துவ 
மனையில் அனுமதிக்கச் செய்தல் . 
Accordant drainage ஒன்றிய நீர்த்தாரை பாறை வகை , 
பாறையமைப்பு ஆகியவற்றின் இயல்புகளுடன் ஒன்றிய நீர்த்தாரை 
Accrete பெருநிலச் சேர்க்கை - பெருநிலப்பகுதிகள் ஒன்றுடன் ஒன்று 
சேர்ந்து கண்டங்களாதல் . 
Accretion குவிந்து படிதல் வெள்ளச் சமவெளிகளில் படிவுப்பொருட்கள் 
ஒருங்கே குவிந்து படிவுகளாதல் . 
Accuracy துல்லியம் - அளவையைத் துல்லியமாகச் செய்தல் . திட்ட 
அளவையுடன் ஒன்றிப்போதல் . 
Acid precipitation அமிலவீழ்படிவு அமிலப் பொருட்கள் 
மழையிலோ , பனியிலோ , மூடுபனியிலோ , உறைபனியிலோ கரைந்து 
அமிலமழையாகப் பெய்யும் . இஃது அமிலப் பனிப்பொழிவையும் குறிப்பிடும் . 
Acid rain அமிலமழை காற்றுமண்டலம் நச்சுப் பொருட்களால் 
மாசடைந்து அமிலமழை பெய்யும் . உந்துவண்டி வெளியிடும் புகை , 
நிலக்கரி , பாறையெண்ணெய்ப் புகை ஆகியன வளிமண்டலத்தில் கலந்து 
அதனை மாசடையச் செய்து பின்னர் மழையில் கரைந்து அமில 
மழையாகக் கொட்டும் . 


3 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Acid rocks அமிலப்பாறைகள்- சிலிக்கா ( > 65 % ) மிகுந்த அல்லது 
மிகுதியான தனித்த குவார்ட்சு கனிமங்களைக் கொண்ட தழற்பாறை 
அல்லது எரிமலைக் குழம்புப்பாறை . 
Acid soil அமிலமண் - புளிப்புத்தன்மையான மண் . நிலநீர்ச்சுழற்சியால் 
மேல்மண்ணிலுள்ள கால்சியம் , மக்னிசியம் போன்ற தனிமங்கள் கரைத்து 
நீக்கப்படுகின்றன . இதனால் மேல் மண் காரத்தன்மையுள்ள உப்புக்களை 
இழந்து காலப்போக்கில் அமிலத்தன்மையடைந்த மண்ணாதல் . 
Actinometer கதிர்வீச்சு அளவைக்கருவி கதிர்வீச்சின் தாக்கச் 
செறிவை அளக்கும் கருவி . 
Activated margin இயக்கவிளிம்பு கண்டக்கடல் நிலம் , கண்டச் 
சரிவு , ஆழமான குறுகிய கடற்பள்ளத்தாக்கு ஆகியவை புவியியக்க 
விளிம்புகளில் அடங்கும் . படம் 2 . 
Activated sludge கரிமம் நீக்கிய கழிவுநீர் கழிவுநீரிலிருந்து 
கரிமப் பொருட்களை நீக்கித் தூய்மைசெய்த கழிவுநீர் . காற்றை 
மிகையாகச் செலுத்தியும் உயிர்ம வினையூக்கிகளைச் செலுத்தியும் 
கரிமக்கழிவு நீரிலுள்ள கரிமப்பொருட்கள் நீக்கப்படுகின்றன . 
Active margin புவியியக்கநிலை விளிம்பு கண்டக்கடல்நிலம் , 
கண்டவிளிம்பு , மற்றும் நீண்ட ஆழ்கடற்பள்ளத்தாக்கு ஆகியவற்றில் 
புவியியக்கம் வலுவுடன் செயற்படுகிறது . இப்பகுதிகளின் விளிம்புகள் 
பெரும்பிளவுத் தளங்களுடன் உருவாகியிருப்பதால் அவ்விடங்களில் 
புவியியக்கங்கள் தோன்றுகின்றன . 
Active remote sensing தானியக்கத் தொலைவுணர்வு முறை 
மின்காந்தக்கதிர்வீச்சு நிலைக்களத்தையுடைய தொலையுணர்வு முறை . 
Active solar system சூரிய அடுப்பமைப்பு - சூரியக்கதிர்களிலிருந்து 
வெப்பத்தைக் கவர்ந்து ஆற்றலைச்சேமித்து நீர் , அறை ஆகியவற்றைச் 
சூடுபடுத்தப் பயன்படும் அமைப்பு . 
Actual isotherm ஒத்த வெப்பநிலைக்கோட்டியல்பான பகுதிகள் 
சமவெப்பநிலைகளையுடைய பகுதிகளை நிலப்படத்தில் இணைக்கும் 
கோடுகள் . 
Adaptation சூழ்நிலையேற்பு - சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நன்றாக வாழ 
உயிரினத்தின் உறுப்பமைப்புக்கள் /செயல்பாடுகள் ஆகியவை 
மாறுபாடடைதல் , உயிரினங்களின் முயற்சியால் உயிரினங்களின் 
மரபணுக்கள் தேவையான மாற்றமடைந்து இயற்கைத்தேர்வின் மூலம் 
அவற்றைத் தக்கவைத்துக் கொள்வது . 


4 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


F 


பங்க 


Additive primary colours முதனிலை வண்ணச்சேர்க்கை நீலம் , 
மஞ்சள் , சிவப்பு போன்ற முதனிலை நிறவடிகட்டிகளைக் கொண்டு 
செலுத்தப்படும் ஒளிக்கதிர்கள் . அதனால் இந்த நிலையான நிறங்கள் 
ஒன்றை ஒன்று கவர்ந்து இருண்டு போகும் . 
ADEOS மேம்படுத் தப்பட்ட திறனுடைய புவியாய்வுச் 
செயற்கைக் கோள் - இஃது 

இஃது ஒரு சப்பானிய புவி 

சப்பானிய புவி ஆய்வுச் 
செயற்கைக்கோள் . இதனுடன் ஓசிடிஎஸ் தொலையுணர்வுக் கருவியும் 
இணைக்கப்பட்டிருக்கும் . 


- 


Adiabatic temperature வெப்பமாறா வெப்பநிலை சூழ்நிலையால் 
சிறிதும் வெப்ப இழப்போ அல்லது வெப்ப ஏற்றமோ அடையாத நிலையில் 
அளக்கப்படும் வெப்பநிலை . இந்நிலை (-273 செ . ) நடைபெறுவதாகக் 
கணக்கிட்டு அதனை ( 0 ° K ) ஆகக் குறிப்பிட்டு அந்நிலையிலிருந்து 
பொருட்களின் வெப்பநிலை அளக்கப்படுகிறது . 


Adit குடைவரை - கிடையான மலைக்குகைப் பாறைக்குடைவு . 
Adjacency effect நெறிப்படுத்தியவிளைவு- உணரும்கருவியின் 
பார்வைக்கு வெளிப்புறமாக உள்ள காற்றுமண்டல ஒளிச்சிதறலால் 
ஒருபுள்ளியைக் குறிப்பிட ஆகும் பதிவெண் மாறுபாட்டை நெறிப்படுத்தும் 
விளைவு . 
Administration மேலாண்மை - உலக நடைமுறைப்படி கப்பல் ஒரு 
நாட்டில் பதிவு பெற்றிருக்க வேண்டும் . 
Adsorption அயனிக்கவர்ச்சிப்படலப் பிணைவு (களிமண் ) - களிமண் 
துகட்களின் மேற்பரப்பில் ஊட்டச்சத்துத் துகட்கள் ஏற்படுத்தும் வலுவற்ற 
பிணைவு, 


Advanced dune மணல்மேட்டு முன்மேடு - ஒரு பெரிய மணல் மேட்டுக்கு 
முன்னால் ஏற்படும் காற்றுச்சுழற்சியால் உண்டாகும் தனித்தன்மை வாய்ந்த 
சிறிய மணல்மேடு . இம்மணல்மேடு பாறைத் துண்டங்கள் , செடிகள் மரங்கள் 
போன்ற காற்றுத் தடைகளால் மூடப்பட்டு உருவாகின்றது . 


Advanced stop lines எச்சரிக்கைக்குறிக்கோடுகள்- எச்சரிக்கை 
விளக்குகள் உள்ள பகுதிகளில் வண்டிகள் நிறுத்த இடப்பட்ட கோடுகள் . 
Advisory cycle lanes மிதிவண்டிவிடும் எச்சரிக்கையெல்லைக் 
கோடுகள் - மிதிவண்டி விடும் எல்லைக் கோடுகள் விட்டுவிட்டுப் 
போடப்பட்டிருக்கும் . இக்கோட்டுப் பகுதிக்குள் பிற வாகனங்கள் 
குறுக்கிடுவது பெரியதவறாகக் கருதப்படுவதில்லை . 


5 


. 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Advisory signing எச்சரிக்கைக்குறி - விபத்து உண்டாகக்கூடிய 
இடங்களை ஓட்டுனர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் குறியீடு . 
Aeolian deposits காற்றடிப்படிவுகள் - காற்று குவித்த படிவுகள் . 
இதில் மணல் மேடுகள் போன்றவை அடங்கும் . 
Aerial photography வானக ஒளிப்படம்- வானத்திலிருந்து புவியின் 
நிலப்பரப்பை ஒளிப்படம் எடுப்பது . 
Aesthetics கவினியல்- இயற்கையழகு , கலை , ஆகியவற்றைப் போற்ற 
எடுத்துக்கொள்ளும் முயற்சி . 
Aft பின்பக்க - மரக்கலத்தின் பின்பக்க வழியாகச் செல்லுதல் . 
Aft peak tank பின்பக்க உச்சித்தொட்டி - படகின் பின்பக்கத்தில் 
சுழலிக்கும் , திருப்பிக்கும் ( சுக்கானுக்கும் ) அருகில் பெரும்பாலும் 
நீர்த்தொட்டி அல்லது அறைகள் மேலாக அமையும் . 
Agglomerate எரிமலைக்குழம்புக் கலவைப்பாறை- எரிமலைக் 
குழம்பு வெடித்து உமிழப்படும்பொழுது சிதறிய பருக்கையான சின்னஞ்சிறு 
துண்டுகளும் பரல்களும் ஒன்று திரண்டு உண்டான கலவைப்பாறை . 
இத்துண்டுகள் பெரும்பாலும் கூரிய முனைகளையுடையவை . 
எரிமலைச்சாம்பல் துகட்களை விட இத்துண்டுகள் சற்றுப் பெரியவை . 
Aggregate மட்திரள் - மண்ணிலுள்ள காற்றடக்கம் , நீரடக்கம் , 
வளத்தன்மை ; எளிதில் தேய்மானமடையாமை ஆகிய பண்புகள் 
மட்திரளின் தனித்த இயல்புகள் . 
Aggradation ஒருக்குவிந்து நிலப்பரப்புண்டாதல் - தாழ்ந்த 
பகுதிகளில் படிவுப்பொருட்கள் குவிந்து நிலப்பரப்புண்டாதல் . 
Agonic line காந்தப் புலச்சாய்வில்லாப் பகுதிகளின் நிலப்பட 
வரைகோடு - நிலப்படத்தில் காந்தப்புலச்சாய்வு 0 ° ஆக இருக்கும் 
பகுதிகளை யெல்லாம் இணைக்கும் கோடு . 
Ahead முன்பக்கத்திசை . கப்பலின் மையக் கோட்டின் 
முன்பக்கத்திசை. இது பின்பக்கத்திசைக்கு எதிர்ப்புறமானது . 
Air Bearing Handbook காற்றியக்கக் கையேடு- காற்றைப் 
பயன்படுத்தி இயங்கும் கருவிகளை வடிவமைக்கும் நூல் . 
Air Film Thickness காற்றுப்படலப்பருமன்- இயக்கப்பொருளுக்கும் 
அதனை வழிநடத்தும் பொருளுக்குமிடையேயுள்ள காற்றுப்படலத்தின் 
பருமன் . 


6 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


. 


Air pressure காற்றழுத்தம் - நிலப்பரப்பில் மேலேயுள்ள காற்றுக் 
கம்பத்தின் எடைவிசை . இது சதுர அங்குலத்திற்கு 14.7 பவுண்டுக்குச் 
சமம் அல்லது 760 மி.மீ. பாதரச அழுத்தத்திற்குச் சமமானது . அல்லது 
1013 மில்லிபார் அழுத்தத்திற்குச் சமமானது . 
Air stream காற்றோட்டவோடை வளிமண்டலத்தில் 
ஏற்படுமியக்கத்தால் முப்பரிமாணத்துடன் வீசும் காற்றோடை . 
Albedo மின்காந்தக்கதிர் பிரதிபலிப்பு விகிதம் - மின் காந்தக்கதிர் 
புவித்தளத்தின் மீது படுவதற்கும் பட்டுப் பிரதிபலிப்பதற்கு மிடையே 
உள்ள விகிதம் . 
Alewife ஆலிவ்வைப்பு- அட்லாண்டிக்கடற்கரையில் பெருமளவாகக் 
காணப்படும் கெரிங்குவகையைச் சார்ந்த உண்ணக்கூடிய மீன்வகை . 
Alfisols இலையுதிர் மரக்காட்டு மண்வகை - ஓக்கு , எல்ம்சு , மாப்பில்சு, 
பீச்சு , போன்ற இலையுதிர் மரக்காட்டுக்கடியில் உண்டாகும் ஒரு வகை 
மண்வகை . இம் மண்வகையின் ஆ-மண்டிலத்தில் அலுமினியமும் அயமும் 
செறிவடைந்திருக்கும் . அதனால் அஃது அல்பிசோல் 
பெயரிடப்பட்டுள்ளது . 
Algae ஆல்காக்கள் ( நீர்ப்பாசிகள்) - நீரில் வாழும் பூக்காத்தாவர 
இனத்தைச்சார்ந்த பல்வேறுபட்ட பாசி உயிரினம் . 
Algal bloom ஆல்காவெழுச்சி- ஓர் ஏரியிலோ , ஆற்றிலோ, கடலின் 
சில பகுதிகளிலோ திடீரென்று பெருமளவில் ஆல்காக்கள் ( பாசிகள் ) 
வளரும் நிலை . இஃது அங்குள்ள நீர் மாசடைவதால் பாசியின் 
ஊட்டச்சத்து மிகுந்து பெருமளவில் வளரும் பாசிகளின் விரைவான 
வளர்ச்சி , 


என்று 


Algaritham உருவயியலிகணினித்தீர்வுநெறி- ஒருகணக்கீட்டைத் 
தீர்மானிக்கப்பட்ட வழிமுறைகளைப் பின்பற்றித் தேவையான தீர்வை 
அடையும் முறை . கணினி வழியாக ஓரடுக்கான உருவங்களைக் 
குறிப்பிடப்பட்ட வரிசை முறையில் வகைப்படுத்திக் கணக்கிடும் முறை . 
Alidade உயரஅளவி - அலிடேடு- நிலத்தின் உயரத்தாழ்வுகளை 
அளக்க உதவும் தொலைநோக்கி . இது மேசையின் மீது பொருத்தப்பட்ட 
அளவுகோலுடன் கூடியிருக்கும் . 
Alimentation பனிப்பொழிவுநிலை- நிலத்தில் பனிமழையால் குவியும் 
பனிப்படலம் . அதனால் பனிப்பாறைப் பள்ளத்தாக்குச் சரிவுகளுக்கும் 
மீண்டும் உருகும் பனிப்படலத்திற்கும் புதிய ஊட்டம் ஏற்படுகின்றது . 


| 


தொலைவிலேயே 
கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

7 
Alkali flat காரத்திட்டு - பாலைவனங்களிலுள்ள வறண்ட ஆறுகளில் 
திடீரென்று ஏற்படும் மழையினால் வெள்ளப் பெருக்கெடுத்துச் சிறிது 

. 
ஆற்றுப்படுகையில் திட்டுப் போலக் குவிந்த பொருட்கள் எளிதில் கரையும் 
உப்புக்களுடன் கூடியிருக்கும் . இது காரத்திட்டு எனப்படும் . 
Alkaline காரத்தன்மையான - உயர்ந்த அயமக்னீசியத் தன்மையுள்ள 
( அமிலத்தன்மைக்கு மாறான ) சோடியம் பொட்டாசிய கார்பனேட்டுகள் 
மற்றும் கைட்ராக்சைட்டுப் பொருட்களின் தன்மை . 


Alleyway மரக்கலத்தாழ்வாரச்சந்து - மரக்கலத்தில் அமைந்துள்ள 
குறுகலான சந்துப்பாதை அல்லது தாழ்வாரம் . 
Allochothonous வேற்றிடத்து- தற்போதைய இடத்தைச் சாராது 
வேற்றிடத்திலிருந்து உண்டான பொருட்கள் ஆற்றுப் படிவுகள் 
இத்தகையன. 
Allogenic sedimentary materials வேற்றிடத்துத் தோன்றிய படிவுப் 
பொருட்கள்- தொலைவிலுள்ள வேற்றுப்பாறைகளிலிருந்து உண்டான 
சில படிவுப்பாறைகளிலுள்ள பொருட்கள் இப்பொருட்கள் படிவுப்பாறையின் 
தோற்றச்சூழ்நிலைக்குத் தொடர்பில்லாமல் உண்டானவை . 
Allogenic stream வேற்றிடத்தோற்ற நீரோடை- சுண்ணாம்புக்கரடு , 
பாலைவனம் ஆகியவற்றைக் கடந்த நீரோடை . இவ்வோடையிலுள்ள 
நீர் தொலைதூர நீர்ப்படுகைகளிலிருந்து சுரக்கப்பட்டதாகும் . 
Alluvial cone வண்டல் கூம்பு - மலையடிவாரங்களில் படிவுகளின் 
அடித்தளம் விரைவாகக் கீழிறங்குவதாலும் படிவுகள் ஆவியாதலாலும் , 
நீரிழந்து சுருங்குவதாலும் , வண்டல் படிவுத்தளம் ஆழமான 
சரிவுத்தளத்தையுடையதாகி , முழுப்படிவுகளும் நீர்நிலையிலிருந்து 
உடனடியாகப்படிகிறது . இதனால் மலையடிவாரங்களில் கூம்பு போன்ற 
வண்டல் படிவு உண்டாகிறது . 
Alluvial fan வண்டலீ படிவவிசிறி . ஆற்றுக்கழிமுகத் திலோ 
மலையடிவாரத்திலோ வண்டல் விசிறிபோலப் படிவதால் வண்டல் 
விசிறிப்படிவு உண்டாகின்றது . 
Alluvial flat வண்டலீமேடை- ஆற்றுவெள்ளக் காலங்களில் 
ஆற்றுப்படுகையில் படியும் சமதளமான மேடைகள். 
Alluvial plain வண்டல் சமவெளி- வெள்ளக் காலங்களில் 
பெருநிலப்பரப்பில் பெருமளவாகப் படிவுரும் சமதளமான வண்டல்வெளிகள் . 


8 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Alluvial terrace வண்டல் படிக்கட்டுகள் - ஆற்றுப்படுகை , 
புவியியக்க விசைகளால் உயர்த்தப்படும் பொழுது , ஆற்றுப்படுகைகள் 
செங்குத்தாக வெட்டப்பட்டு ஆற்றுப்படுகை கீழிறங்கிச் செல்வதால் 
ஆற்றங்கரைகளின் இருபுறங்களிலும் படிக்கட்டுகள் உண்டாகின்றன . 
Alluvium வண்டல்- ஆறு சமவெளியில் மெதுவாக ஓடும்பொழுது 
கொண்டுவந்து படியும் மணலும் சேறும் உடைய படிவு . 
All weather Sensor எல்லா வெப்ப 

தட்ப நிலைத் 
தொலையுணர்வுக் கருவி - எல்லா வெப்ப தட்பநிலையிலும் செயற்படும் 
தொலையுணர்வுக் கருவி . 


Almandine garnet அல்மன்டின் கார்னட்டு- கனசதுரக் கார்னட்டுக் 
குழுவைச்சார்ந்தது . சிலிக்கேட்டுப் பாறைக்கனிமம் பெரும்பாலும் 
இளஞ்சிவப்பு நிறமுடையது . கடற்கரைக்கொழிவு படிவுகளில் 
காணப்படுகிறது அலுமினிய கார்னட்டு Fe, Al , Si ,02 
Alongside துறைமுகப்படுகைப் பக்கமாக - துறைமுகத்தின் 
படுகைக்கருகில் பாதுகாப்பாகக் கப்பலை நிறுத்துவது . 
Alongshore கடற்கரையோர- கடற்கரைக்கருகிலும் இணையாகவும் 
உள்ள. 


Alongside I Amidships பக்கவாட்டது . துறைமுகத்திலுள்ள 
படுகைக்குப் பாதுகாப்பாகக் கப்பல் வரும்பாதை . இது துறைமுகத்திற்கும் 
படுகைத்தளத்திற்கும் இடையே உள்ள மையப்பகுதி . பின்பக்கவாட்டப் 
பகுதிக்குச் செங்குத்தான திசைக்கும் முன்னேறிச்செல்லும் திசைக்கும் 
இடையே உள்ள கப்பலின் மையப்பாதை . 
Alpha particle ஆல்பாத்துகள்- கதிரியக்க அணுக்கருவிலிருந்து 
தொடர்ச்சியாக வெளியேறும் புரோட்டான்கள் ( நேர்மின்மத் துகட்கள் ) 
ஆல்பாத்துகட்கள் எனப்படும் . 
Alternate livelihood மாற்றுணவு வாழ்வுமுறை - பொருள்வளத்தைப் 
பேணும் முறையாகத் தற்போதைய வாழ்வுமுறை வேலையிலிருந்து 
மாற்றுணவு வாழ்வுமுறையில் வேலையளிப்பது . 


Altimeter உயரத்தை அளக்கும் கருவி - அனிராய்டு உயரத்தை 
அளக்கும் கருவி . காற்றழுத்தத்தைக் கொண்டு உயரத்தை அளக்கிறது . 
இரேடார் அல்லது இலேசர் உயர அளப்பான் கருவிகள் ஒலி அல்லது 
ஒளி திரும்பி வரக்கூடிய கால அளவைக் கொண்டு உயரத்தை 
அளக்கின்றன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


9 


Altimetry உயர அளவியல் - ஒரு பொருளின் அல்லது தரையின் 
உயரத்தை 

ஒரு நிலையான இடத்திலிருந்து அல்லது 
கடல்மட்டத்திலிருந்து அளக்கும் முறை . 
Altitude உயரம்- ஓரிடத்தின் கடல்மட்டத்திற்கு மேலாக இருக்கும் 
உயரம் . 
Altitutinal Migration உயிரின உயரவிடப்பெயர்ச்சி- பருவகால 
மாறுபாட்டினால் குரொசு , பீக்கு , பின்சு போன்ற பறவைகளும் எல்க்கு , 
பெரியகொம்புச் செம்மறியாடு போன்ற பாலூட்டிகளும் கோடையில் மலை 
உச்சிக்கும் குளிர்காலத்தில் மலையடிவாரத்திற்கும் தத்தமக்கேற்ற 
தட்பவெப்பநிலையில் வாழ இடம்பெயரும் நிகழ்வு . 
Altocumulus கோளமேகக்கூட்டம்- சிறியமெல்லிய கோள வடிவுடைய 
தொடர் மேகத்திட்டுகள். 
Altostratus மேகத்திரை- சூரியனையும் சந்திரனையும் முழுமையாக 
மறைக்கும் அளவுக்குப்படர்ந்த மேகத்திரை. மழை பெய்வதை 
முன்கூட்டியே தெரிவிக்கக் கூடிய மேகத்திரை. 
Amino Acids அமினோ அமிலங்கள் - பாலிபெப்டைட்டு என்ற 
புரதச்சத்தை அமினோ- அமில அணுத்திரட்கள் இணைந்து உருவாக்கும் 
வேதியல் பொருட்கள். 
Ammonification அம்மோனிய வாயுவாக்கம் . பாக்டீரியாக்கள் ,, 
தாவரமக்குகள் , இறந்த விலங்குகளின் உடல்கள் ஆகியன அழுகும் 
பொழுதும் அவற்றின் கழிவுப்பொருட்கள் சிதையும் பொழுதும் 
அவற்றிலிருந்து நைட்ரசன் கூட்டுப்பொருட்கள் உண்டாகின்றன . 
அப்பொழுது வெளியேவிடப்படும் அமோனியாவின் வாயுவாக்கம் . 
Amplitude அலைவீச்சு- அலைமுகட்டுக்கும் அலைத்தாழ்வுக்கும் 
இடையேயுள்ள உயரத்தில் பாதி . 
Amphipods ஆம்பிபோடுகள்- சிறிய தேளை அல்லது ஈராலை ஒத்துப் 
பரந்துபட்ட உயிரினம் . பெரும்பாலும் கடற்றளத்தில் வாழ்பவை . இவற்றின் 
ஒவ்வொரு பக்கவாட்டிலும் உடல்கள் தட்டையாகக் காணப்படும் . 
AMS Airborne Multispectral Scanner ( Daedalus ) காற்றகப் 
பல்கதிர்நிரல் அலகீடி- உயரநிலையில் அளக்கும் பன்னிலைக்கதிர் 
தொலை உணர்வுக்கருவி . ஒளிக்கதிரைப் பிரித்துப் பொருளின் மீது 
படச் செய்து திரும்பிவரும் குறிப்பிட்ட அலைநீளமுடைய கதிரைப் 
பகுத்து பொருள்களின் தன்மையறியும் கருவி . 


10 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Anabolism வளர்சிதை மாற்றம் உயிரினங்களின் நுண்ணறைகளை 
உருவாக்குவதற்கும் கட்டிச் செப்பனிடவும் தேவையான பெரிய 
அணுத்திரள்களை உருவாக்கும் உயிரின வேதியலியக்கம் . 
Anabatic wind பள்ளத்தாக்குப் பகற்காற்று- பள்ளத்தாக்குகளிலும் 
மலைச்சரிவுகளிலும் பகலில் வீசும் காற்று . பகலில் சூரியனால் சரிவுகள் 
சூட்டையும் பொழுது அவற்றிற்குச் சற்று மேலேயுள்ள காற்றுப்பகுதி 
வெப்பமடைந்து மேலே செல்வதால் அவ்விடத்தை நிரப்பப் பள்ளத்தாக்குப் 
பகற்காற்று வீசுகிறது . இரவில் அரிதாக வீசும் இத்தகைய காற்று 
பள்ளத்தாக்கு இரவுக்காற்று எனப்படும் . 


Anadromous Fish நன்னீர்வாழ் இளமீனினம்- பசிபிக்குச் சாலமன் 
போன்ற சிலவகையான மீனினங்கள் தங்கள் இளமைக் காலத்தை 
நன்னீரிலோ அல்லது உப்பு குறைந்த நீரையுடைய ஆற்றுக் 
கழிமுகங்களிலோ கழிக்கின்றன . பின்னர் வளர்ந்தபின் கடலுக்குச் சென்று 
விடுகின்றன . இவற்றின் தாய்மீன்களும் முட்டையிட்டுக் குஞ்சு பொரிக்க 
உப்பு குறைந்த நீர்ப்பகுதிக்கு வருகின்றன. இது இத்தகைய 
மீனினங்களைக் குறிப்பிடும் . 
Anaerobic organisms தனி ஆக்சிசன் குறைந்தவிடத்தில் வாழும் 
உயிரினங்கள்- காற்று குறைந்த மண் அல்லது காற்று புகாது 
நீர்தேங்கிய நிலையிலுள்ள இடங்களில் வாழும் உயிரினங்களைக் 
குறிக்கும் . 
Anaglyph தொலையுணர்வு நிலப்பட நிலவரை முப்பரிமாணப் 
பார்வை- ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய இருதொலையுணர்வு 
படங்களைப் போர்த்திப் பச்சை அல்லது சிவப்புநிற உருப்பெருக்கக் 
கண்ணாடிவில்லைக் கொண்டு உயரவேறுபாடுகளை அளந்து 
முப்பரிமாணப் பார்வையுடன் நிலவமைப்புக்களை ஆராயும் முறை . 
Analogue ஒப்புமை- தகவல்களைக் கட்டவரைபடங்களில் 
வளைகோடுகளாகப் புள்ளிகளாக அளித்தல் . அளக்கக்கூடிய 
அளவீடுகளைக் கணக்கிடமதிப்பாக அளித்தல் . எண்ணலளவை மூலம் 
கணிக்கப்பட்ட அளவீடுகள் சில சமயங்களில் சிறிது வேறுபாட்டுடன் 
காணப்படுதல் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
Analogous formula ஒப்புமை வாய்பாடு- அளவீடுகளைக் கணக் 
கிட்டறிய உதவும் வாய்பாடுகள். 
Anastomosis stream பின்னல் வலை 

ஆற்றுக்காலிகள் - 
கழிமுகங்களில் ஆறு சிறிய ஆற்றுக்கால்களாகப் பிரிந்து பின்னிப் 
பிணைந்திருக்கும் தன்மை . பெரும்பாலும் கழிமுக வண்டல் சமவெளிப் 
பகுதிகளில் காணப்படும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


11 


கனமான 


Anchor நங்கூரம்- கடல்படுகையைக் கெட்டியாகப் பிடித்துக்கொண்டு 
கப்பலை நகரவிடாதபடி செய்ய வடிவமைக்கப்பட்ட 
எஃகுக் கருவி . அல்லது ஆழ்கடலில் கப்பலை நிலையாக நிறுத்தத் 
தேவையான ஆழத்திற்குத் தொங்கவிட ஏதுவான எஃகுக் கருவி . 
Anchor cable நங்கூரச்சங்கிலி- நங்கூரத்தைக் கப்பலுடன் இணைக்கப் 
பயன்படும் சங்கிலி அல்லது எஃகுவடம் . 
Anchorage நங்கூரமிடல்- நடுக்கடலில் நங்கூரமிட்டுக் கப்பலை 
நிலைநிறுத்தல் . துறையிலுள்ள காங்கிரீட்டுக் கட்டமைப்பு நங்கூரத் 
துண் , 

குறுக்குச் சட்டம் , வளையம் ஆகியவற்றுடன் 
பிணைத்துக்கட்டுதலையும் குறிக்கும் . துறைமுகத்தில் நங்கூரமிட்டு 
நிறுத்துவதற்கான தீர்வையையும் குறிக்கும் . 
Andesite ஆன்டிசைட்டு- பேசால்ட்டு எரிமலைப் பாறையைவிடக் குறைந்த 
அயமக்னீசியமும் தாசைட்டுப் பாறையைவிட உயர்ந்த அய 
மக்னீசியத்தையும் கொண்ட ஓர் எரிமலைப்பாறை . 
Andesite line ஆன்டிசைட்டுக்கோடு - ஆன்டிசைட்டு எல்லைக் கோடு . 
இக்கோட்டிற்கு மேற்கே ஆன்டிசைட்டு , தாசைட்டு , இரையோலைட்டு போன்ற 
சிலிக்காவடக்கம் ( 52-65 % ) மிகுதியாகவுள்ள எரிமலைக்குழம்புப் 
பாறைகளும் இக்கோட்டுக்குக் கிழக்கே சிலிக்காவடக்கம் 52 % இக்கும் 
குறைந்த மூலத்தன்மையுடைய எரிமலைக்குழம்புப் பாறைகளும் 
மிகுதியாகக் காணப்படுகின்றன . 
Andradite garnet ஆன்ரடைட்டுக் கார்னட்டு- கனசதுரக் கார்னட்டு . 
சிலிக்கேட்டுப் பாறைக்கனிமம் . கடினத்தன்மை மிகுந்தது ( மோ - அளவு 7.5 ), 
உருமாறிய சுண்ணப்பாறைகளிலும் சயனைட்டுப் பாறைகளிலும் 
பெரும்பாலும் கிடைக்கிறது . பழுப்பு , சிவப்பு , பச்சை , மஞ்சள் நிறங்களில் 
காணப்படும் அயகால்சிய அலுமினியக் கார்னட்டு Ca, Al , Si , 01 , 
Anemia சோகை - இரத்த ஓட்டத்தில் உள்ள சிவப்பணுக்களின் 
அயச் செம்பொருளின் அளவு குறையும் பொழுது சோகைநோய் 
உண்டாகிறது . பொனிசியசு என்ற சோகையால் வயிற்றுச்சுவர் வைட்டமின் 
பி 12 ஐ உறிஞ்சவியலாமல் போகிறது . சில பாசிகளில் ( ஆல்காக்களில் ) 
காணப்படும் மிகுதியான வைட்டமின் பி 12 சோகை நோயைக் குணப்படுத்த 
உதவுகிறது . 
Anemograph அனிமோகிராப்பு காற்றியக்கமானி - தானியங்கு 
காற்றியக்க மானியைக் கொண்டு தரைப்பகுதியிலுள்ள காற்றின் வேகம் 
திசைப்புலன் ஆகியவற்றைத் தொடர்ச்சியாகக் காட்டும் வரைபடம் . 
காற்றடிக்கும் திசையை நோக்கித் திருப்பிவிடும் தட்டின் முனையில் 


2 


12 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வைக்கப்பட்டிருக்கும் திறந்த தைன்சுக் குழாயில் காற்றழுத்தம் 
செலுத்தப்படுகிறது . குழாயின் முனையிலுள்ள பேனாமுனை மேலும் 
கீழும் நகருமாறு வைக்கப்பட்டுள்ளது . இம்முனை அனிமோகிராமின் 
சாதாரண நிலையில் 0 நிலையில் சுழலும் ஓர் உருளையில் 
பொருத்தப்பட்டிருக்கும் . பின்னர் இயங்கும் பொழுது வேறுபடும் வேகம் , 
திசைப்புலன் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
Aneroid Barometer அனிராய்டு காற்றழுத்தமானி - வளிமண்டல 
அழுத்தத்தைக் காட்டும் கருவி . பக்கவாட்டில் எளிதில் காற்றழுத்தத்தால் 
பருமன்மாற்றமடைவதைக் காட்டும் உலோகத்தாலான காற்றுநீக்கப்பட்ட 
பெட்டி பொருத்தப்பட்டிருக்கும் . இம்மாற்றத்தைப் பெரிதுபடுத்திக் 
கணக்கிட்ட வட்டத்தட்டின் மீது பொருத்தப்பட்ட ஊசிமுனை கொண்ட 
சுருளின் வழியாகத் தெரிவிக்கப்படுகிறது . இக்கருவி எளிதில் வெளியில் 
எடுத்துச்செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது . 
Angiosperm விதையுறைத்தாவரம்- ஓக்கு , மாப்பில்ஸ் போன்ற 
விதையுறையால் மூடிய விதைகளையுடைய தாவரம் . 
Angle of incidence படுகோணம் - வரக்கூடிய மின்காந்தவலை 
ஊடகத்தளத்தின் மீது படும் பொழுது ஏற்படும் கோட்டிற்கும் தளத்தின் 
குத்துக்கோட்டிற்குமிடையே உள்ள கோண அளவு . தொலையுணர்வுக் 
கருவியமைப்பில் அலைகவர் கொடுக்குக்கருவியில் ( ஆன்டனாவில் ) 
ஒளிக்கதிர் அடையும் நிலைக்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள 


கோண அளவு . 


Angle of repose நிலைவுக்கோணம் - ஆற்றங்கரைகள் , கால்வாய்கள் 
ஆகியவற்றிலுள்ள உதிரியான மண் , கல் மற்றும் சரளைகள் கிடையான 
தளத்திலிருந்து நிலைத்திருக்கும் உச்சக்கட்ட கோணம் . 


Angle of Rest ஓய்வுக்கோணம் - திண்மையடையாத பாறை எவ்வளவு 
கோணச்சரிவில் நிலைபெற்று நிற்கும் என்பதைத் தீர்மானிக்கும் கோணம் . 
பெருமழையினால் மண் நீரில் குலைந்து ஏற்பட்ட மசகுத்தன்மையாலும் , 
நிலவதிர்ச்சியாலும் , அருகில் விலங்குகள் மனிதர்கள் நடமாட்ட 
அதிர்ச்சியினாலும் இக்கோண அளவு குறைந்து நிலச்சரிவு ஏற்படலாம் . 
Angstrom A ஆங்ஸ்ட்ராம் A - மீட்டரின் ஆயிரங்கோடியில் ஒருபகுதி 
நீள அலகு . 10 நா.மீ. நானோமீட்டர் அலகுடையது . 
Angular field of view கோணக்களப்பார்வைப்புலம் - ஓரிடத்தின் 
வெளிப்புறங்கள் வரை பார்க்கக்கூடிய பரப்பின் மேல் எழக்கூடிய 
உச்சிக்கோணம் . இக்கோணம் தொலை உணர்வுக்கருவியின் 
படக்கருவித்துளை வரையெட்டும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


13 


Angular unconformity கோணப்படிவுயிடைவெளி- இளைய 
படிவுப்பாறைகள் மூத்த பாறைத் தொகுதிகளை விட வேறுபட்ட (உயர்ந்த ) 
சாய்மானத்தைக் கொண்டிருந்தால் இவ்விரு பாறைத் தொகுதிகளுக்கு 
மிடையே கோணப்படிவு இடைவெளியுள்ளது . 
Angulate drainage pattern நீர்த்தாரைக்கோணவமைப்பு - 
துணையாறுகள் முதனிலையாற்றுடன் குறுகிய கோணத்துடனோ அல்லது 
விரிகோணத்துடனோ சேரும் தன்மை . இவ்வமைப்பு பாறையின் 
இணைவுப்பொருத்துக்களினாலோ அல்லது பிளவுத்தளங்களின் 
திசைப்பாட்டிலோ ஏற்படலாம் . 
Animal Unit Month விலங்கின் 

மாதவுணவலகு - மாட்டு 
மந்தையிலுள்ள ஒரு மாட்டை நலமாக வைப்பதற்கு ஒரு மாத கால 
அளவுக்குத் தேவையான உணவலகு . 
Anion எதிர்மின்மவயனி ( அலோகவயனி ) பொதுவான 
அணுத்துகள் அல்லது துகட்கள் ( திரட்கள்) தம் வெளிவட்டச் 
சுற்றுப்பாதையிலிருந்து ஒன்று அதற்கு மேற்பட்ட எதிர்மின்மங்களைப் 
பெற்று எதிர்மின்னேற்றமடைதல் . எனவே இவ்வயனிகள் நேர்மின்வாயை 
நோக்கி மின்னாற்பகுப்பு முறையில் ஓடும் . எடுத்துக்காட்டாக கார்பனேட்டு 
(( CO , ) அயனிகளைக் கூறலாம் . இஃது ஓர் அலோகவயனி .. 
உலோகவயனி இதற்கு நேர்மாறானது . 
Anisotropism அசமச்சீரொளிபரவும் விதம் - படிகங்கள் வெவ்வேறு 
திசைகளில் வெவ்வேறுவிதமான புறவியல்புகளைக் கொண்டன . அவற்றின் 
வழியாக ஒளிக்கதிர் ஊடுருவிச் செல்லும் பொழுது அவற்றின் படிக 
இயல்புக்கேற்ப வேறுபட்ட வீதத்தில் ஒளிக்கதிர் ஊடுருவிச் செல்வதால் 
ஒளிக்கதிர் ஒளிவிலக்கமடைந்து வேறுபட்ட விகிதங்களில் ஒளிக்கதிர்கள் 
பரவிச்செல்கின்றன . இதனால் பலவிதமான நிறவேறுபாடுகள் 
ஏற்படுகின்றன . இவற்றை அளந்து படிக அச்சுக்களின் ஒளிவிளைவு 
விலகல் எண்களைக் கண்டுபிடித்துப் படிகங்களை இனம் கண்டறியலாம் . 
Annelids வளைதசைப்புழுக்கள்- முதுகெலும்பற்ற உயிரின வகையைச் 
சார்ந்தன. உடல் முழுமையும் கூறிட்ட பிரிவுகளையுடையன. புழுவகையைச் 
சார்ந்தன . இவற்றில் மண்புழு மற்றும் இழுவைப்புழுக்களும் அட்டைகளும் 
அடங்கும் . 


Annular Ring வட்டவளையம்- வட்ட வடிவுடைய வளையம் . 
அடிமரத்தின் குறுக்குவெட்டுத் தோற்றத்தில் காணப்படும் கோடுகளைப் 
போல் ஒரு மையத்தைச் சுற்றி ஒன்றின் மீது ஒன்றாகப் போர்த்தப்பட்ட 
வளையங்கள் . இந்த வளையங்களின் எண்ணிக்கைகளைக் கொண்டு 
மரத்தின் வயதைக் குறிக்கலாம் . 


14 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Annular drainage வட்டவளையத்தாரை- ஆற்றோடைகள் வட்ட 
அல்லது வளைவான வடிவில் உள்ள நீர்த்தாரையில் ஓடும் அமைப்பு . 
Anode நேர்மின்வாய்- இம்மின்வாய் ஆக்சிசனேற்றம் அடைகிறது . 
கப்பல் அடித்தள இரும்புத்தகடுகள் ஆக்சிசனேற்றம் அடைந்து 
துருப்பிடிக்காமலிருக்க நேர்மின்வாய்த் துத்தநாக உருண்டைகள் 
இத்தகடுகளுடன் இணைக்கப்படுகின்றன. நேர்மின்வாய்க்குவரும் 
கார்பனேட்டு அலோகவயனிகள் துத்தநாக உருண்டைகள் வெளியிடும் 
கைட்ரசனுடன் சேர்ந்து பைகார்பனேட்டுகளாக மாறி நீரில் கரைந்து 
விடுகின்றன . 
Anomalous பிறழ்ந்த- பொதுவான அமைப்பிலிருந்து விலகிய . 
Anomaly பிறழ்வு- பொதுவான அமைப்பிலிருந்து விலக்கமடைதல் . 
Anoxic condition ஆக்சிசனற்ற நிலைமை - ஆக்சிசனில்லாத 
அல்லது குறைந்த நிலை. 
Antartic circle அண்டார்டிக்கு வட்டம்- புவிமையக்கோட்டிலிருந்து 
66 ° 32 புவியிணைக் கோடுகளுக்குத் தெற்காக உள்ள பகுதியை 
அண்டார்டிக்கு வட்டம் எனக் குறிப்பிடுகின்றனர் . இப்பகுதியை ஆண்டிற்கு 
ஒருமுறையாவது சூரிய ஒளியில்லாமல் முழு இருட்டு கவ்வியிருக்கும் . 
புவியின் வடக்கு முனைப் பகுதியில் இதற்குச் சமமான பகுதி ஆர்டிக்கு 
வட்டம் எனக் கூறப்படுகிறது . 
Antartic Ocean அண்டார்டிக்கடல் - இது தென்கடலெனவும் 
தென்துருவக்கடல் என்றும் அழைக்கப்படுகிறது . ஐம்பெரும் கடல்களில் 
நான்காவது கடல் . அண்டார்டிக்குக் கண்டத்தைச் சூழ்ந்தமைந்துள்ளது . 
60 ° இக்குத் தெற்காகவுள்ள பசிபிக்கடல் , அடலாண்டிக்கடல் , 
இந்தியக்கடல் ஆகிய மூன்று கடல்களும் இணைந்து உருவாகியுள்ளது . 
பருவகால மாற்றங்களால் பிற கடல்களிலிருந்து தனித்து வேறுபடுகிறது . 
இதன் ஆழம் 4000 மீட்டர் முதல் 5000 மீட்டர்வரை வேறுபடுகிறது . 
குறிப்பிடத்தக்க சிலவிடங்களில் மட்டும் 4000 மீட்டருக்கும் குறைவான 
ஆழத்தை உடையதாயிருக்கிறது . அண்டார்டிக்கடல் ஒடுக்கமான கண்டக் 
கடல்நிலத்தை உடையது . அதன் தோராயமான ஆழம் 800 மீட்டர் . 
பனிபடர்ந்த நிலப் பரப்பு , இக்கடலுக்குக் கோடையில் 
நவம்பர் , திசம்பர் ,சனவரி மாதங்களில் - நீர்வழங்குகிறது . இதனால் 
இக்கடல் நீர் குளிர்ந்த தன்மையுடையதாகிறது . அண்டார்டிக் 
கடற்கரையோரங்களில் பனிப்படர்ச்சி ஏற்படுகிறது . 
Antecedent drainage உயர்த்தப்பட்ட நீர்த்தாரை- ஆற்றுப்படுகை 
உயர்த்தப்பட்டும் ஆறு அதே நீர்த்தாரையில் செல்வதைப் பின்பற்றும் 
தன்மை . இதனால் ஆற்றுப்படுகை மிகுதியாக அரிக்கப்பட்டு ஆழமான 
ஆற்றுப்பள்ளத்தாக்கு ஏற்படும் . 


15 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Antenna அலையுணர்கொடுக்கு . மின்காந்த நுண்ணலைகளைக் 
கவரக்கூடிய அல்லது வெளியிடக்கூடிய கொடுக்குப் போன்ற கருவி . 
Anthropogeneic மக்கள் நடமாட்ட- இயற்கைச் சூழ்நிலைகளில் 
மக்களின் நடமாட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள். 
Antibiotic materials நுண்ணுயிர்க்கொல்லிகள் - நோயிலிருந்து 
குணப்படுத்தப் பென்சிலின் போன்ற மிகுதியாகத் தீமை செய்யும் 
நுண்ணுயிரிகளைக் கொல்லும் பொருட்கள் தேவைப்படுகின்றன . ஆனால் 
மிகையாக இவற்றைப் பயன்படுத்தும்பொழுது உடலிலுள்ள அல்லது 
வயிற்றுப்பகுதியிலுள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளையும் அவை 
அப்பொழுது அழித்துக் கொன்று விடுகின்றன . 
Antibodies எதிருடலிகள் - உடலில் ஊடுருவும் கொடிய 
தொற்று நோய்களை உண்டாக்கும் நுண்ணுயிரிகளை எதிர்த்து 
இரத்தத்திலுள்ள வெள்ளையணுக்கள் போராடி இரத்தத்தில் 
புரதச்சத்துள்ள ஊனீர் என்ற எதிர்வினைப்பொருளை உண்டாக்குகின்றன . 
இச்சீரத்தில் நோயெதிர்ப்புத்தன்மையுள்ள கோளங்களும் எதிர்உடலிகளும் 
உள்ளன . இவற்றைக் கொண்டு நோயைக் குணப்படுத்தக்கூடிய 
தடுப்புமருந்துகள் உருவாக்கப்படுகின்றன . 
Anticline கவிகைமடிவு- பாறையடுக்குகள் மேல் நோக்கிக் 
குவிந்திருக்கும் படியான மடிவு . 
Anticlinorium நிலப் பெரும் குவிகைமடிப்பு குவிகை 
மடிப்பையொத்தது . ஆனால் மிகப் பெரிய அளவில் அமையும் . இதிலுள்ள 
மடிவுள்ள பகுதிகள் ஒவ்வொன்றும் பல மடிப்புகளை உடையன . 
Anticyclone எதிர்ச்சுற்றுச் சூறாவளி | எதிர்ப்புயல்- புயல்மையம் 
என்ற அழுத்தம் குறைந்த பகுதியை நோக்கிப் புயல் வீசுகிறது . ஆனால் 
எதிர்ப்புயல் என்பது இதற்கு நேர்மாறானது . சூழ்ந்துள்ள பகுதிகளை 
விட உயர் காற்று மண்டல அழுத்தத்தைக் கொண்டிருக்கும் பொழுது 
அம்மையத்திலிருந்து வெளிப்புறமாகக் காற்று வீசுவது எதிர்ப்புயலாகும் . 
இது வடவரைக் கோளத்தில் வலஞ்சுழியாகவும் தென்னரைக் கோளத்தில் 
இடஞ்சுழியாகவும் உயரழுத்தப் பகுதியிலிருந்து வீசும் சூறாவளி. 
Antifouling paint எதிரியக்க வண்ணப்பூச்சு - கப்பலின் அடித்தளத் 
தகட்டில் பூசப்படும் நச்சுக் கலந்த வண்ணப்பூச்சின் வேதியலடக்கம் 
தகடுகளின் மீது கடலடிநீர் உயிரின வளர்ச்சியைக் கட்டுப்படுத்துகிறது . 
Antigens எதிருடலிக் கோள்மங்கள்- உட்புகும் நுண்ணுயிரிகள் 
அல்லது நோய்த்துகட்கள் எதிருடலிகளைக் கோள்மங்களைத் 
தோற்றுவிக்க உதவுகின்றன . 


16 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Antimycin எதிர்நச்சுமருந்து - மீன் -உயிரியலாளரால் பெரிதும் 
பயன்படுத்தும் ஓர் எதிர்வினை புரியும் நச்சுப் பொருள் / மருந்து . 
Antipleon உயர்வெப்பநிலை முரணியவிடம்- உயர்வெப்பநிலை 
முரணியல்புடைய பருவநிலையளக்குமிடம் . ஒத்தமுரணியல் 
புடையவிடங்களை இணைக்கும் கோடுகளை நிலப்படத்தில் வரையும் 
பொழுது மிக அதிகமான உயர்வெப்பமுரண்பாடு உடையவிடம் 
மையத்திலமையும் . இவ்விடங்கள் கண்டங்களின் மையப்பகுதியிலும் 
உயர் பகுதியிலுள்ள கண்டங்களின் கிழக்குக்கடற்கரைப் புவி 
அகலாங்குக்கோட்டுப் பகுதிகளிலும் காணப்படுவதைக் குறிப்பிடலாம் . 
Antipodal Bulge எதிர் முனையெழுச்சி- கடலில் ஓரிடத்தின் 
மிகுதியான சந்திரயீர்ப்பால் ஏற்படும் அலைவீக்கம் அவ்விடத்தின் 
புவி எதிர்முனையில் சந்திரக்கவர்ச்சி மிகக்குறைவான அளவை 
ஏற்படுத்தும் . 


Antipodes புவியிட வெதிர்முனைப் புள்ளிகள் - புவியிலுள்ள 
எதிரெதிர்முனைகளில் அமையும் இரு இடங்கள் . இலண்டன் மாநகரம் 
தென் கிழக்கு நியூசிலாந்துக்குப் புவியிட எதிர் முனையாக 
அமைந்துள்ளதைக் குறிப்பிடலாம் . பொதுவாக இவ்விருவிடங்கள் 
ஒன்றுக்கொன்று 180 ° தீர்க்கரேகை வேறுபாட்டிற்கும் வடதென்னரைக் 
கோள வேறுபாடுகளிலும் காணப்படும் . 
Antiprisms எதிரெதிரான பட்டகத்தளவுருக்கள் - நேர் எதிராக 
அமையும் பட்டக உருக்கள் , படிகத் தளங்களைக் குறிப்பிடும் . 
எடுத்துக்காட்டாக , ( 001 ) பட்டகத்தளத்திற்கு ( 00-1 ) படிகத்தளம் 
எதிர்ப்பட்டகத் தளவுருவாகும் . 
Anti - reflection coating எதிரொளிக்காப்பூச்சு- ஒளிக் கதிர்களைச் 
சிதறச் செய்து அவை எதிரொளிக்காவண்ணம் வண்ணப்பூச்சுச் செய்தல் . 


Anti - Trades of Counter - Trades எதிர்வணிகக்காற்று - வடகிழக்காக 
வீசும் வணிகக்காற்றின் மேற்பகுதிக் காற்றான எதிர்வணிகக்காற்று 
தென்மேற்காக வீசுகிறது . எதிர்வணிகக்காற்று காற்றோட்டத்தைத் 
திரும்பவும் புவிமையக் கோட்டுக்குக் கொண்டு வருகிறது . மீண்டும் 
வணிகக்காற்று உயர் புவியகலாங்குக் கோட்டுப் பகுதிகளுக்கு எடுத்துச் 
செல்கிறது . 
ANZECC guidelines ஆஸ்திரேலிய நியூசிலாந்து சுற்றுச்சூழல் 
பேணும்குழு வழிமுறைகள் - ஆஸ்திரேலிய -நியூசிலாந்து சுற்றுச்சூழல் 
பேணும் குழுவின் நீர் மற்றும் படிவுகளின் தரங்களைக் கட்டுப்படுத்த 
வரைப்படுத்தப்பட்டுள்ள வழிமுறைகள். 


17 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Aphelion கதிரவச்சேய்மை- புவி சூரியனைச் சுற்றி வரும் பாதையில் 
சூரியனுக்கு வெகு தொலைவில் புவி வரும் நிலை . இது சூரியனிலிருந்து 
4.8 மில்லியன் கி.மீ. தொலைவாகும் . இது வடவரைக் கோளக் 
கோடைகாலங்களில் ஏற்படுகிறது . அதனால் அப்பகுதிகளில் 
பகற்பொழுது மிகவும் நீண்டிருக்கும் . 
Apogee நிலவுச்சேய்மை- சந்திர அல்லது பிற கோள்களின் 
வானவீதியில் புவிக்கு வெகுதொலைவில் சந்திரன் அல்லது கோள் 
அமைவிடம் . 
Apparent time தோற்றநேரம் - சூரியநேரம் . சூரிய இயக்கத்தால் 
குறிப்பிடப்படும் நேரம் . தோற்றமதியம் என்பது ஓரிடத்தில் சூரியன் 
நேருச்சியை எட்டும் சமயமாகும் . அப்பொழுது ஒரு செங்குத்தான 
பொருளின் நிழல் மிகமிகக் குறுகியதாயிருக்கும் . 
Appendages அடித்தள நீட்சிகள்- கப்பல் அடித்தள இரும்புத் 
தகட்டிலிருந்து நீட்டிக்கொண்டிருக்கும் திறவுக்கீல்கள் , நிலைநிறுத்தும் 
செதில்கள் போன்ற பகுதிகள் , செங்குத்தான திறப்பு அடைப்புகள் 
ஆகியவை கப்பலின் அடித்தள நீட்சிகளாகக் கருதப்படுகின்றன . 
Appletion layer ஆப்லீசனடுக்கு- புவி வளிமண்டலத்தில் 240 கிலோ 
மீட்டர் உயரத்திலுள்ள அயனமண்டல அடுக்கு இவ்வடுக்கிலிருந்து 
குறுகிய வானொலியலைகள் புவித்தளத்திற்கு மீண்டும் திருப்பி 
அனுப்பப்படுகின்றன . 
Applied Geography பயன்படு நிலப்பரப்பியல் - நகர மற்றும் 
ஊரக நிலப்பயன்பாடு , மக்கட் தொகைப் பெருக்கம் , மேம்பாடு 
அடையாதவிடங்கள் , போன்ற உலகளாவிய சிக்கல்களை நிலப்பரப்பியல் 
முறைகளைக்கொண்டு அளந்தறிந்து தீர்வுகளை உருவாக்குமியல் . 
Applied Geology பயன்படு ஞாலவியல்- ஞாலவியல் அறிவைப் 
பயன்படுத்திக் கனிம வளங்களைக் கண்டுபிடித்தல் , புவித் தொழில்நுட்ப 
ஆலோசனை வழங்கள் , நீர்வளம் தேடல் , சுரங்கம் அமைத்தல் 
போன்றனவற்றைக் கூறும் அறிவியல் . 
Approach channel அணுகுக்கால்வாய் - துறைமுகத்தையோ அன்றி 
அருகிலுள்ள நகரத்தையோ கப்பல்கள் நிற்குமிடத்தையோ நோக்கிச் 
செல்லத் தோண்டப்பட்ட கால்வாய் 
Approach point அணுகிடம் - அருகிலுள்ள துறையிலிருந்து 
இழுவைக்கலம் சேர வேண்டிய இடத்திற்கருகிலுள்ள துறையிடம் . 
துறைக்கட்டுப்பாட்டு அலுவலரின் அனுமதி இல்லாமல் ஏற்கெனவே 
தீர்மானிக்கப்பட்ட துறையைத் தாண்டி இழுவைக்கலத்தை 
இழுத்துச்செல்ல முடியாது . 


18 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Approach time அணுகுகாலம் - தொடக்கத் துறையிலிருந்து 
சேரவேண்டிய துறைக்குப் போய்ச் சேர ஆகும் நேரம் . 
Approval plans ஒப்புதற்குரியதிட்டவரைபடங்கள்- தயாரிப்பாளர் 
கட்டுமானப் பொறியாளர் , கட்டடக்கலைஞர் , ஒப்பந்தக்காரர் ஆகியோரின் 
ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் திட்ட வரைபடங்கள். 
Aquaculture நீர்நிலை வேளாண்மை - மீன் , ஈரால் , நண்டு போன்ற 
நீர்வாழ் உயிரினங்களைப் பெருக்க வேளாண் நடவடிக்கைகளை 
எடுத்தலும் அவ்வுயிரினங்களைப் பதப்படுத்துதலும் அடங்கும் . 
Aquiclude கசிவிடாப் பாறையடுக்கு - நில நீரோட்டத்தைத் தடுக்கும் 
கசிவிடாத பாறையடுக்கு . 
Aquifer நிலநீர்ப் படுகை- பாறையடுக்கு நீருடன் கூடியிருந்து , அதன் 
வழியாக நிலநீரை ஓடச்செய்யும் பாறையடுக்கு . 
Aquifuge நீர்புகாப் பாறை நிலநீர் பாறையினுள்ளே புகமுடியாமலும் 
தன்னகத்தே தேக்க முடியாமலும் உள்ள பாறை . 
Aral Sea ஏரல் கடல்- காஸ்பியன் கடலுக்குக் கிழக்கே மைய 
ஆசியாவில் உஸ்பெஸ்கிஸ்தான் நாட்டிலுள்ள முற்றிலும் நிலஞ்சூழ்ந்த 
தீவுக்கடல் . இதில் பலநூறு தீவுகள் காணப்படுகின்றன . 1960 ஆம் 
ஆண்டுக்கு முன் ஏரல் கடல் 68000 சதுரக் கிலோமீட்டர் 
பரப்புடையதாயிருந்ததென்றும் அதன் பின்னர் இதில் கலக்கும் 
அமுர்தாரியா , கிர்தாரியா என்ற இரு ஆறுகளை உருசிய நாடு அதன் 
நீர்ப்பாசனத்திற்காகத் தன்பக்கம் திருப்பிவிட்டதால் இக்கடல் முதலில் 
25 சதவீதமாகச் சுருங்கிப் பின்னர் 2007 இல் 10 சதவீதமாகச் சுருங்கி 
உள்ளது என்றும் கூறுகின்றனர் . அதனால் அதன் உப்புத்தன்மை 
வெகுவாக உயர்ந்ததால் அதில் வாழ்ந்த பல உயரினங்கள் 
அழிந்துவிட்டனவாகவும் கடலும் தன் நிலப்பரப்பில் சுருங்கி விட்டதாகவும் 
கூறுகின்றனர் . தற்பொழுது இக்கடல் இணைந்துள்ள இரண்டு வடக்குத் 
தெற்கான நீளவாட்ட ஒடுங்கிய ஏரிகளாகவும் மற்றும் தனித்த ஒன்று 
கிழக்கு மேற்கான புலத்துடனும் காணப்படுகிறது . இக்கடல் மிகுதியும் 
மாசடைந்துள்ளது . 


Archaean complex தொல்லுயிரூழிக்காலப் பாறைத் தொகுதி - 
ஏறத்தாழ 300 கோடியாண்டுகளுக்கு முந்திய புவியியல் வரலாற்றுக் 
காலத்தில் உண்டான பாறைகள் . இப்பாறைகள் அக்காலத்திலிருந்து 
தற்காலம் வரை புவியியல் இயக்கங்களால் உருமாற்றமடைந்தும் 
சிதிலமடைந்தும் தேய்ந்தரிக்கப்பட்டும் வேறிடங்களில் போய்ப்படிந்தும் 
உருவாகி மாற்றமடைந்துள்ளன . இப்பாறைகளை ஆய்வதின் மூலம் 
புவியியக்கக் காலத்தில் நடைபெற்ற புவியியக்கங்களின் வன்மையையும் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


19 


கால நீட்டிப்பையும் அறியலாம் . மேலும் கனிமப்பொருட்களின் 
இயல்புகளையும் அவற்றின் தோற்ற வெப்பவியக்க நிலைகளையும் 
ஆராயலாம் . தமிழகத்தில் காணப்படும் சார்னகைட்டு - இலெப்டினைட்டு 
கோண்டலைட்டுப் பாறைகளை ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தியறிவது 
கடினமாதலால் இவை தொல்கேம்பிரியன் பாறைத்தொகுதிகள் என 
அழைக்கப்படுகின்றன . 
Archaean period தொல்லுயிரூழிக் 

காலக் கட்டம் - 
தொல்கேம்பிரியக் காலக்கட்டத்தின் தொடக்ககாலப் புவியியல் 
வரலாற்றுக் காலக்கட்டம் இன்றையிலிருந்து 57 கோடியாண்டுகளுக்கு 
முன் புவிதோன்றிய 450 கோடியாண்டுக்களுக்கிடைப்பட்ட காலக்கட்டம் . 
பொதுவாக 300 கோடியாண்டு காலக்கட்டத்தில் உண்டான பாறைகளைக் 
குறிக்கும் . இப்பாறைகளின் வரலாற்றையும் அவற்றிலுள்ள கனிமங்களின் 
வரலாற்றையும் ஆராய்வது அரிய ஆராய்ச்சியாகும் . 
Archeology தொல்பொருளியல் கடந்தகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் 
விட்டுச் சென்ற பொருட்களை ஆராய்ந்து 

அவர்களின் 
நாகரீகப்பண்பாடுகளை வெளிப்படுத்துதல் . 
Archipelago தீவுக்கூட்டம்- இடையிடையே பரந்த நீர்ப்பரப்புடன் கூடிய 
தீவுக்கூட்டம் . 
Arcuate delta வளைவுக்கழிமுகம் - வெளிப்புறமாகக் குவிந்து 
வளைந்த கழிமுகம் . நைல் , தான்யூப்பு போன்ற நதிகள் இவ்வாறான 
கழிமுகங்களைக் கொண்டுள்ளன . 
Aridisol பாலைமண்- வறண்ட பகுதியிலுள்ள மண் . மண்ணின் 
மேற்பகுதியில் கரிமப்பொருட்கள் இரா . 
Arenaceous limestone மணற்பாங்கான படிவுச் சுண்ணாம்புப் 
பாறை - சிலிக்காவடக்க மிகுந்த படிவுப்பாறைச் சுண்ணாம்புப் பாறை . 
Argillaceous limestone களிமப்படிவுச் சுண்ணாம்புப்பாறை 
அலுமினா மிகுந்து களிக்கனிமங்களையுடைய படிவுச் சுண்ணாம்புப் 
பாறை . 


Arkose ஆர்கோசு - பருக்கைத் தன்மையுள்ள மணற்பாறை அல்லது 
சரளைக்கற்பாறை . இதில் உடைவுற்ற பெல்சுபார்க் கனிமத்துண்டங்கள் 
பெருமளவில் காணப்படும் . இது சிலிக்காச் சாந்துப்பிணைப்பால் 
பிணைக்கப்பட்டிருக்கும் . அதில் பெல்சுபார் துண்டுகள் சிறிதும் 
சிதைவடையாத நிலையிலிருக்கும் . அதனால் இது கிரானைட்டுப் பாறை 
விரைவாக உடைந்து குவிந்து பூசப்பட்டிருப்பதால் 
உண்டாகியிருக்கக்கூடும் . 


20 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Armor கவசக்கட்டு - கடற்கரை கடல் முகப்புகள் , கடற்சுவர்கள் 
ஆகியவற்றின் கட்டமைப்பைப் பாதுகாக்க இடும் கவசம் . 
Array for Real - time Geostrophic Oceanography ( Argo ) 
கடற்கோளப் புவிநிலைக் காலநிலையமைவு- உலகளாவிய 3000 
மிதவைகளைக் கண்காணித்துக் கடலுக்கு மேலாகவுள்ள 2000 மீட்டர் 
உயரம் வரை வெப்பநிலை , உப்புத் தன்மை ஆகியவற்றை 
அளந்தறிவிக்கும் ஓரமைப்பு . 
Arthropods ஆர்த்ரோபோடுகள்- சிலந்திகள் , சிறு பூச்சிகள் , தேட்கள் 
ஆகியவைகளை உள்ளடக்கிய முதுகெலும்பற்ற உயிரினவகை . 
Artesian well பொங்கி வழியும் நீரூற்று- தொடர்ச்சியாக 
நீரழுத்தத்துடன் மேல்நோக்கி எழுந்து வெளிவரும் நீரூற்று . நீரூற்றமைந்த 
பகுதி நீராதாரப் பகுதியிலிருந்து உயரத்தில் தாழ்ந்திருப்பதால் ஏற்படும் 
நீரழுத்த விசையால் இவ்வாறு நீர் இறைக்கப்படாமல் தானே பொங்கி 
வழிகிறது . குழிகை அமைப்புடைய பகுதியில் , நீர் உட்புகாத இரு 
களிப்பாறைகளுக்கு இடையே அமைந்த நீர்ப்படுகையான நீர்கொண்ட 
மணல் அல்லது சுண்ணப்பாறை அமைப்பிலுள்ள நீர் , தானே வெளியேற 
வாய்ப்பில்லாமல் இருக்கும் . இத்தாழ்ந்த பகுதியில் துளையிறக்கியவுடன் 
நீரூற்றாகப் பீச்சியடிக்கிறது . விருத்தாசலம் , கடலூர் பகுதிகளிலும் , 
காரைக்குடி அய்யனார் கோயிலிலும் , அனுமந்த தீர்த்தத்திலும் 
திருமலைக்கேணியிலும் இத்தகைய ஊற்றுக்கள் காணப்படுகின்றன . 
நீராதாரத்திலுள்ள நீர்மட்டத்திற்குத் துளைக்கிணற்றிலுள்ள நீர்மட்டம் 
உயர்வடைவதால் இவ்வாறு நிகழுகிறது . படம் 3 . 
Artic Ocean ஆர்டிக்கடல்- ஐம்பெருங்கடல்களில் மிகவும் சிறிய 
கடல் . புவியின் வடதுருவத்திலிருந்து தெற்குப்பகுதியில் அமைந்துள்ளது . 
இதற்குத் தெற்காக ஐரோப்பா , ஆசியா, வட அமெரிக்கா கண்டங்கள் 
அமைந்துள்ளன . பசிபிக்கடல் பேரிங்கு நீர்ச்சந்தி மூலமாக 
ஆர்டிக்கடலுடன் கலக்கிறது . அட்லாண்டிக்கடல் சிலபாறை இடையூடுரு 
வல்களின் வாயிலாக ஆர்டிக்கடலுடன் கலக்கிறது . இக்கடலின் மூன்றில் 
ஒரு பகுதி கண்டக்கடல் நிலங்களால் ஆகியது . யூரேசியாவின் தாழ்ந்த 
நிலப்பகுதிகளும் குறுகிய வட அமெரிக்க மற்றும் கீரின்லாந்தின் பகுதியும் 
இவற்றிலடங்கும் . இதில் மூன்று நீண்ட மலைச்சிகரங்களும் 
அவற்றையடுத்த நான்கு பெரும் கிடங்குகளும் இக் கடலின் 
ஆழப்பகுதியாக அமைந்துள்ளன . இவற்றில் 1800 கிலோமீட்டர் நீண்ட 
கடல்மலைச்சிகரம் சைபீரியாவிலிருந்து கீரின்லாந்து வரை நீண்டு 
ஆர்டிக்கடலை இருபெரும் பகுதியாகப் பிரிக்கிறது . இக்கடலின் ஆழமான 
பகுதி 5450 மீட்டராகும் . இதன் தோராயமான ஆழ்ம் 1300 மீட்டராகும் . 
இதன் கடற்பரப்பு 1.41 கோடி சதுரக் கிலோமீட்டர்களாகும் . நார்வேக்கு 


21 


என்று 


சுருங்கி 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
வடகிழக்கிலுள்ள சுவால்பார்டு தீவுக்கூட்டமும் , வடக்கு உருசிய நாட்டின் 
வடபகுதியிலுள்ள தீவுக்கூட்டங்களும் கனடியத்தீவுக் கூட்டங்களும் 
இக்கடலில் உள்ளன . இக்கடலின் மிகப்பெரிய தீவு கீரின்லாந்து ஆகும் . 
இதில் ஆசியாவில் ஓடும் ஒப் என்சி , இலினா ஆறுகளும் , 
வடஅமெரிக்காவிலுள்ள மக்கின்சி ஆறும் கலக்கின்றன . இக்கடலின் 
பெரும்பகுதி நிலையான பனிக்கட்டியால் ஆண்டு முழுவதும் 
மூடப்பட்டிருக்கும் . அண்மையில் இப்பகுதிகளில் மூடப்பட்ட 
பனிப்பாளங்களுக்குக் கீழே உறைந்த இயற்கை வாயுப்படிவங்கள் 
உள்ளனவாகக் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . கடந்த 1978 ஆம் 
ஆண்டிலிருந்து இக்கடற்பகுதியிலிருந்து விரைவாகக் கோடையில் 
பனிக்கட்டி உருகுவதைக் கண்டுபிடித்தனர் . இது உலகம் 
வெப்பமயமாதலால் ஏற்பட்டுள்ளது 

கூறுகின்றனர் . 
செயற்கைக்கோள் தொலையுணர்வு ஒளிப்படங்களைக் கொண்டு 
பனிப்படலம் இக் கடற் 

பகுதியில் 

வருவது 
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . பனிப்படலச் சுருக்கம் தொடர்ந்து இதே 
வீதத்தில் நிகழ்ந்தால் வசந்தகாலம் விரைவில் உருவாகிவிடும் என்றும் 
குளிர்காலத்தில் குறைந்த அளவு பனிக்கட்டிகளே உருவாகும் என்றும் 
கூறுகின்றனர் . அதனால் புவியின் வெப்பநிலை உயரும் . அப்பொழுது 
கடல்நீர் மிகுதியான வெப்பத்தைக் கவரும் . அப்பொழுது கடலில்மிதக்கும் 
பனிப்பாறைகளும் விரைவில் உருகும் . அதனால் புவி மேலும் 
வெப்பமடையும் . இப்பொழுது குறைந்து வரும் பனிப்பாறைகளின் 
வீதத்தைக் கணக்கிடுகையில் ஆர்டிக்கடலில் மிதக்கும் பனிப்பாறைகள் 
வரும் 2060 ஆம் ஆண்டுக்குள் மறைந்துவிடும் . செப்டம்பர் 2005 
கோடையில் கடல்பனிப்பாறை 0.53 கோடி சதுரக் கிலோமீட்டரிலிருந்து 
செப்டம்பர் 2007 இல் 0.44 கோடி சதுரக் கிலோமீட்டராகக் 
குறைந்துள்ளது . இவ்வாறான நிலையில் சென்றால் 2030 ஆம் ஆண்டுக்குள் 
ஆர்டிக்குக் கடலிலுள்ள எல்லாப்பனிப்பாறைகளும் மறைந்துவிடும் . மற்றும் 
2007-2008இன் குளிர்காலத்தில் முழுமையான முறையில் பனிப்பாறைகள் 
ஆர்டிக்குக் கடலில் உருவாகவில்லை . மேலும் பசுமை மண்டல 
வாயுக்களின் வெளியேற்றம் உயர்ந்துள்ளது . அதனால் நீராவி , கார்பன் 
டை ஆக்சைடு , கைட்ரோ புளுரோ கார்பன் போன்ற வாயுக்கள் மிகுதியாக 
வளிமண்டலத்தில் உயருவதால் அகச் சிவப்புக் கதிர்கள் 
வளிமண்டலத்தில் ஊடுருவிப் புவி வெப்பமயமாகிறது என்பதை 
ஆர்டிக்கடலின் இயல்பால் அறியமுடிகிறது . படம் 4 
Artificial recharge செயற்கை நிலத்தடி நீர்த்தேக்கம் - நிலநீரைச் 
சேமிப்பதற்காக , நீர் கீழே புகமுடியாத பாறைகள் உள்ள இடங்களில் 
நிலத்தடி நீர்த்தேக்கம் உருவாக்கப்படுகிறது . நிலத்திற்கடியில் 
சிலமீட்டர்கள் ஆழத்திற்குக்கீழாகவோ அல்லது பக்கவாட்டிலோ நிலநீர் 
கசிந்து வெளியேறிவிடாமல் செயற்கை முறையில் தடுத்து 


22 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


நிலத்திற்கடியில் நீர் உட்புகாத தளத்தை ஏற்படுத்தி அதன் மீது ஒரு 
நீர்த்தேக்கம் உருவாக்கப்படுகிறது . இஃது ஒரு நிலநீரைச் சேமிக்கும் 
முறை . இதற்காக நீர் சேமிக்கும் பகுதியிலும் பக்கவாட்டிலும் நீர் கசிந்து 
வெளியேறாதபடி நுண்துளைகளை அடைத்துச் சாந்துப்பிணைப்பால் பூசி 
அடிநிலப்பரப்பு தயார் செய்யப்படுகிறது . பின்னர் வேற்றிடத்திலிருந்து 
அல்லது அண்மையிலுள்ள நீர்ப்படுகையிலிருந்து நிலநீர் இறைக்கப்பட்டு 
அடிநில நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்படுகிறது . அதன் பின்னர் நீர்ப் 
பற்றாக்குறைக் காலத்தில் அத்தேக்கத்திலிருந்து நீர் தேவைக்கு எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . இத்திட்டத்தைச் செயல்படுத்தப் பெருத்த நிதி 
வேண்டும் . இதற்கான தக்க இடத்தைத் தெரிவு செய்வதும் 
இன்றியமையாதது . 
Artificial reef செயற்கைப்பாறை- கடல்வாழ் உயிரினங்களைக் 
கவரவும் , மீன்பிடித்தலை ஊக்குவிக்கவும் , கடல்வளங்களைப் பெருக்கவும் , 
செயற்கையான பாறைகள் கடற்கரையோரப் பொருட்களாலும் , 
உந்துவண்டி உருளை , கூழாங்கற்கள், பழைய கப்பல் தகடுகள் 
போன்றவற்றைக் கொண்டும் உருவாக்கப்படுகின்றன. 
Artisanal activities கலைநய வேலைப்பாடு - தனிமனிதத் திறமை 
யாலும் உழைப்பாலும் கலைநய வேலைப்பாடுகள் செய்தல் . 
Aseismic ridge நிலவதிர்வற்ற கடற்றளச்சிகரம் . எந்தவிதமான 
நிலநடுக்கமும் ஏற்படாத கடற்றளச்சிகரம் . 
Aseptic Container தொற்றுநோய் நுண்ணுயிரிகளற்ற பாத்திரம் 
தொற்றுநோய் நுண்ணுயிரிகளை நீக்கிப் பிற வேதியல் பொருட்கள் 
இல்லாமல் மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் . 
Ash சாம்பல்- எரிமலை வெடிக்கும்பொழுது அதன் வாயிலிருந்து 
வெளிப்படும் மிக நுண்பரல் தன்மை கொண்ட சாம்பல் . கார்காதோ எரிமலை 
1883 ஆம் ஆண்டு வெடிக்கும்பொழுது அதனின்று வெளிப்பட்ட மிக 
நுண்பரல் தன்மை கொண்ட சாம்பல் உலகை இருமுறை சுற்றிவந்ததாகக் 
கண்டுபிடித்துள்ளனர் . 
ASME - American Society of Mechanical Engineering இயக்கப் 
பொறியியல் அமெரிக்கக் 

அமெரிக்கக் குழுமம் - அமெரிக்காவிலுள்ள 
இயக்கப்பொறியியல் கழகம் . 
ASPE ( American Society of Precision Engineering ) 
நுண்ணளவைப் பொறியியல் அமெரிக்கக் குழுமம் 
அமெரிக்காவிலுள்ள நுண்ணளவைப் பொறியியல் கழகம் . 
Aspect Ratio தோற்றவிகிதம்- எந்தவொரு நீண்டசதுரத்தின் நீள 
அகல விகிதத்தைக் குறிக்கும் . இதில் சில விகிதங்கள் பார்வைக்கு 
எடுப்பாக இருக்கும் . அவ்வாறாக எடுப்பாகயிருக்கும் தோற்றவிகிதங்களை 
இது குறிக்கும் . 


23 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Asphalt நிலக்கீலப்படிவு- பாறையெண்ணெய் சுத்திசெய்யும் பொழுது 
கிடைக்கும் தார் போன்ற பொருள் இயற்கையாகப் படிவமாகப் 
படிந்திருப்பது . 
Associated rock forming minerals உடனமையும் பாறைக் 
கனிமங்கள்- பாறையில் குறிப்பிட்ட ஒரு கனிமத்துடன் சேர்ந்திருக்கும் 
பிற கனிமங்கள் . கிரானைட்டுப் பாறையில் கார்னட்டுக் கனிமத்துடன் 
காணப்படும் கிராபைட்டு , பையோடைட்டு , ஆர்ன்பிளன்டு , பெல்சுபார் 
கனிமங்களை உடனமைவு கனிமங்களாக அப்பாறையைக் குறிப்பிடலாம் . 
Astern பின்திசை கப்பலின் மையக்கோட்டின் பின்பக்கத் திசை . 
இது முன் பக்கத்திசைக்கு நேர் எதிரானது . 
Asterism விண்மீன்மினுக்கம் , ஆரையழுத்தக் கோடு - மைக்கா 
போன்ற கனிமத்தின்மீது கூரிய முனையுடைய ஆணியால் அடிக்க ஏற்படும் 
ஆரையழுத்தக் கோடுகள் மைக்கா மேலேட்டுப் பகுதியில் தென்படும் . 
Asteroid சிறுகோள்- பல சிறுகோள்களும் பெரிய கோள்களைப்போல் 
வானவீதியில் சூரியனைச் சுற்றி வலம் வருகின்றன. செவ்வாய்க்கும் 
வியாழனுக்குமிடையே உள்ளன . இவற்றில் மிகப் பெரியது 702 கி.மீ. 
விட்டத்தைக் கொண்டுள்ளது . மிகச்சிறியது 30 கி.மீ. விட்டத்தைக் 
கொண்டுள்ளது . 
Asthensphere புவியாழமென்பாறைக்கோளம் - புவியின் மேலேயுள்ள 
ஓட்டுக்குக் கீழே அரைகுறையாக உருகிய மேற்போர்வை உள்ளது . 
இதன் மீது கண்டத்தகடுகள் நகருகின்றன . படம் 32 . 
Astronomical tide வானியக்கவோத அலைவு- வளிமண்டிலத்தின் 
தாக்கம் சிறிதும் இல்லாத நிலையில் புவி , நிலா , ஞாயிறு , பிற வான்வெளிப் 
பொருட்கள் ஆகியவற்றின் ஈர்ப்பாற்றலால் மட்டும் எழுகின்ற கடலலைவு . 
Atlantic Ocean அட்லாண்டிக் கடல்- புவியைச் சூழ்ந்துள்ள 
ஐம்பெருங்கடல்களில் இரண்டாவது 

இரண்டாவது பெருங்கடல் . மேற்கில் 
வட அமெரிக்காவையும் தென்னமெரிக்காவையும் கிழக்கில் 
ஐரோப்பாவையும் , ஆப்பிரிக்காவையும் அண்டார்டிக்காவையும் 
எல்லைகளாகக் கொண்டுள்ளது . 15 கோடியாண்டுகளுக்கு முன் உள்ள 
பாஞ்சியா என்ற கண்டத்திலிருந்து வடதென்னமெரிக்காவும் 
கோண்டுவானா நிலப்பரப்பும் பிளவுற்றுப் பிரிந்து நகர்ந்ததால் இக்கடல் 
உண்டானதாகக் கருதப்படுகிறது . இன்றும் இப்பிளவு நகர்ச்சி 
ஆண்டொன்றுக்கு 7 செ.மீ. வீதம் இக் 

வீதம் இக் கடலின் 

அடிமைய 
மலைச்சிகரங்களிலிருந்து நடைபெறுவதாகக் கருதப்படுகிறது . வடக்கு 
தெற்காக வளைந்துசெல்லும் இம்மலைச்சிகரம் 1500 கிலோமீட்டர் 
நீளமுடையது . மிகுந்த மேடுபள்ளங்களை உடையது . இப்பகுதியில் 


24 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கடற்றளத்திலிருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் உயரமான பல சிகரங்கள் 
காணப்படுகின்றன . இப்பகுதியில் நிலவதிர்ச்சியும் எரிமலையியக்கமும் 
அடிக்கடி நிகழுகின்றன . 5000 மீட்டருக்கும் ஆழமான வட அமெரிக்கப் 
பெருங்கிடங்கு , பிரேசில் கிடங்கு , அர்சன்டீனாக் கிடங்குகள் இக்கடலில் 
அமைந்துள்ளன . அட்லாண்டிக் - அண்டார்டிகா கிடங்கு மிகவும் பெரியதாக 
உள்ளது . இஃது இக்கடலின் தென்கோடியில் அமைந்துள்ளது . இதன் 
குறுக்காகக் கிழக்கு மேற்காகப் பல பிளவுத்தளப் பள்ளத்தாக்குகள் 
காணப்படுகின்றன . இக்கடலின் தோராயமான ஆழம் 3600 மீட்டர் 
ஆகும் . இக்கடலின் மிக ஆழமான பூரிட்டோ இரீகோ 
ஒடுக்கப்பள்ளத்தாக்குப் பகுதி 8605 மீட்டர் ஆழமாகும் . பசிபிக் 
பெருங்கடலில் பாதியான கடற்பரப்பைக் கொண்டது . இது 10.64 கோடி 
சதுரக் கிலோமீட்டர் பரப்புடையது . புவிமையக் கோட்டிற்கு வடக்காக 
உள்ளதை வட அட்லாண்டிக் கடலென்றும் தெற்காக உள்ள பகுதியைத் 
தென்அட்லாண்டிக் கடலென்றும் குறிப்பிடுவர் . நியூபவுண்லாந்து . பெர்முடா , 
பிரிட்டிசுத்தீவுகள் , பூரிடோஇரிகா . கிஸ்பானியா , சாமைகா , குயுபா , மாதரியசு , 
கானரிசு , வெர்டேமுனை , புனிதகெலினா ஆகிய தீவுகளும் மைய 
அட்லாண்டிக்கு மலைச்சிகரவுச்சித் தீவுகளும் குறிப்பிடத்தக்க தீவுகளாக 
இக்கடலில் காணப்படுகின்றன. வடக்குப்பகுதியில் வலஞ்சுழியாக ஓடும் 
வடக்குப் புவிமையக்கோட்டு வளைகுடா . கானரி வெப்பநீரோட்டங்களும் . 
தெற்கில் இடஞ்சுழியாக ஓடும் தெற்குப் புவிமையக்கோட்டு நீரோட்டம் , 
பிரேசில் , பெனிகுலா நீரோட்டங்களும் குறிப்பிடத்தக்கவை . 
இந்நீரோட்டங்கள் காற்றுவீச்சாலும் , புவி சுழல்வதாலும் ஏற்படுகின்றன . 
அட்லாண்டிக் கடலில் புனித இலாரன்சு , மிசிசிப்பி , ஒரினாகோ , அமேசான் , 
பரானா , காங்கோ , நைசர் , இலாயர் போன்ற பெரிய நதிகள் கலக்கின்றன . 
அட்லாண்டிக்கடல் பசிபிக்கு மற்றும் இந்தியக் கடலை விட உப்புத் 
தன்மை மிகுந்தது . இதன் வெப்பநிலை 0 ° முதல் 27 ° செ . வரை 
வேறுபடுகிறது . கடற்பரப்பில் வெப்ப மிகுந்தும் கடற்றளத்தில் வெப்பநிலை 
குறைந்தும் காணப்படுகிறது . இதனால் 50 ° அட்சரேகைக்கு மேலான 
பகுதிகள் வெப்பமடைகின்றன . அட்லாண்டிக் கடல் மீன்வளமிக்கது . 
கிழக்குப் புளோரிடாப் பகுதிக் கடற்கரையோரம் இல்மனைட்டு , இரூட்டைல் , 
சிர்கான் , மோனோசைட்டு கொழிவுப் படிவுகளைக் கொண்டது . 
ஆப்பிரிக்காவின் மேற்குக்கடற்கரை புவிமையக் கோட்டுப்பகுதிகளில் 
காசிட்டரைட்டு மற்றும் இரும்புக் கனிமப்படிவுகள் காணப்படுகின்றன . 
கிழக்கு - மேற்குக் கோளார்த்தங்களை இணைப்பதால் மிகுதியான 
கடற்பயணமுடைய கடலாகிறது . படம் 5 


Atlantic type of coastline அட்லாண்டிக்கு வகைக்கடற்கரை - 
மலைச்சிகரங்களின் உச்சிகளும் நிலவரைகளும் கடற்கரைக்குச் 
செங்குத்தாகவோ அல்லது சற்றுச் சாய்ந்தோயிருக்கும் நிலையைக் 
குறிக்கும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


25 


Atmosphere வளிமண்டலம் - புவியைச் சூழ்ந்துள்ளது . வறண்ட காற்றில் 
ஆக்சிசன் 21 % , நைட்ரசன் 78 % , கார்பன்டையாக்சைடு 0.03 % ஆர்கான் 
1 % கீலியம் போன்ற அரிய வாயுக்கள் 0.01 % உள்ளன . வெவ்வேறு 
இடத்திலும் நீராவியடக்கம் இடத்திற்கேற்ப வேறுபடுகிறது . தரையிலிருந்து 
மேலே செல்லச் செல்லக் காற்று திண்மையற்றதாய் மாறினாலும் அதன் 
வேதியலடக்கம் மாறாமல் நிலைத்திருக்கும் . வளிமண்டலத்தின் 
கீழ்ப்பகுதியைத் தரைவளிமண்டலம் ( திராபோஸ்பியா ) என்றும் 
அதற்கடுத்த பகுதியை அடுக்குவளிமண்டலம் ஸ்ராடோஸ்பியர் என்றும் 
அதற்குமேலுள்ள பகுதியை இடைவளி மண்டலம் மீசோஸ்பியர் என்றும் 
அதற்கும் மேலுள்ள பகுதியை வெப்பவளிமண்டலம் ( தெர்மோஸ்பியா ) 
என்றும் அழைக்கின்றனர் . 
Atmospheric absorption வளிமண்டல உட்கவர்ச்சி - ஒலி அலைகள் 
அல்லது மின்காந்த வலைகள் வளிமண்டலத்தினூடே செல்லும் பொழுது 
அலைகளின் ஆற்றல் ஓரளவோ அல்லது முழுமையாகவோ கவரப்படும் 
நிகழ்வு . 
Atmospheric circulation வளிமண்டலச் சுழலோட்டம்- காற்றழுத் 
தத்தாலும் காற்று வீசுவதாலும் கடல் மட்டத்திலும் காற்றுமண்டிலத்தின் 
மேற்பகுதியிலும் சுழற்சி ஏற்படுவதைக் குறிக்கும் . 
Atmospheric pressure வளிமண்டல அழுத்தம் - ஒரு புள்ளிக்கு 
மேலேயுள்ள காற்றுக் கம்பத்திலுள்ள காற்றின் எடையால் வளிமண்டல 
அழுத்தம் ஏற்படுகிறது . புவித்தரையில் ஒரு சதுரச்சென்டிமீட்டரில் 1.033 
கிராம் அழுத்தம் ஏற்படுகிறது . மேலே உயரம் செல்லச்செல்ல 
இவ்வழுத்தம் குறைகிறது . காற்றழுத்தம் பாரோமீட்டர் என்ற 
காற்றழுத்தக்கருவியால் அளக்கப்பட்டு மில்லிபார் அளவீடுகளில் 
குறிக்கப்படுகின்றது . 
Atmospheric reflectance வளிமண்டல எதிரொளிப்பு 
வளிமண்டலத்தினுள் புகும் கதிர்வீச்சுக்கும் காற்றுமண்டலத்திலிருந்து 
வெளியேறும் கதிர் வீச்சுக்குமிடையேயுள்ள விகிதம் . 
Atmospheric scattering காற்று மண்டலக் கதிர்ச் சிதறல் - 
காற்றுமண்டலத்தினூடே புகுந்து செல்லும் மின்காந்த வலையின் 
கதிர்வீச்சின் ஆற்றலில் ஒருபங்கு அல்லது முழுமையும் சிதறடிக்கப்படுதல் . 
Atmospheric window காற்றுமண்டலச் சாளரம் - காற்று 
மண்டலத்தினூடே இரேடர் அலைகளும் , மின்காந்த வலைகளும் , அகச் 
சிவப்புக் கதிரலைகளும் , ஒளிக்கதிரலைகளும் ஊடுருவிப் 
புவிநிலப்பரப்பை வந்தடைகின்றன . ஆனால் அவற்றில் பெரும்பாலானவை 
வளிமண்டலத்தால் கவரப்பட்டு விடுகின்றன. குறிப்பிட்ட அலைநீளமுடைய 
ஒளியலைகள் வளிமண்டலத்தின் வழியாகப் புகுந்து சென்று 


26 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வளிமண்டலத்திலுள்ள துகட்களின் தன்மையைப் பற்றிய தகவல்களை 
அளிக்கின்றன . இத்தகைய அலை நீளமுடைய ஒளியலைகளை 
வளிமண்டலக் கதவுகளாகக் குறிப்பிடுகின்றனர் . இதனால் 
தொலைவுணர்வுக்கான குறிப்பிட்ட சில ஒளிஅலை நீளங்கள் மட்டும் 
பயன்படுத்தப்படுகின்றன . 
Atomic nuclei அணுக்கரு- அணுவிலுள்ள புரோட்டான் என்ற 
நேர்மின்மத் துகட்களும் நியூட்ரான் என்ற பொதுமத் துகட்களும் 
பிணைக்கப் பட்ட தொகுதி அணுக்கரு எனப்படுகிறது . இத் தொகுதியைச் 
சுற்றி எதிர்மின்மங்கள் சுற்றி வருகின்றன . 
Atomic site அணுக்கட்டமைப்பிடம்- பொருட்கள் /கனிமங்கள் 
ஆகியவற்றின் படிகக் கட்டமைப்பு பலஅணுக்கள் மற்றும் 
அணுத்திரட்களின் பிணைவால் அமைந்துள்ளது . இப் படிகக் கட்டமைப்பில் 
குறிப்பிட்ட அணு ( அயனி ) குறிப்பிட்ட நிலையில் அமைவதைக் குறிப்பிடும் . 
Atoll வட்டப் பவளத் திட்டுகள் - வளையம் அல்லது குதிரைக்குளம்பு 

பவளப் பாறைத் திட்டுகள் ஒரு கடற் குளத்தை 
உள்ளடக்கியிருக்கும் . தார்வினுடைய கொள்கைப்படி ஒரு தீவின் 
கரையோரத்தில் முதலில் தொடுக்குப் பவளப் பாறைகள் பவளப் 
பூச்சிகளால் உண்டாக்கப்படுகின்றன . பின்னர் அந்தத்தீவு பூச்சிகளின் 
வளர்ச்சியால் கடல்நீரில் முழ்கடிக்கப்பட்டுக் கடற்குளத்தை நடுவே 
தோற்றுவிக்கின்றது என்பது கருத்து . முரே என்பவர் ஒரு பீடபூமி அல்லது 
கடலிலுள்ள ஒரு மலையின் உச்சிப்பகுதி பவளப் பூச்சிகள் வாழக்கூடிய 
உயரம் . வரையுயர்த்தப்பட்டு , விளிம்புப் பகுதியில் வேகமாக வளரும் 
பவளப் பூச்சிகளால் பவளப் பாறைகள் உண்டாகி நடுப்பகுதியில் 
கடற்குளத்தைக் கொண்டுள்ளன எனக் கூறியுள்ளார் . படம் 14 . 
Attrium முற்றம் - இரண்டுக்கு மேற்பட்ட மாடிகளையுடைய 
கட்டடங்களில் படிக்கட்டு , தூக்கி போன்ற இடங்களைத் 

போன்ற இடங்களைத் தவிர்த்து 
வானத்தை நேரடியாகப் பார்க்கும்படி வடிவமைக்கப்பட்ட முற்றங்களைக் 
குறிக்கும் . 


வடிவப் 


Attenuation அலையுயரக் குறைவு - அலையின் ஆற்றல் குறைந்தோ 
சிதறியோ இழப்பதால் அலையுயரம் குறையும் தன்மை . 
Attribute இயற்பண்பு- ஒரு பகுதியுடன் சார்ந்த முழுமையான 
தகவல்களின் தொகுப்பு. 
Attrition சிதிலத் தேய்மானம் - பாறைத் துண்டுகள் நீர் , நீரோட்டம் , 
காற்று , கடலலை , பனிப்பொழிவு ஆகியவற்றால் தேய்க்கப்பட்டு அவற்றின் 
உருவளவு குறைவடைந்து வழவழப்பாகவோ உருண்டையாகவோ 
உருவடைதல் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

27 
Attitude Control System ( ACS ) வானவூர்திப் 

வானவூர்திப் போக்குக் 
கட்டுப்பாட்டமைப்பு - வானத்தில் வானவூர்திகளின் திசைத்தன்மையைத் 
தீர்மானிக்கவும் கட்டுப்படுத்தவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள வானவூர்தியமைவு. 
Audit Commission நிதித் தணிக்கை 

ஆணையம் - 

நிதி 
நிலவரத்தையும் நடந்து முடிந்த பணிக்காகச் செலவழித்த 
தொகைகளையும் தணிக்கை செய்யும் குழு . 
Auger drilling திருகுச்சுழல் துரப்பணத் துளையிறக்கம்- எஃகுத் 
திருகைச் சுழலியைக் கொண்டு தரையில் திருகி மண்மாதிரிகளைத் 
துளையிட்டு எடுத்தல் . 


Aurora Australis or Southern lights தென்முனைக்கனல்வு - 
தென்னரைக்கோளத்தில் 65 ° புவி அகலாங்குக் கோட்டிற்குத் தெற்காக 
உள்ள அயனமண்டலப் பகுதிகளில் சில சமயங்களில் வானமுழுமையும் 
வண்ண ஒளிமயமாகக் காணப்படும் . மேகமூட்ட வானிலும் பகல் 
வெளிச்சத்திலும் இது தெரியாது . நிலாவொளியிலும் , கருக்கலிலும் 
மங்கலாகத் தெரியும் . 
Aurora Borealis or Northern lithts வடமுனைக் 

கனலீவு 
வடவரைக் கோளத்தில் 65 ° புவி அகலாங்குக்குக் கோட்டுக்கு 
வடக்காகவுள்ள அயன மண்டலப் பகுதிகளில் சிலசமயங்களில் 
வானமுழுமையும் வண்ணவொளிமயமாகக் காணப்படும் . மேக மூட்ட 
வானிலும் பகல் வெளிச்சத்திலும் இது தெரியாது . நிலாவொளியிலும் , 
கருக்கலிலும் மங்கலாகத் தெரியும் . 
Autochthonous இருக்குமிடத்தது- இருக்குமிடத்திலிருந்து 
தோன்றியது . 
Autocorrelations காலநிலைத் தொடருக்கும் கால அளவுத் 
தொடருக்கும் இடையேயுள்ள தொடர்பு- காலநிலைத் தொடருக்கும் 
t காலஅளவுத் தொடருக்கும் h இடையே உள்ள தொடர்பு . இத்தொடர்பு 
காணப்படவில்லையெனில் காலநிலைத் தொடர் தனிப்பட்டதாகும் . 
Automatic Traffic counters தானியங்கு வாகன எண்கருவி 
சாலையில் செல்லும் வாகனங்களை வகைப்படுத்தி எண்ணும் கருவி . 
Auxiliary chambers துணைத்துறை - ஒரு முதனிலைத் துறையின் 
துணைத்துறை . முதனிலைத் துறையைவிடச் சிறியதான துறை . 
முதனிலைத்துறை மூடப்பட்டிருக்கும் பொழுது இத்துணைத்துறையின் 
வழியாக குறைவான எடையுள்ள படகுகளும் சுற்றுலாப்படகுகளும் சிறிய 
இழுவைக்கலங்களும் செல்லும் . 


28 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Auxiliary load துணைச்சுமை- கப்பலின் இயக்கச் சுமையான கிரேன் , 
ஒற்றைத்தண்டவாள இருப்புப்பாதை மற்றும் சரக்குகளை இறக்கி வைக்க 
மற்றும் ஏற்ற உதவும் துணைக்கருவிகளைக் குறிக்கும் . 
Auxiliary Machinery துணைத் தளவாடங்கள்- கப்பல் அல்லது 
மரக்கலத்தின் முதனிலை எந்திர இயக்கப்பொறிகளைத் தவிர ஏனைய 
இயந்திரங்களான மின்னுற்பத்தி இயந்திரம் , ளியைத்தொட்டி போன்றவை 
அடங்கும் . 


Available time கிடைக்கும் காலம் - துறைநிலைப் பணிக்காலத்தில் 
ஓய்வாக இருக்கும் பொழுது உள்ள கால அளவு . இது மொத்தப் 
பணிக்காலத்திலிருந்து எவ்வளவு காலம் உள்ளது எனக் கணக்கிடப்படும் . 
Avalanche பனிப்பாறைப் பெயர்ச்சி- உயர்ந்த புவி அகலாங்குக் 
கோட்டுப் பகுதிகளில் குவியும் பனிப்பொழிவால் , இறுக்கமடைந்த 
பனிக்கட்டி அதன் எடையால் மலைச்சரிவுகளில் திடீரென்று சரிவடைந்து 
ஆயிரக்கணக்கான டன் எடையுடைய பாறைகளையும் இழுத்துச் சென்று 
கீழே வீழ்கின்றது . அதன் பாதையில் அகப்பட்டுக் கொண்ட சிற்றூர்களும் 
சாலைகளும் , காடுகளும் முற்றிலுமாக அழிகின்றன . 
Average Daily Traffic தோராய நாட்போக்குவரத்து- பொது 
மக்களுக்காகத் திறந்துவிடப்பட்ட பாதையில் நாள் ஒன்றுக்கு எவ்வளவு 
வாகனங்கள் சென்றுவருகின்றன என்ற அளவு . பொதுவாகக் குறிப்பிட்ட 
நாட்களில் கணக்கிட்ட வாகன எண்ணிக்கையை அத்தனை நாட்களுக்கும் 
ஈவு செய்வர் . 


AVISO கடலியல் 

கடலியல் தகவல் பாதுகாப்பு மையம் - செயற்கைக் 
கோள்களிலிருந்து தகவல்களைத் திரட்டிப் பாதுகாத்தும் மதிப்பீடுசெய்தும் 
கடலியல் கருத்தாய்வு செய்யும் அமைப்பு . 
Avulsion திடீர்க்கடலரிப்பு- புயல் வீசும் பொழுது கடற்கரை விரைவாக 
அரிக்கப்படும் தன்மை . திடீரென்று ஏற்படும் வெள்ளத்தாலும் கடல் 
நீரோட்டங்களாலும் , நீர்த்தாரைகளின் பாதை மாற்றங்களாலும் கடற்கரை 
அரிப்பு ஏற்படும் தன்மை . 
AXBT வானவெளிக் கடலாழ வெப்பநிலை அளவைக்கருவி 
வானவெளியிலிருந்து கடலாழத்தையும் வெப்பநிலையையும் அளக்கும் 
கருவி , 
Axial compression அச்சுத் தள 

அமுக்கம் - 

அச்சுத்தள 
அமுக்கத்தால் ஒரு கப்பல் நெருக்கமாகப் பொதிவடையும் . 
Axial force அச்சுத்தள விசை- கப்பலின் நீளத்தை நீட்டிக்கவோ 
அன்றிக் குறுக்கவோ செய்யும் விசையைக் குறிக்கும் . 


29 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Axial load அச்சுத்தளச்சுமை- ஒருசுமையின் 

விசையியக்கக் கோடு 
கப்பலின் புவியீர்ப்பு விசையின் வழியாகவும் கப்பல் குறுக்குவெட்டுத் 
தோற்ற மையப்புள்ளிக்குச் செங்குத்தாகவும் அமையும் . 
Axial plane (fold ) மடிவச் சுத்தளம் - ஒருகுவிகை மடிப்பின் 
உச்சியிலுள்ள கோணத்தையோ அல்லது ஒருகுழிகை மடிப்பின் 
பள்ளத்திலுள்ள கோணத்தையோ சமமாக வெட்டும் தளத்தை மடிவச்சுதத் 
தளம் எனக் குறிப்பிடுகின்றனர் . குத்துக்கோட்டிலிருந்து இத்தளத்தின் 
சரிவைக் கொண்டு பலவகையான மடிவுகளையும் வகைப்படுத்துகின்றனர் . 
Axial tension அச்சுத்தளத்தளர்வு விசை- அச்சுத்தளவிசை 
கட்டமைப்பில் தளர்வுவிசையை ஏற்படுத்துவதைக் குறிக்கும் . 
Axis of Earth புவியச்சு- வடக்கு - தெற்குத் துருவ விட்டத்தின் வழியாக 
24 மணி நேரமும் புவி சுற்றுகிறது . புவி அதன் இகிலிப்டிக்குத் ( செங்குத்து 
அச்சுக் கொண்டதளம் ) தளத்திலிருந்து 6612 ° சாய்ந்துள்ளது . அதாவது 
இத்தளத்தின் செங்குத்துக் கோட்டுக்கு 2312 சாய்ந்துள்ளது . அச்சின 
நீளம் 12,640 கி.மீ. தொலைவாகும் . 
Axis of fold மடிவச்சு ஒரு மடிவுமையக் ( கவிகை அல்லது குழிவு ) 
கோட்டின் வழியாகப் பாறையடுக்கு வெளிப்புறமாகச் சாய்மானமடைகிறது 
அல்லது எதிரான திசையில் பாறையடுக்கு உயர்ந்து செல்கிறது . 
இக்கோடு மடிவச்சு ஆகிறது . இக்கோட்டுத்தளம் மடிவச்சுத்தளமாகிறது . 
Axis of symmetry சீரொருமையச்சு- படிகத்தை அதன் அச்சின் 
வழியாகச் சுழற்றும் பொழுது ஒரு சுழற்சியில் எத்தனைமுறை ஒத்த 
முகங்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன என்பதைக் குறிக்கும் . 
Azimuth கிடைக்கோணம் . இது அளப்பவரின் செங்குத்தான 
தளத்திற்கும் புவியின் துருவப்பகுதிக்கும் இடையேயுள்ள கிடையான 
கோணத் தொலைவு . இது 0 ° - 180 ° கோள வானவியல் முறைப்படி 
துருவத்தின் மேற்குப் பகுதியின் கீழ்ப்புறம் அளக்கப்படுகிறது . அல்லது 
0 ° - 360 ° உண்மையான வடக்குப்புறத்திலிருந்து வலஞ்சுழியாக 
அளக்கப்படுகிறது . 
Azimuth thruster கிடைக்கோணத் திருகுச்சுழலி செங்குத்தான 
அச்சு நிலையில் கிடைத்தளத்தில் 360 ° வரை 

360 வரை கடலில் சுழலும் 
திருகுச்சுழலி . 

1 


B 


Backing bar பின்பக்கத்துண்டு . குறுக்குச்சட்டப்பொருத்துக்களில் 
பற்றவைக்கும் பொழுது , இரும்புச்சட்டம் உருகிவிடாமலிருக்கப் பின்புறம் 
வைக்கப் பயன்படுத்தும் உலோகத்துண்டு. 
Backshore ஓதவலைவேற்றக் கடல் மட்டம் - கடற்கரையில் 
ஓதவலைவேற்றத்தின் பொழுது ஏற்படும் அலை எழுச்சியால் கடல்மட்டம் 
உயரும் . ஓதவலைவேற்றக் கடல்மட்டத்தின் தோராயமான அளவைக் 
குறிக்கும் . 
Back swamp ஆற்றங்கரையடுத்த சதுப்புநிலம் - ஆற்றங்கரை 
யோரத்திலுள்ள வெள்ளச் சமவெளியில் காணப்படும் தாழ்ந்த சதுப்பு 
நிலம் . 
Backslope மேலீடான கடற்கரை . கடற்கரையின் மிகக் குறைந்த 
சரிவை உடைய சரிவுத்தளம் . 
Backwash பின்னரிப்பு - அலையடித்தவுடன் பின்வாங்கும் நீரினால் 
அரிக்கப்படும் கடற்கரையோரம் . 
Backwash ripples பின்னரிப்பு அலைவரி மணற்பாங்கான 
கடற்கரையில் கடலலைகளின் பின்னரிப்பினால் ஏற்படும் மிகக் குறைந்த 
அலையுரத்தையுடைய அலைவரிகள் . 
Backwater காயல் - ஓதவேற்றயிறக்கத்தால் கடல்நீர் ஆற்றுக் 
கழிமுகத்தினூடே உட்புகுவதும் வெளியேறுவதுமாயுள்ள நீர் 
தேங்கிநிற்கும் ஆற்றுக்கால்கள் . 
Bacteria பாக்டிரியா - மிக நுண்ணிய ஓரறைகொண்ட தாவரம் . 
பெருமளவாக வாழும் உயிரினம் . எல்லா உயிரினவாழ் சூழ்நிலைகளிலும் 
கோடிக்கணக்கில் காணப்படுவன . பிற விலங்கு தாவர உயிரினங்களைப் 
போலல்லாமல் இவற்றின் ஓரறைகளில் கருமையம் இருப்பதில்லை. 
Badlands வறண்டநிலங்கள்- உயர்த்தப்பட்ட வறண்ட நிலம் . இதில் 
ஆழமான ஓடையரிப்புகளும் உயரமான மட்தூண்களும் காணப்படும் . 
திடீரெனப் பெய்யும் மழையால் மிருதுவான மண் எளிதில் 
அரிக்கப்படுகின்றது . இது வறட்சியால் பயிரிடத்தகுதியற்ற நிலமாகிறது . 
Baguio வெப்பமண்டலச்சூறாவளி- பிலிப்பைன் தீவுகளில் வீசுகிறது . 
மேற்குப் பசிபிக் கடலிலேற்படும் தைபூன் என்ற கடற்சூறாவளியும் 
இத்தீவுகளைக் கடந்து செல்கின்றது . 


31 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Bahada ( Bajada ) மலையடிவார வண்டல் சமவெளி- மலையடி 
வாரங்களில் ஆறுகளால் மண் அரித்து வரப்பட்டு ஒன்றன் மீது ஒன்றாகக் 
குவிந்து போர்த்தப்படும் வண்டல் விசிறிச் சமவெளி. 
Balcony மாடி முகப்பு - உயர்த்தப்பட்ட மேடைவெளி முகப்பு . அறையின் 
மேற்றளத் தளச்சுவரிலிருந்து நீட்டப்பட்ட பகுதி . 
Ballast கடற்சுமை - மரக்கலத்தின் அல்லது கப்பலின் நிலைத்தன்மையை 
மேம்படுத்தவும் , சரிசெய்யவும் சுழலியை நன்கு கடல் நீரில் 
மூழ்கச்செய்யவும் கடற்சுமை பயன்படுகிறது . கடல்நீர் நிரப்பப்பட்ட 
தொட்டிகளும் இவ்வாறு பயன்படுகின்றன . ஈய உருண்டைகள் தனிப்பட்ட 
சூழ்நிலைகளில் இதற்காகப் பயன்படுத்தப்படுகின்றன. 
Ballast water சுமைநீர் - கப்பல் பயணத்தின் பொழுது சரக்குகளை 
ஏற்றுவதாலும் கடல்நீர் அல்லது சுமைநீர் / குடிநீர் ஆகியவற்றைத் 
தொட்டிகளில் நிரப்புவதாலும் கப்பலின் நிலைப்புத்தன்மை மிகுதியாகும் 
பொழுது கப்பலைக் கையாளுவது எளிதாகிறது . இந்நீருக்குச் சுமைநீர் 
எனப்பெயர். 
Banded Iron Formation பட்டையமைப்புடைய இரும்புப்பாறைத் 
தொடர்- வெளிர் மற்றும் இருண்ட அடுக்குகளையுடைய அயமிகுந்த 
பாறைத்தொடர் . 380-170 கோடியாண்டுக் காலங்களில் உண்டானவை . 
Bar ( pressure ) இலக்கநிலைக் காற்றழுத்தம்- ஓரிடத்தின் அழுத்த 
நிலை அவ்விடத்திற்கு மேலேயுள்ள காற்றுக் கம்பத்தின் எடையாகும் . 
Bar ( Sand ) மணல்திட்டு- கடலலை ஒதுக்கத்தாலும் காற்று வீச்சாலும் 
மணற்றுகட்கள் குவிந்து மணல் திட்டு உண்டாகின்றது . இது 
கடலுட்புறத்திலுள்ள மணல் திட்டையும் குறிப்பிடும் . படம் 9,26 . 
Barchan ( Crescent Dune ) பிறைமணல்மேடுகள்- பிறை போன்ற 
மணல் மேடுகள் . மேட்டின் இருபுறமும் கொம்புகள் போன்று மணற் 
கூம்புகள் நீண்டிருக்கும் காற்று இறங்கிச் செல்லும்பகுதியில் காணப்படும் . 
மணல்மேட்டைச்சுற்றியும் , மணல்முகட்டின் மீதும் காற்று வீசுவதால் 
அக்காற்று எடுத்துவரும் மணல் ஓரங்களில் படிந்து கொம்புகள் 
உண்டாகின்றன . காற்றடிச்சரிவு நீண்டும் எதிர்ப்புறச்சரிவு ஓரளவு 
செங்குத்தாகவும் காணப்படும் . பாலைவனப் பகுதிகளில் இத்தகைய 
மேடுகள் காணப்படும் . 
Barge தட்டைத்தளக் கப்பல் - பெரும்பாலும் உள்நாட்டு ஆறுகளிலும் 
கால்வாய்களிலும் இழுவைத்தட்டைக் கப்பல் பயன்படுகின்றது . 
Barge tow இழுவைக்கப்பல் - ஒன்று அல்லது அதற்கு மேலான 
தட்டைத்தளக் கப்பல்களை ஓர் இழுவைக் கப்பல் தள்ளியோ அல்லது 
இழுத்துக் கொண்டோ செல்லும் . படம் 50 . 


32 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Barometer காற்றழுத்தமானி - ஒருபக்கம் மூடப்பட்ட கண்ணாடிக் 
குழாயில் பாதரசம் நிரப்பப்பட்டு அது தலைகீழாக இன்னொரு 
பாதரசமுள்ள பாத்திரத்தில் வைக்கப்படுகிறது . பாதரசக் கம்பம் 
பாத்திரத்திலுள்ள பாதரசத்துடன் வளிமண்டல அழுத்தத்தால் சமநிலை 
அடைந்து குறிப்பிட்ட வரையில் நிலைபெறுகிறது . அந்நிலை அவ்விடத்தின் 
வளிமண்டல அழுத்தத்திற்குச் சமமாகிறது . கடல்மட்டத்திலுள்ள 
நிலப்பரப்பில் 760 மி.மீ. அளவு பாதரசக் கம்பம் தூக்கப்படுகிறது . 
இவ்வழுத்தம் 1013 மில்லிபார் ( மி . பா .) அழுத்தத்திற்குச் சமமானது . 
Barrage தடுப்பணை - ஆற்றுநீரைப் பாசனத்திற்காகப் பயன்படுத்த 
ஆற்றை மறித்துக்கட்டும் தடுப்பணை , 
Barrel பீப்பாய் . திரவங்களை அளக்கக் கூடிய ஓர் அலகு . ஒரு 
பீப்பாய் பெட்ரோலியம் அமெரிக்க அலகில் 35 காலன்களையும் பிரிட்டிசு 
அலகில் 42 காலன்களையும் குறிப்பிடும் .காலன் = 3.784 இலிட்டர் . 
Barrier beach wetlands தடுப்புக் கடற்கரைச் சதுப்புநிலம் - 
வளைகுடாவிற்குக் குறுக்காக அமையும் மணற்பாங்கான கடற்கரை. 
தடையேற்படும் பொழுது அடைபடும் கடல் நீர்த்தேக்கம் . கடல்நீர்க் 
கால்வாய்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது . இதனால் தடுப்புக்கடற்கரைச் 
சதுப்பு நிலங்கள் உண்டாகின்றன . 
Barrier Island தடுப்புச்சுவர்த் தீவு- தீவைச் சுற்றிலும் பவளப் 
பாறைகள் வளர்வதாலோ அல்லது அலையடிப்பதால் மணல் குவிந்து 
மேடுகளாகியோ தடுப்புச்சுவர் அமைவது . ஓதவேற்ற அலையுயர்ச்சிலும் 
இச்சுவர்கள் வெளித் தெரியும் . சில தடுப்புச்சுவர்த் தீவின் நடுவே 
கடற்குளம் அமைந்திருக்கும் . 


Basalt பேசால்ட்டு - அயமக்னீசியவடக்க மிகுந்த கரிய நிறமுடைய 
நுண்பரல் தன்மைமிக்க எரிமலைப்பாறை . இதற்குச் சமமான ஆழநிலையில் 
உண்டான பாறை காப்ரேர் பாறையாகும் . 
Basaltic breccia பேசால்ட்டு உடைவுத்துண்டப் பாறை - கோணல் 
மாணலாக உடைவுற்ற பேசால்ட்டு எரிமலைப்பாறைக் குழம்புத் துண்டுகள் 
மீண்டும் ஒருக்கு விந்து பாறையாகப் பிணைந்து உருவாகிய பாறை . 
Base layer அடிப்படையடுக்கு ஓரிடத்தைச் சுட்டிக்காட்ட 
அவ்விடத்தைப் பற்றிய எல்லாத் தகவல்களையும் கொண்ட அடுக்கு . 
Basemap அடிப்படை நிலப்படம் - மிக அரிதாக மாறக்கூடிய தகவல்கள் 
குறிக்கப்பட்ட நிலப்படம் . இப்படம் திரும்பத் திரும்ப 
இடமேற்கோளுக்காகவும் நிலப்படவரைவுக் கட்டுப்பாட்டிற்கும் அடிப்படை 
நிலப்படமாகப் பயன்படுத்தப்படுகிறது . பிற நிலப்படங்களுக்கும் 
நிலப்பரப்பியல் தகவல் அமைப்புகளுக்கும் இந் நிலப்படத்தின் 


33 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
அளவுகோல் , புவி அகலாங்கு நெட்டாங்குகோட்டு அளவீடுகள் நீட்சிகள் 
ஆகியவை பொதுவான வகு எண்களாகப் பயன்படுகின்றன . 
Baseline அடிப்படைக் கடல் நீர்மட்டம் - அடிப்படை மேற்கோளாக 
எடுத்துக் கொள்ளப்படும் மிகத் தாழ்ந்தகடல் நீர்மட்டம் . இது ஓரிடத்தின் 
கிடையான அல்லது நீளவாட்டமான திசையில் காணப்படும் அலகு . 
இது உட்புறத்தளம் அல்லது கீழ்த்தளவரையிலிருந்து குறிக்கப்படும் 
இதிலிருந்து எல்லா மேற்புற அளவீடுகளும் குறிக்கப்படும் . 
Basement அடித்தளம் - கட்டடத்தின் முதல் தளத்திற்குக் கீழுள்ள 
பகுதி . 
Basement rock அடித்தளப்பாறை - ஓரிடத்திலுள்ள 

மிகத் 
தொன்மையான பாறைத் தொகுதிப்படிவுகள் அல்லது படிவுப்பாறை 
அடுக்குகளுக்குக் கீழாக அமைந்துள்ள உருமாறிய அல்லது 
தழற்பாறைத் தொகுதிகள். பொதுவாக அவை தொல்கேம்பிரியன் அல்லது 
தொல்லுயிரூழியைச் சார்ந்த தொன்மைப் பாறைகளாக இருக்கும் . 
Base Ply அடிப்பாவல் அடித்தளத்தின் மீது ஒட்டப்பட்ட பாவல் . இதன்மீது 
தளங்களும் கூரைகளும் கட்டப்படுகின்றன . 
BBC ( Basic Building Code ) அடிப்படைக் கட்டுமான நெறிமுறை- 
பொதுமக்களின் நலத்தையும் , பாதுகாப்பையும் , நலனையும் , 
சொத்துக்களைப் பேணுதல் பொருட்டையும் கருத்தில் கொண்டு 
வடிவமைப்பையும் , கட்டுமானத்தையும் , கட்டும் பொருட்களின் தரத்தையும் , 
அவற்றின் பயன்பாட்டினையும் தொழிற் பயன்பாட்டினையும் 
இடவமைப்பையும் மராமத்துச் செலவையும் கருத்தில் கொண்டு செய்யக் 
குறைந்த பட்சத் தேவைகளைப் பூர்த்தி செய்யச் சட்டப்பூர்வமாக 
இயற்றப்பட்ட நெறிமுறைகள். 
Basic rocks மூலப்பாறைகள்- அயமக்னிசியக் கனிமங்கள் மிகுதியாக 
இருக்கும் பாறைகள் . அமிலப் பாறைகளைவிடக் குறைந்த 
சிலிக்காவடக்கம் கொண்டவை . 
Basin குழிகை - 1.பெரியபள்ளத்தில் நிரம்பிய நீரில் படியும் படிவுகளைக் 
கொண்டபள்ளம் . 2. ஆற்றின் நீர்பிடிப்புப்பகுதி முழுமையும் அவ்வாற்றின் 
நீர்ப்பிடிப்புக் கொள்ளிடமாகக் கருதப்படுகிறது . 
Basin and Range Province குழிகையும் அதனைச் சார்ந்த 
பெருநிலப்பகுதியும் - பிளவுத்தளங்களை எல்லைகளாகக் கொண்ட 
மலைகளுக்கிடையில் உண்டான படிவுகள் நிறைந்த பள்ளத்தாக்குகள் . 
Batholith அடியாழத் தழற்பாறைப் பெருங்கிடங்கு கிரானைட்டு , 
கிரானோதயோரைட்டுப் போன்ற மிகப்பெரிய அளவில் காணப்படும் 


34 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பாறைகள் அடியாழத் தழற் பாறைக் கிடங்குகளிலிருந்து 
தோன்றியவையாகக் கருதப்படுகின்றன. இக்கிடங்குகள் பல கிலோமீட்டர் 
தொலைவு பரந்தவை மற்றும் பல ஆயிரக்கணக்கான மீட்டர் 
ஆழமுடையவை . இக்கிடங்குகளில் பாறைக்குழம்பு புகுந்து குளிர்ந்து 
உறைவடைவதால் தோன்றியனவாகக் கருதப்படுகின்றன . 
Bathyal Zone கடலாழப்பகுதி - அரைகுறையான இருட்டுடன் கூடி 
ஒளிச்சேர்க்கை நடைபெறமுடியாத அளவிலுள்ள கடலாழப் பகுதி . 
இப்பகுதியில் பச்சைத் தாவரங்கள் காணப்படுவதில்லை . 
Bathymetry ஆழ அளவீடு - கடல்களிலும் ஆறுகளிலும் ஏரிகளிலும் 
ஆழத்தை அளக்கும் முறை . படம் 33 . 


Bathypelagic இருளாழ உயிரினங்கள்- சூரிய ஒளி புகமுடியாத 
ஆழத்தில் வசிக்கும் உயிரினங்கள் . 
Bay விரிகுடா - பெரும்பகுதியும் நிலத்தால் சூழப்பட்ட கடல் அல்லது 
ஏரி படம் 9,26,38 . 
Bay bar குடாமணற்திண்டு- குடாவிற்குக் குறுக்கே வளர்ந்த மணல் 
திண்டு. இதன் இருமுனைகளும் நிலத்துடன் இணைந்திருப்பதால் இது 
மணல் கொடுக்கிலிருந்து வேறுபடும் . 
Bay head beach bar சிறுகுடாப்பிறைத் திண்டு - இருநிலத் 
துருத்தல் களுக்கிடையிலுண்டான சிறுகுடாவின் முன் உண்டாகும் பிறை 
போன்ற மணல்திண்டு மண்குதிர் 
Bay head delta சிறுகுடா முகப்பு - ஆற்றுக்கழிமுகம் - சிறுகுடாவின் 
முன் ஏராளமான படிவுகளைக் குவிக்கும் ஆற்றின் கழிமுகம் 
உண்டாக்கிய நிலவுரு . 
Bay mouth barriers குடாமுகத் தடுப்புகள் - கடற்கரை 
யோரங்களில் அலையரிப்பால் விட்டுச் சென்ற குட்டையான 
தடுப்புச்சுவர் போன்ற மணல்மேடுகள் . 
Bayou கடற்கரைச்சதுப்பு- ஆற்றங்கால் உருவாக்கிய தட்டையான 
கடற்கரைச் சதுப்பு . வெள்ளத்தாலும் ஆற்றுநீர்க் கசிவாலும் வெளியேற 
முடியாத நீர் தேங்கி உண்டாக்கும் சதுப்பு நிலம் . 
Beach கடற்கரை- கடலலைகளால் கடற்கரையோரம் குவிக்கப்பட்ட 
மணல் , கூழாங்கற்கள் படிந்து உண்டாகும் கடற்கரை . பெரும்பாலும் 
மணல் வெளியைக் கொண்ட கடற்கரையைக் குறிக்கும் . 
Beach crest கடல்நீர் உச்சவெல்லைக் கோட்டுக் கடற்கரைப்பகுதி - 
கடற்புயலால் எழுந்த ஓதவேற்றத்தால் கடல் நீரில் மூழ்கும் 
கடற்கரையோர எல்லைக்கோட்டுப் பகுதி . 


35 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Beach cusp கடலலைக்குடா- கடற்கரையில் அலையரிப்பால் 
தொடர்ச்சியாக ஏற்படும் சின்னஞ்சிறிய குடா போன்ற அமைப்புகளும் 
அவற்றிற்கிடையே மாறிமாறி அமையும் நில முண்டுகளும் இதில் 
அடங்கும் . படம் 9,43 . 
Beach dunes கடற்கரைமணல் மேடுகள்- தாழ்ந்த கடற்கரை 
ஓரப்பகுதிகளில் கடலலைகளாலும் காற்று வீச்சினாலும் குவிக்கப்பட்டுச் 
சேர்ந்த மணல்மேடுகள் . 
Beach erosion கடற்கரையரிப்பு- அலைவாய் நீரோட்டங்களாலும் , 
ஓதவேற்றயிறக்க நீரோட்டங்களாலும் , கடலலை கரையில் அடிப்பதாலும் 
பாறைகளும் , மணற் துகட்களும் , 
மணற் துகட்களும் , துணுக்குகளும் 

அவை 
இருக்குமிடத்திலிருந்து அரித்து எடுத்துச் செல்லப்படுதல் . 
Beach face கடற்கரை முகம்- கடற்கரையின் முன்கரை . கடலலை 
முன்னோக்கி வரும் பகுதி ஆகிய கடற்கரைப் பகுதிகள் கடற்கரை 
முகங்களாகக் கருதப்படுகின்றன . 
Beach head கடற்கரை முன்னிலம்- கடற்கரைப் பாறைச் சிகரங்கள் , 
மணல்மேடுகள் , கடற்கரைச் சுவர்கள் ஆகிய கடலலையியக்கக் 
கடற்கரைப் பகுதி . 
Beach nourishment கடற்கரைப் பேணிக்காப்பு- செயற்கை 
முறையில் கடற்கரையைப் புதுமைப்படுத்திப் பேணிக்காத்தல் . 
Beach profile கடற்கரைக் குறுக்குவெட்டுத் தோற்றம் - கடற்கரை 
நிலவமைப்பின் சமவுயரக்கோடுகளை வரைந்து அவற்றிற்குச் செங்குத்தாக 
( அவற்றின் குறுக்காக ) உள்ள தோற்றத்தை விளக்குதல் . இதில் 
மணல்மேடுகள் , கடற்கரைச்சுவர்கள் , கடல் முன்னிலத்தின் ஒருபகுதி , 
கடல்பின்னரிப்பு நிலம் , கடற்புறமாயுள்ள கடல்நீர் மற்றும் கடலருகேயுள்ள 
நீர்மண்டிலம் ஆகியவை தொடர்ச்சியாக அமைந்திருக்கும் (படவிளக்கம் ). 
Beach Ridge கடற்கரைமுகடு - கடற்கரைப் 

கடற்கரைப் புயலலைகளால் 
குவிக்கப்பட்ட கடற்கரை மணல் , பருமணல் . சரளை , கிளிஞ்சல்கள் 
ஆகியவை குவிக்கப்பட்டுத் தாழ்வான முகடுகள் ஏற்படுதல் . இம்முகடுகள் 
தனித்தோ அல்லது விட்டுவிட்டுத் தொடர்ந்தோ காணப்படும் . 
அலைவாய்க் கரையோரம் உயர்ந்த மணல்மேடாகவும் காணப்படும் . 
ஆனால் அலையரிப்பால் அலைவாய் மேடுகள் நாள் தோறும் 
உருவமாறுபாடுகள் அடைந்து கொண்டிருக்கும் . 
Beach scarp கடற்கரைச் சரிவு- அலையரிப்பால் நிகழ்ந்த 
கடற்கரை முன்னிலத்தில் காணப்படும் செங்குத்தான சரிவுகள் . இஃது 
அலையரிப்பைப் பொறுத்தும் கடற்கரையின் வளைவியல்பைப் 
பொறுத்தும் மணல் , பாறை ஆகியவற்றின் தன்மையைப் பொறுத்தும் 


36 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


சில சென்டிமீட்டர் உயரத்திலிருந்து பல மீட்டர் உயரத்துடன் 
கூடியிருக்கும் . இதனால் அலையரிப்பால் செங்குத்தான சரிவு ஏற்படும் 
பகுதியாக மாறும் . படம் 13,26 . 
Beach width கடற்கரையகலம் - கடற்கரையின் கிடையான நிலப்பரப்பு . 
Beam குறுக்கு விட்டம் - கப்பல் தளத்திற்கு முட்டுக் கொடுக்கும் குறுக்கு 
விட்டம் . இதனியல்பு குறுக்காக உள்ள பளுவை நீளவாட்ட அச்சுக்கு 
மாற்றுவதாகும் . படம் 17 . 
Beam - column குறுக்குவிட்டத் தூண் - இணையாகவும் குறுக்காகவும் 
உள்ள பளுவை நீளவாட்ட அச்சுவழியாகத் தாங்குவதாகும் . 
Bearing plate தாங்கு தகடு - குறுக்குச் சட்டத்தின் மீது அடிக்கப்படும் 
தகடு . இது சாந்துப்பிணைப்பாலும் இரும்புக்கற்காரையாலும் 
உறுதிப்படுத்தப்படும் . கட்டுமானத்தின் வலிமைக்கேற்றபடி தகடுகளின் 
பருமன் வடிவமைக்கப்படும் . 


Bearing wall தாங்குசுவர் - செங்குத்தான பளுவைத் தாங்குவதற்காகத் 
தாங்கு சுவர்கள் வடிவமைக்கப்படுகின்றன . 
Beaufort Scale கடல்நிலைக் காற்றுவீச்சு அளவுகோல் - கடலின் 
நிலைக்கும் காற்று வீச்சின் இயல்புக்குமுள்ள தொடர்பை அளக்கும் 
அளவுகோல் . கடலில் காற்று வீசும் வேகத்தை அளக்கும் அளவுகோல் . 
ஆனால் இது குறிப்பிட்ட தட்பவெப்பநிலையுள்ள இடத்தில் உண்டாகும் 
அலைக்கு மட்டுமே பொருந்தும் . நிலயான கடல்நிலை ஏற்படுவதற்குத் 
தேவையான நேரம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்ற கருத்தில் 
இவ்வளவுகோல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது . 
Bed படுகை - நீர்நிலையின் அல்லது ஆற்றின் அடிப்பகுதியைக் குறிக்கும் . 
Bed load படுகைச்சுமை- நீரோட்டத்தின் பொழுது அடித்தளத்திலுள்ள 
படுகைக்குச் சற்று மேலாக நீரோட்டம் எடுத்துச் செல்லும் கனமான 
பாறைகள் , பாறைத் துணுக்குகள் , மணல் , களிமண் ஆகியவற்றைக் 
குறிக்கும் . 
Bedding planes படிவுத்தளங்கள் - படிவுப் பொருட்கள் படியும் 
தளத்திற்கு இணையாக அமைவன . தொன்மையான படிவுத்தளம் 
கிடையாகத்தான் இருக்கவேண்டுமென்பதில்லை . படிவுத்தளங்கள் 
குறுக்கானவையாகவும் இருக்கலாம் . 


Bed plate கப்பல் அடித்தளமேற்தட்டு - அடித்தள மேற்றகட்டின் மீது 
இயந்திரங்களை நிலை பெறச்செய்யப்படும் தளத்தட்டு . 
Bedrock நிலத்தடிப்பாறை - பொதுவாக மண்ணுக்குக் கீழாக உள்ள 
பாறை . 


37 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Bench மேடை - மெதுவான சரிவுடன் கூடிய கடற்பக்கமாகச் சாய்ந்துள்ள 
நிலமட்டமேடை . வேலியேற்ற ஓதவலைவு வரையுள்ள கிட்டத்தட்ட 
சமதளமான மேடையிருக்கை . 
Bench mark tidal ஓதவலைவு மேற்கோள் குறியீட்டிடம் - ஓதவலைவு 
மேற்கோள் குறியீட்டைக் கொண்டு ஓதவலைவு அளவுக் கருவியில் தெரியும் 
அளவினைத் திட்ட மேற்கோள் அளவுடன் ஒப்பிட்டு நிலையான 
ஓதவலைவு வேறுபாட்டை அளக்கவியலுகிறது . இதற்கான ஓதவலைவு 
மேற்கோள் குறியீட்டிடங்கள் உள்ளன . படம் . 17 . 
Benchmark நிலவுயர அடையாளப்புள்ளிக் குறியீட்டிடம் - 
உயரத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அளக்க அடிப்படை 

மற்கோள் புள்ளியாகப் பயன்படும் ஓரடையாளப்புள்ளி . பெரும்பாலும் 
இடங்களையும் உயரங்களையும் , நிலவுருக்களையும் அளக்க மேற்கோள் 
புள்ளியாகப் பயன்படுகிறது . 
Bending moment வளைநிலைவிசை- கட்டடத்தின் உள்ளழுத்த 
விசையை மதிப்பிடுகையில் கட்டமைப்பு ஒரு நிலையில் வளைவடையும் 
விசையையும் அச்சூழ்நிலையையும் குறிக்கும் . 
Bending stess வளைதகைவு- சமநிலையில் இருக்கையில் 
வளைவுத் தாக்கம் 0 ஆக எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
இவ்விசைத்தாக்கம் அதன் வெளிமுனைகளுக்கு உச்சக்கட்டமாக 
நேர்விகிதத்தில் உயருவதாகக் கருதப்படுகிறது . இதன் மீட்சி எல்லை 
வளைவுவிசை ( in psi ) = ( M * c / I இதில் " M " வளைவுநிலைவிசை 
என்றும் “ I ” -- குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை அங்குலத்தில் குறித்த 
உறழ்வு ஆகவும் குறிப்பிடப்படுகிறது . “ C ” சமநிலை அச்சிலிருந்து 
எந்தப்புள்ளி வரை தேவைப்படுகிறதோ அந்தப்புள்ளிக்கு அங்குலத்தில் 
உள்ள தொலைவைக் குறிப்பதாகவும் கொள்ளப்படுகிறது . 
Benefits திட்டநலங்கள்- ஒரு திட்டத்தின் பொருளாதார மதிப்பு. 
பொதுவாக அத்திட்டத்தின் சேதாரங்களைத் தவிர்ப்பதாலும் உண்டாகும் 
நன்மைகளைக் குறிக்கும் . திட்டத்தை நிறைவேற்ற உதவும் வசதிகளைத் 
தொடர்வதாலும் . சுற்றுப்புறச் சூழ்நிலைகளை மேம்படுத்துவதாலும் 
பெறலாம் . 
Benioff zone பெனியோப்புத்தளம்- கண்டநில உட்செருகல் பகுதி . 
கண்ட உட்செருகலின் பொழுது 45 ° சாய்மானச் சரிவுடன் 700 
கிலோமீட்டர் தொலைவுவரை புவிப்பறணியினூடே செருகியிருக்கும் தளம் . 
இத்தளம் பெரும்பாலும் மிக ஆழமான கடற்பள்ளத்தாக்குகளுக்கும் . 
பிறைத்தீவுக் கூட்டங்களுக்கும் இளமையான மலைத்தோற்றப் 
பகுதிகளுக்கும் இயக்கமுள்ள எரிமலைகளுக்கும் அருகில் 
அமைந்திருக்கும் . இத்தளங்கள் தோங்கா , கெர்மா தேக்கு , ஈசாபொலிஸ் , 


38 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


மரீனா , சப்பான் , குரிலிஸ் , பிலிப்பைன்ஸ் , சுந்தா , நியூசிலாந்து , பெரு , 
சில்லி , மைய அமெரிக்கா , இருகுயோ , அலிதியன் வழியாகத் தொடர்ச்சியாக 
அமைந்துள்ளன. இதில் புவியதிர்வு மிகுதியாக நிகழும் . புவிப்புறணியில் 
கண்டநிலங்கள் செருகியிருப்பதால் மேல் நோக்கி நகரும் கண்டத்தின் 
அடிப்பகுதியில் எரிமலையியக்கமும் நிலவதிர்ச்சிகளும் உண்டாகின்றன . 
படம் 2,23,32,57 . 


Bent வளைவு- பளுவைத் தாங்கும் விட்டம் மற்றும் தூணின் 
தளவளைவைக் குறிக்கும் . 


Benthic ஆழ்கடல் சார்ந்த - ஆழ்கடல் தரையைச் சார்ந்த பொருட்கள் , 
நிலவுருக்கள் உயிரினங்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
Benthic algae ஆழ்கடற்பாசிகள் ஆழ்கடலில் வாழக்கூடிய 
நுண்ணிய மற்றும் பெரிய பாசியினங்களைக் குறிக்கும் . 
Benthic metabolism ஆழ்கடல் உயிரின உருமாற்றியக்கம் - 
ஆழ்கடல் படிவுகளிலுள்ள உயிரின உடற்பொருட்கள் சிதைந்து 
படிவுகளுடன் ஒன்றுகலத்தல் . 
Benthos ஆழ்நிலைநீர் வாழுமுயரினங்கள் - நீர் நிலையின் 
அடிப்பகுதியிலுள்ள நீரும் அதில் வாழுமுயிரினங்கள். ஆழ்நிலையில் 
கடலிலோ அன்றி ஏரியிலோ வாழும் நிலையான அல்லது ஊரும் . 
நீந்தும் உயிரினப் பொருட்கள். 


Berm கரைமேடு- 1.கடலலையால் அரித்து உருவாக்கப்பட்ட 
கடற்கரைமேடு 2.ஆற்றுப்படுகை அரிக்கப்பட்டதால் ஆறு கீழிறங்கிச்சென்று 
விடுபட்டதால் ஏற்பட்ட படிக்கட்டுப் போன்ற நிலவுருவமைப்பு . ஏரி , கடல் 
ஆகியவற்றின் முகப்பிலுள்ள மணலால் ஆகிய கரைமேட்டைக் குறிக்கும் . 
படம் 17 . 


Berm breakwater கரைமேட்டுக் குறுக்குச்சுவர்- கடற்பக்கமாகக் 
கடல் மட்டம் வரை அமைக்கப்பட்ட பாறைத்துண்டங்களால் ஆன 
கிடையான கேடயச்சுவர் . அதனால் கடலோர அலையரிப்பு 
மாற்றப்படுகிறது . படம் 43 . 


Berm crest கரைமேட்டு உச்சி . கரைமேட்டின் கடற்பக்கவெல்லை . 
மூழ்கியுள்ள கரைமேட்டின் குறைந்த அளவு ஆழம் . இதனைக் கரைமேட்டு 
முனை எனவும் குறிப்பிடுவர் . 
Berth துறைமுகப்படுகை கப்பலுக்குச் சரக்குகளை ஏற்றவும் 
இறக்கவும் உள்ள இடம் . அல்லது . பயணிகள் கப்பலுக்குள் ஏறவும் 
இறங்கவும் உள்ள இடம் . 


39 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Beta value நம்பிக்கையெண் ஒரு கட்டமைப்பு நிறைவளிக்கும் 
வகையில் செயற்படுவதைக் குறிக்கும் குறியீட்டு எண் . எதிர்பார்க்கும் 
தோராய மதிப்பை விட எவ்வளவு உயர்வான மதிப்பில் செயல்படுகிறது 
என்பதைக் காட்டும் குறியீடு . நம்பிக்கையெண் 3 எனக் குறிப்பிட்டால் 
எதிர்பார்க்கும் மதிப்பு வரையறுக்கப்பட்ட நிலையைக் காட்டிலும் மூன்று 
மடங்கு மிகையானதாகக் கருதப்படும் . 
Bevel சரிவுக்கோணம் கடற்கரையோரத்தில் ஏற்பட்ட கடலலை 
அரிப் பாலுண்டான சாய்வான தளத்தின் சரிவுக்கோணம் . இது 
செங்குத்தான தளத்திற்கும் கிடையன நிலைக்கும் இடையேயுள்ள கோண 
அளவு . 
B - horizon (Soil) மண்ணடுக்கின் ஆ மண்படிலம் - மண்ணடுக்கின் 
வெட்டுக் குறுக்குவெட்டுத் தோற்றத்தில் காணப்படும் அ என்ற மேல் 
மண்படில அடுக்கிற்குக் கீழாக உள்ளது ஆ மண்படிலம் . அ 
மண்படிலத்திலுள்ள கூழ்மங்களும் கரையும் உப்புக்களும் 
கனிமத்துகட்களும் கரைத்து இழுத்து வரப்பட்டு ஆ மண்படிலத்தில் 
படிவுரும் அல்லது வீழ்படிவாகும் . அதனால் இஃது இழுவைமண்படிலம் 
எனப்படும் . இம்மண்படிலம் மேலும் சிறியனவாகப் பிரிக்கப்பட்டு 
ஆ 1 , ஆ 2 , ஆ 3 என வகைப்படுத்தப்படும் . இவற்றில் ஆ 1 உம் ஆ 3 உம் 
ஆ 2 வின் வேற்றுநிலைகளாகும் . ஆ 2 மண்மாதிரிகளை முறைப்படி 
பகுத்து அருகிய தனிமச்செறிவுகளைக் கண்டறிந்து புதிய 
கனிமப்படிவங்களைக் கண்டுபிடிப்பது கனிமத்தேட்டமுறைகளில் ஒன்று . 
Biaxial crystal இரட்டை ஒளியச்சுக்களைக் கொண்ட படிகம் 
இப்படிகம் பிற படிகங்களிலிருந்து அவற்றின் இயல்புகளிலிருந்து 
வேறுபடுகின்றது . மூவச்சுக் கனசதுரப் படிகங்கள் சமச்சீர் ஒளிபரவுதலை 
எல்லாத் திசைப்புலங்களிலும் கொண்டிருக்கும் ஈரச்சுக்கனசதுர , நான்கச்சு 
முக்கோணக்கனவுரு , நான்கச்சு அறுகோணக் கனவுரு படிகங்கள் 
ஓர்ஒளியச்சுச் சமச்சீர் ஒளிபரவுதலை அதன் ஒளியச்சுத் தளத்தில் 
மட்டுமே கொண்டிருக்கும் . இவை தவிர ஏனைய படிகங்கள் ஈரொளியச்சுத் 
தளங்களைக் கொண்டிருக்கும் . இவற்றிற்கிடையேயுள்ள கோணம் 
ஒளியச்சுக்கோணமாகும் . இவ்வச்சுக்கோணம் ) ஆக இருக்கும் பொழுது 
படிகம் ஒளி ஓரச்சுப்படிகம் அல்லது கனசதுரப் படிகமாகிறது . 
எல்லாத்திசைகளிலும் இவ்வச்சுக்கோணங்கள் ) ஆக இருந்தால் அது 
கனசதுரப் படிகமாகிறது . 
Bifurcation ஆற்றுக்கிளை பிரிதல் - ஆற்று முகத்திற்கருகில் ஆறு 
இரண்டுக்கு மேற்பட்ட கிளையாறுகளாகப் பிரிவடைதல் . 
Bifurcation இரண்டாகப் பிரிதல் - நீண்ட கட்டமைப்பு அதனுடைய 
நிலையிலிருந்து முறிந்து இரண்டாகப்பிரிதல் . 


40 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Bight பெருங்குடா - மிகப் பெரியதுமான 

மிகக் குறைந்த 
வளைவுடையதுமான கடற்கரையை உடைய கடற்குடா . 
Bilage கப்பல்மிடா- கப்பலின் அடிப்பகுதி வழியாக ஊறிவரும் கடல் 
நீரைச் சேகரிக்கும் மிடா. 
Bilage bracket கப்பலடி நிலைச்சட்டம்- உட்புற வெளிப்புற 
அடிப்பகுதியுடன் இணைக்கப்படும் சட்டங்களுக்கிடையில் குறுக்காகப் 
பொருத்தப்படும் செங்குத்தான தகடு . 
Bilage keel அகட்டுப்பட்டிகை- கப்பலின் அடிப்புறம் சுருண்டு 
உருளாதிருக்க இணைக்கப்படும் நீண்ட கட்டை . 
Bilage strake அடித்தள நீள்வரிப்பட்டி கப்பலின் அடிப்புறத்திற்கும் 
பக்கவாட்டுத் தட்டிற்கும் இடையே கப்பலின் முன் பகுதியிலிருந்து 
பின் பகுதிவரையுள்ள தொடர்ச்சியான பலகை அல்லது அடித்தள 
நீள்வரிப்பட்டி , 
Billabong ஆறு தேங்குக்காயல் கடற்கரையோரத்தில் ஆற்றோடை 
தேங்குவதாலுண்டான கழிமுகக் காயல் . இக்காயலிலிருந்து மிக 
அரிதாகவே ஆற்றுநீர் கடலுடன் கலக்கும் . 
Bioaccumulation உயிரின வேதியல் செறிவு - 

வேதியல் செறிவு- ஓருயிரினத்தின் 
உடலில் வேதியல் பொருட்கள் செறிவடைதல் . 
Biodiversity உயிரினப்பல்கு- ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழலில் வாழும் 
பல வகையான உயரினங்களின் எண்ணிக்கையை உயிரினப் பல்காகக் 
குறிப்பிடப்படுகிறது . 


Bioherm உயிரினப்பாறை- உயிரினப்பொருட்கள் படிவதால் உண்டான 
பாறை . உயிரினப்பொருட்கள் தோன்றியவிடத்திலிருந்து உடைந்து 
வேறிடத்தில் போய்ப்படிந்ததால் உருவான பாறை . இப்பாறையில் 
பெருமளவான உயிரினப்பொருட்களுடன் சிறிதளவு மணல் , சல்லி , சிப்பி , 
களிமண் ஆகியவையும் உடன் கலந்து காணப்படும் . 
Biological control உயிரினக்கட்டுப்பாடு- களைகளையும் பூச்சி 
களையும் வேதியல் பொருட்களையும் பயன்படுத்தாமல் இயற்கையான 
எதிரி உயிரினங்களைக் கொண்டு கட்டுப்படுத்திப் பயிர்களைக் 
காப்பாற்றுதல் . 
Biological magnification or Biomagnification 2_600764UQuiroflo 
வேதியல் நச்சுப்பொருட்கள் உயர்வடைதல் - உணவுச் சங்கிலியில் 
வேதியல் நச்சுப்பொருட்கள் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரை 
உயர்வடைதல் . 


41 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Biological Oxygen Demand BOD நீருயிரினங்களுக்குத் 
தேவையான ஆக்சிசன் அளவு - நீர்மாதிரிகளில் ஆக்சிசனின் அளவைக் 
கணக்கிடுதல் . நீரில் வாழும் தாவர நுண்ணுயிரிகள் அழுகும்பொழுது 
மிகுதியான ஆக்சிசனை எடுத்துக்கொள்கின்றன . அதனால் நீரிலுள்ள 
ஆக்சிசன் அடக்கம் குறைகிறது . அதனால் நீர் மிகக் குறைந்த 
ஆக்சினடக்கம் அடைகிறது . எனவே நீரில் உயிர்வாழத் தாவர 
நுண்ணுயிரிகளுக்கு ஆக்சிசன் தேவைப்படுகிறது . 
Biology உயிரியல்- வாழும் உயிரினங்களைப் பற்றி அவற்றிடையே 
நடைபெறும் இயக்கங்களையும் பற்றிய அறிவியல் . 


Biomass உயிரின உடற்குவியல் - உலர்நிலையில் உயிரினங்களின் 
அல்லது அவற்றின் குவியல்களின் மொத்த எடை . 
Biome உயிரினநிலைவு- புவியின் ஒரு பகுதியில் குறிப்பிட்ட 
தட்பவெட்பநிலைகளில் நிலையாக வாழும் உயிரினங்கள் அல்லது 
உயிரின வகைகள் , 


Biostrome உ யிரினப் பாறையடுக்கு- உயரினப் பொருட்கள் படிந்து 
அடுக்குகளாக மாறிய பாறையடுக்கு . கடற்பாறையடுக்கில் கடலில் 
வாழ்ந்த உயிரினங்களான சங்கு , சிப்பி , மீன் போன்றவற்றின் எச்சங்கள் 
காணப்படும் . அவற்றுடன் கால்சைட்டு , தோலமைட்டுக் கனிமங்களும் 
காணப்படும் . நிலத்தில் மட்டும் வாழ்ந்த உயிரினங்களைக் கொண்ட 
பாறையடுக்கு அதற்குரிய புவியியல் பண்புகளைக் கொண்டிருக்கும் . 
Biostratigraphy தொல்லுயிர் எச்சப்படிவுப் பாறையியல் - 
தொல்லுயிர் எச்சங்களை அடிப்படையாகக் கொண்டு பாறையடுக்குகளை 
ஆராயும் அறிவியல் . 
Biostratinomy உடல்படிவமாதலியல் - ஓருயிரினம் இறந்த பின்னும் 
புதைந்த பின்னும் இடைப்பட்ட காலக்கட்டத்தில் நிகழும் மாற்றங்களை 
ஆராயும் அறிவியல் . 


Biotic Potential ( BP ) ஓர் உயிரின் உற்பத்தித்திறன்- ஒர் உயிரின 
வகையின் பரம்பரைகளைத் தோற்றுவிக்கும் கணக்கிடப்பட்ட திறன் . 
Biotite granite gneiss பையோடைட்டுக் கிரானைட்டு நைசு 
பையோடைட்டுக் கனிமத்தைக் குறிப்பிடத்தக்கதாய் அருகிய கனிமமாகக் 
கொண்டிருக்கும் உருமாறிய கிரானைட்டுப் பாறை . இதில் பையோடைட்டுக் 
கனிமங்கள் பாறையின் ஏடமைவுத் திசையில் நீட்சியடைந்து பாறையில் 
கோடுகள் போலத் தென்படும் . ஏடமைவுத்திசை பாறை இருபுறமும் 
அழுத்த விசையால் தாக்கப்படும்பொழுது அதற்குச் செங்குத்தான 


42 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


தளர்ச்சித் திசையைக் குறிக்கும் . இக்கனிமத்தில் பெரும்பான்மையான 
கனிமங்கள் குவார்ட்சு ( 33 % ) , பெல்சுபார்கள் ( 64 % ), பையோடைட்டுகள் 
( 2 % ) , ஏனைய அருகிய கனிமங்கள் ( 1 % ) ஆகியவை அடங்கியிருக்கும் . 
Bioturbation உயிரினப்படிவுக் குலைவு- உயிரினங்களால் படிவுகள் 
குலைவடைதல் . எடுத்துக்காட்டாக வலைகள் , பொந்துகள் ஆகியவை 
படிவுகளில் உண்டாவதும் 

உண்டாவதும் அவை படிவுகளுடன் முழுமையாகக் 
கலப்பதையும் குறிப்பிடலாம் . 
Birefringence இருகதிர் விலக்கயிடையெண்- ஒளிக்கதிர் 
ஓரூடக்கத்தின் மீது புகுந்து செல்லும் பொழுது அவ்வொளி சாதாரண , 
அசாதாரண என்ற இரு கதிர்களாகப்பிரிந்து வெவ்வேறான வேகத்தில் 
அப்பொருளின் தன்மைக்கேற்பப் பரவிச் செல்லும் . அதனால் ஒவ்வொரு 
கதிருக்கும் அதற்குரிய ஒளிவிலகல் எண் உண்டாகும் . இவ்விரு 
எண்களுக்கும் இடையேயுள்ள மிகையான ஒளிவிலக்க வேறுபாட்டால் 
நிறவேறுபாடுகள் தோன்றுகின்றன . 
Blasting மணலடிச்சலவை- ஒருதளத்தைத் தேய்ப்பு மணலுடன் நீர் 
சேர்த்தோ அன்றிக் காற்றழுத்த விசையாலோ விரைவாக மோதச்செய்து 
தளத்தைச் சுத்தம் செய்வது அல்லது வண்ணப்பூச்சுக்காகத் தளத்தைச் 
சொரசொரப்படையச் செய்வது . 


Blast kit suction type gun உறிஞ்சு மணலடிக் கவண் - பூசுதளச் 
சுவர்களைச் சுத்தம் செய்து சமதளப்படுத்தி வண்ணப்பூச்சு செய்யத் 
தயார் செய்யும் கருவி . மணலையும் நீரையும் காற்றையும் கலந்து 
உறிஞ்சி நுண்துளையின் வழியாக மிகுந்த அழுத்தவிசையுடன் 
பீச்சியடித்துப் பூசுதளங்களைத் தேய்த்துச் சுத்தம் செய்யும் கருவி . 
இக்கருவியின் மற்றுமொரு பயன்பாடு இதனைக் கொண்டு 
வண்ணப்பூச்சுகளையும் தெளிக்கப் பயன்படுத்தலாம் . இதனால் 
மெருகூட்டப்பட்ட வண்ணப்பூசுதளம் அமைகிறது . 
Bitts இரட்டைக்கம்புகள்- கப்பல்தளத்தில்கயிறுகள் கட்டுவதற்கான 
நன்றாக இணைக்கப்பட்ட இரட்டைக் கம்புகள் . 
Black sea கருங்கடல்- தென்கிழக்கு ஐரோப்பாவால் சூழப்பட்ட கடல் 
காகதீசு , அனதோலியன் (துருக்கியத் ) தீபகர்ப்பத்தால் சூழப்பட்டது . 
தற்பொழுது இக்கடல் மத்திய தரைக்கடல் ( ஏசியன் கடல் ) மற்றும் 
கடற் கால்வாய்கள் 

மூலம் 

அட்லாண்டிக் கடலுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . போஸ்பேரசு கடற்கால்வாய் இதனை மர்மாராக்குக் 
கடலுடன் இணைக்கிறது . தார்தனெல்லி கடற்கால்வாய் ஏசியன்கடலுடன் 
இதனை இணைக்கிறது . இக்கடல் 4,36,400 சதுரக்கிலோமீட்டர் 
பரப்புடையது . மிக ஆழமாக 2212 மீட்டரைக் கொண்டது . 547000 


பல 


1 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

43 
கனமீட்டர் நீர் கொண்டது . நீளவாட்டக் கிழக்கு மேற்கான 
முட்டைவடிவத்தில் ஏற்பட்ட பிளவிறக்கத்தால் உண்டானது . தெற்கில் 
போனதிக்கு மலைகளாலும் கிழக்கில் காகசு மலைத்தொடர்களாலும் 
அகன்ற கண்டக் கடல்நிலப் பகுதிகள் வடமேற்கிலும் அமைந்துள்ளன . 
கிழக்குமேற்காக 1175 கிலோமீட்டர் தொலைவு உயர்ந்த அகலமாக 
உள்ளது . கெர்சு கடற்கால்வாய் மூலம் அசோவுக்கடலுடன் கருங்கடல் 
இணைகிறது . இக் கடலுடன் பல ஆறுகள் கலக்கின்றன . அவற்றில் 
யூரேசிய ஆறுகள் பல அடங்கும் . அவற்றில் தோன் , தோனிபர் , தான்யூப்பு 
ஆறுகள் குறிப்பிடத்தக்கவை . மற்றும் ஓதவலைவுகளால் மத்திய 
தரைக்கடல் நீரும் கருங்கடல் நீருடன் கலக்கிறது . கருங்கடல் நீர் 
குறைந்த உப்புத்தன்மையுடன் குளிர்ந்தும் இருப்பதால் உட்புகும் 
உப்புத்தன்மை மிகுந்த கதகதப்பான மத்திய தரைக்கடல் நீரின் மீது 
மிதக்கிறது . அதனால் ஆண்டிற்கு 300 கனசதுரக் கிலோ மீட்டர் நீர் 
கடற்கால்வாய்கள் மூலம் மத்தியதரைக் கடலுடன் கலக்கின்றது . 
இக்கடலைச்சுற்றிலும் துருக்கி , பல்கேரியா , இரோமானியா, மோல்தாவா , 
உக்ரைன் , சியார்சியா உருசியா போன்ற பல நாடுகளின் துறைமுக 
நகரங்கள் உள்ளன . படம் 16 . 
Blight வெப்பு நோய் - தாவரங்களிடையே ஏற்படும் ஒருவித நோய் . 
இதனால் இலைகள் 

பழுத்துக் கொட்டுதலும் , வளர்ச்சி 
அடையாமலிருப்பதும் , வேர்கள் தண்டுகள் அழுகுவதும் ஏற்பட்டுத் 
தாவரங்கள் பட்டுப்போகின்றன. 
Blowhole ஊதுதுளை - கடலலை அடிக்கும் பொழுது கடற்கரைப் 
பாறைகளிலுள்ள குகைளின் மேற்பகுதியில் உண்டாகும் ஓட்டைகளின் 
வழியாகக் கடல்நீரும் காற்றும் ஊதப்பட்டு ஓட்டையின் வழியாக 
ஊதொலியுடன் வெளிவருதல் . 
Blowout காற்றரிப்பள்ளம்- நிலப்பரப்பில் காற்று அரிப்பாலுண்டான 
பள்ளம் . 


Blue mud நீலச்சேறு- கடற்படிவு . உயிரினப் பொருட்கள் அழுகுவதால் 
நுண்ணிய மட்திரளாகிப் படிந்திருக்கும் சேறு . இதில் அயசல்பைடு 
மிகுதியாக இருக்கும் . பசிபிக்கடலிலும் இந்தியக் கடற்பகுதிகளிலும் 
உள்ள கடற்படுகைகளில் காணப்படுகிறது . 
Blueschist நீலச்சிஸ்டு- மிகத்தாழ்ந்த வெப்பநிலையில் மிகவுயர்ந்த 
அழுத்தத்துடன் உண்டான உருமாறிய பாறை . 
Bluff போலிக்கரைச்சிகரம் 
ஆழமான செங்குத்தான ஆற்றங்கரை 
முகடு அல்லது கடற்கரைமுகடு . 
Body plan கப்பலின் கட்டுமானப்படம் கப்பலின் உடற்பகுதியை 
மேலிருந்து காணும் விதமாகவும் அதன் குறுக்குவெட்டுத் தோற்றத்துடனும் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


44 


வரையப்பட்டிருக்கும் . இதில் கப்பல் அடித்தளம் , வளைவுகள் , நீட்சிகள் , 
நீர்மட்டக்கோடுகள் , பின்புறத்தில் புடைப்பாக உள்ள பகுதிக்கோடுகள் 
ஆகியவை குறிக்கப்பட்டிருக்கும் . 
Bog அழுவக்குட்டை - நீர் தேங்கிய குட்டையில் தாவரப்பொருட்கள் 
அழுகி மக்கிய கரியைக் கொண்ட மண்ணை உடைய குட்டை , 
Boil பொங்குநீர் வெளியேற்றம் - ஆழிப்பேரலைகள் 
கடற்கரையிலுள்ள மணற்பாங்கான பகுதியில் உயர்ந்தடிக்கும் பொழுது 
சமநிலையடையாத நீரழுத்தத்தினால் காற்றுடன் நீர் சேர்ந்து மணலிலிருந்து 
பொங்கி வெளிவருதல் . ஆற்றங்கரையில் திடீரென வெள்ளப் 
பெருக்கெடுக்கும் பொழுதும் இவ்விதமாக நீர் வெளியேறுவதுண்டு. 
Bolted splice தாளிணைவு- இரு கட்டமைப்புக்களை அவற்றின் 
முனையில் தாளிட்டிணைத்து ஒன்றாகச் செய்தல் . 
Bond அணுத்திரள் பிணைவு- அணுக்கருவைச் சுற்றிச் சுழலும் 
எதிர்மின்மங்களின் ஆற்றலைப் பங்கீடு செய்வதால் உண்டாகும் 
விசையால் அணுக்கள் பிணைக்கப்பட்டு அணுத்திரட்களும் படிகக் 
கட்டமைவுகளும் உண்டாகின்றன . 
Bond beam சுவர்ப்பிணைவு- கட்டுமானச்சுவரின் மீது கம்பிகளைப் 
‘பிணைத்தும் இரும்புக் கற்காரைக் 

ஊற்றியும் 
கூரைப்பளுவைத் தாங்கும்படி வலுவூட்டுதல் . 
Bond length அயனிப்பிணைவு நீளம்- ஒரு வேதியல் பொருள் 
ஒழுங்கைமைவான அணுத்திரட்கட்டமைப்பைக் கொண்டது . அதனால் 
அது குறிப்பிட்ட அயனிப்பிணைவு நீளத்தைக் கொண்டது . இப்பொருள் 
வேதியல் மாற்றமடையும் பொழுது அதன் வேதியலடக்கம் 
அயனிப்பிணைவு நீளம் , படிகக் கட்டமைவு ஆகியவை மாற்றமடைகின்றன . 
Bollard கப்பல்கட்டுத்தறி- கரையில் அல்லது கடலில் கப்பல்களைக் 
கட்டிவைக்கப் பயன்படும் வலிய தூண் . சில சமயங்களில் 
துறைமுகத்திலுள்ள கப்பல் துறையிலும் இத்தூண்கள் 
அமைக்கப்பட்டிருக்கும் . படம் 15 . 
Boom நீண்டகம்பு- 1. பாய்மரக் கப்பல் பாயின் அடிப்புறத்தை 
நீட்டிப்பிடிக்க உதவும் மரச்சட்டம் . 2. கடலோசை . 


கலவையை 


Bore ஒடுங்கு பொங்குதிரையோதத் தாக்கம் - ஒடுக்கமான ஆற்றுக் 
கழிமுகங்களில் சுவர்போல் எழுந்துவரும் கழிமுகப்பேரலை . இதனால் 
உள்நாட்டுப் பகுதிகளில் பெருத்த சேதம் ஏற்படும் . கடலில் ஏற்படும் 
அவ்வலைத் தாக்கத்தால் கப்பல்கள் சிதைவடையும் . 
Boot - topping கப்பலினுட்புற வெளிப்புற வண்ணப்பூச்சு - கப்பலின் 
உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் கடற்சூழ்நிலையைத் தாக்குப்பிடிக்கும் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


45 


வர்ணப் பூச்சுகள் பூசப்படுகின்றன . இவ்வண்ணப்பூச்சு சுமைகள் இல்லாத 
பொழுதோ அன்றிச் சுமையுடன் இருக்கும் பொழுதோ பூசப்படுகின்றன . 
Bossing உலோகக் குமிழ்ப்புடைப்பு- சுழலியைச் சுற்றிலும் மற்றும் 
சுழலித் துளையைச் சுற்றிலும் உள்ள பகுதிகள் நீரழுத்தத்தால் 
சிதைவடையாமல் உலோகக் குமிழ்களைக் கொண்டு 
பாதுகாக்கப்பட்டிருக்கும் . 
Bottom bearing அடிப்பகுதித் தாங்குதிறன்- அடிப்புறத்திலிடும் 
குறுக்கு விட்டங்களைத் தாங்குதிறன் . 
Bottom boundary layer அடித்தள நீரோட்ட எல்லையடுக்கு 
ஆற்றுப்படுகையின் அடிப்புற எல்லையிலுள்ள நீரோட்ட அடுக்கின் 
தேய்ப்பரிப்பால் ஏற்படும் சுணக்கம் . இப்பகுதியில் பெருமளவான பாறைத் 
துணுக்குகள் இருப்பதால் அவை அடித்தளப் படுகையையும் பக்கவாட்டுப் 
பள்ளத்தாக்கையும் அரித்துத் தேய்ப்பதால் நீரோட்டத்தின் வேகம் 
வெகுவாகக் குறைகிறது . 
Bottomset beds அடியமைவுப் படுகைகள்- ஆற்றுக்கழிமுகம் கடலை 
நோக்கிப் பரவிச் செல்லும்பொழுது மிகவும் நுண்ணிய படிவுகள் 
கடற்புறமாக எடுத்துச் செல்லப்பட்டுப் படிவுருகின்றன . இவை அடியமைவு 
படுகைகளாகும் . இவற்றிற்கு மேலாகக் காட்டுமண் படிவுற்று நிலப்பகுதி 
விரிவடைகின்றது . 


Boulder பாறைத்துண்டு- கடற்கரையோரத்திலுள்ள 256 மி.மீ. இக்கும் 
மேலான உருவளவுள்ள பாறைத்துண்டம் . இஃது 64 முதல் 256 மி.மீ 
வரைக்கும் இடைப்பட்ட உருண்டைக் கற்களைவிடப் பெரியது . 
Boundary condition கட்டமைப் பெலீலை நிலைமை - ஒரு 
கட்டமைப்பின் 

முனைகள் எவ்வாறு 

வெளிப்புறத்தில் 
இணைக்கப்பட்டுள்ளன என்பதை வரையறுக்கும் மாதிரிகளை 
உருவகப்படுத்தல் 


Boundary currrent எல்லைநீரோட்டம்- அட்லாண்டிக் கடலின் மேற்குப் 
புறத்தில் உள்ள கடல்நீரின் அடிப்பகுதியில் ஏற்படும் கடல்நீரோட்டம் . 
துருவப்பகுதியிலிருந்து அட்லாண்டிக் கடற்கரை வழியாகவும் , தென் 
கீரின்லாந்திலிருந்து தெற்காகவும் , நியூசிலாந்துக்குத் தெற்கிலிருந்து 
வடக்குப் புறமாகவும் , ஆப்ரிக்காவின் தென்புறத்திலிருந்து வடக்காவும் 
ஓடும் கடற்கரையோர நீரோட்டங்கள் எல்லை நீரோட்டங்களாகக் 
குறிக்கப்படுகின்றன . இவ்வோட்டங்களினால் அவ்விடங்களில் வெப்பநிலை 
மற்றும் கடல்நீரின் உப்புத்தன்மைகளும் வேறுபடுகின்றன . 
Bow படகுவளைமுகப்பு- படகு அல்லது கப்பலின் முகப்பு . 


46 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


- 


Bow door வில் முகப்புத் திறப்பு- கப்பலின் முன்பகுதியிலுள்ள 
நீர்புகாவண்ணம் கீல்களையுடைய திறந்து மூடும் கதவு 
அமைக்கப்பட்டிருக்கும் . அதன்வழியாக வண்டிகளும் சரக்குகளும் 
சுமைகளும் கப்பலின் அடிப்பகுதியில் நிரப்பப்படும் . 
Bow thruster வில்முகப்புத் திருகாணி- கப்பலை எளிதாகச் 
செலுத்தவும் கையாளவும் கப்பலின் முகப்பில் கப்பலை முன்னோக்கி 
உந்தச் செய்யும் திருகாணிக்கருவி அமைக்கப்பட்டிருக்கும் . 
Box gauge பெட்டியமைப்பு ஓதவலைவு அளவைக் கருவி - நீண்ட 
செங்குத்தான பெட்டியமைப்புடைய மிதவை போன்ற ஓதவலைவுகளை 
அளக்கக் கூடிய கருவி . இதில் ஓதவலைவு நீர் ஏற்றயிறக்கம் 
அடிப்புறத்திலுள்ள திறப்பின் வழியாகச் செல்கிறது . 
Braced Frame இறுக்குச்சட்டம் - மூலைவிட்டச் சட்டவமைப்பைக் 
கொண்டு பக்கவாட்டுப் பளுவைத் தாங்கும் சட்டம் . இதில் K 
சட்டவமைப்பும் ஏனைய பிற சட்டவமைப்பும் அடங்கும் . 
Bracket ஒருங்கிணைப்புத் தகடு - இரண்டும் அதற்கு மேற்பட்ட 
கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கும் தகடு . 
Brackish water உவர் நீர் - சில கிணறுகளிலும் , ஆற்றுக் 
கழிமுகங்களிலும் காயல்களிலும் உள்ள உப்புத்தன்மையான நீர் . 
Braided stream பின்னலாறு- முதனிலை ஓடை தான் கொண்டு 
வந்த படிவுகளைச் சமதளங்களில் குவித்துவிடுவதால் ஓடையின் 
நீரோட்டத்திற்குப் பங்கமுண்டாகி ஓடை தன்போக்கில் 
சிற்றோடைகளாகப் பிரிந்து புதிய ஓடைக்கால்களை ஏற்படுத்திச் சென்றும் 
பின்னர் ஒன்று சேர்வதாலும் பின்னல் போன்ற ஓடைக்கால்கள் 
ஏற்படுகின்றன . 


பல 


Breach Collapsing அலையுடைவு 

வீழ்ச்சி - 

அலையுடைவு 
அலைவீச்சின் அரையடிப் பகுதிக்குக் கீழாக நிகழுவதால் 
அலையுச்சியிலிருந்து கடல்நீர் கீழே வீழ்கிறது . 
Breach Surging உடைவலை எழுச்சி - அலையுச்சி மேலே இருக்கும் 
பொழுது அலையின் அடிப்பகுதி அலையின் அடிப்புறத்திலிருந்து 
முன்னோக்கி நகருகிறது . அதனால் கடற்கரை முகப்பில் எந்தவிதமான 
குமிழிகளையும் ஏற்படுத்தாமல் அலை சரிவடைகிறது . அலைவரிகள் 
ஏற்பட்டுள்ள இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் நீர்ப்பரப்பு சீரான 
தளத்தில் அமைகிறது . 
Breaching கடற்கரை முகப் புடைதல் - கடற்கரை முகப்பில் 
உடைவு ஏற்படுவதால் கடல்நீர் ஓதவேற்றத்தால் நிலத்தினுள் புகுதல் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

47 
கடல்முக ஏரியிலும் ஆற்றுக் கழிமுகங்களிலும் அடிக்கடி இவ்வாறு 
நிகழ்வதுண்டு. 
Breaching - Spilling உடைப்பு நீர் சொரிதல் - கடலலையின் 
முன்பகுதியில் அலையடிப்பதால் மணலிலிருந்து காற்றுக் குமிழிகளும் 
கொந்தளிக்கும் நீரும் வெளிவருதல் . 
Breadth அகலம் - கப்பல் கட்டமைப்பின் அகலம் அல்லது உத்தரத்தின் 
அகலம் . 
Breaker அலையுடைவு- கடலலை கரையை வந்தடையும் பொழுது 
அலைவடிவின் ஒருபகுதி தரைதட்டுவதால் உடைந்து அலையுடைவு 
ஏற்படுகிறது . கரையோரப்பாறை முகப்புகள் தட்டுவதால் அலையுடைப்பு 
நிகழுகிறது . 
Breaker index உடைவெண் வெள்ளலைப் பகுதியில் 
அலையுயரத்திற்கும் ஆழத்திற்குமுள்ள விகித எண் . உடைவுநீர்ச்சொரிதல் 
அலைகளுக்கு அவ்வெண் 0.6 முதல் 1.5 வரை வேறுபடும் . ஆனால் 
இவ்வெண் குறிப்பாக 0.78 என்ற எண்ணைச் சுற்றியிருக்கும் . 
Breaker zone அலையுடைவு மண்டலம் கடற்கரையை நோக்கி 
வரும் அலைகள் ஆழக்குறைவால் ( 10 மீட்டரிலிருந்து 5 மீட்டர் 
ஆழப்பகுதி ) உடையத் தொடங்கும் பகுதியிலிருந்து கரைவரை உள்ள 
பகுதி . 
Breaking depth அலையுடைவு ஆழம் - அலைகள் உடையும் நீரின் 
நிலையான நிலையிலுள்ள ஆழம் . படம் 28 . 
Breakwater கடற்கரைக்கு இணையான கட்டமைப்பு- நீர் தங்குமிடம் , 
நங்கூரநிலை , துறைமுகம் ஆகியவற்றைப் பாதுகாக்கக் கட்டப்படும் 
கட்டமைப்பு . இது கடற்கரைக்கு இணையாகக் கட்டப்படும் கட்டமைப்பு . 
கடலலைகளிலிருந்து பாதுகாக்க இவ்வமைப்பு பயன்படுகிறது . 
படம் 2,7,43 . 
Breasthook இணைப்புக் கொக்கி- முகப்பிலுள்ள கிடையான 
முக்கோணத் தட்டைத் தகடுகளின் ஒருங்கிணைப்புக் கொக்கி . 
Breccia உடைவுத் துண்டப் பாறை- இது கூழாங்கற் பாறையைப் 
போன்றது . ஆனால் இதிலுள்ள கூழாங்கற்களைப் போன்ற துண்டுகள் 
பாறை உடைந்து உருவாகியதால் உண்டான கூரிய கோணலான 
விளிம்புகளுடன் கூடியிருக்கும் . அல்லது கூரியவிளிம்புகளுடைய 
பாறைத்துண்டங்கள் தோன்றியவிடத்திலேயே சாந்துப்பிணைப்பால் 
பிணைக்கப்பட்டு உருவானதால் உண்டான பாறையாக இருக்கும் . 
Bridge பாலம் கப்பலின் மையப்பகுதியிலுள்ள உயர்த்தப்பட்ட 
பகுதியின் மையம் . கப்பல் பயணத்தைக் கட்டுப்படுத்த உதவுகிறது . 


48 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Bridge wing ( s ) பாலச்சிறகு . கப்பல் பாலப்பகுதியின் பக்கவாட்டு 
நீட்சிகள் . கப்பல் மேல்மூட்டத்தினூடே நேரடியான பார்வைக்கு வழி 
வகுக்கிறது . 
Bridging பாலப்பிணைப்பு- பக்கவாட்டு நகர்ச்சி ஏற்படாமலிருக்கக் 
குறுக்குச் சட்டங்களை இறுக்கமாகப் பிணைத் தல் . இது 
கிடைபாலப்பிணைவு , மூலைவிட்டப்பாலப்பிணைவு எனப்பலவகைப்படும் . 
Breching Plunging மூழ்குடைப்பு- வெள்ளலை உடைவதால் 
அலையுச்சிப்பகுதி ஒலியுடன் வளைந்துடைதல் . அதன் பின்னர் 
மென்மையான அலைத்தெளிப்பு உண்டாகிறது . படம் 28 . 
Breeder Reactor அணுக்கருவுலை இயக்கி- யுரேனியம் 238 இல் 
யுரேனியம் 235 மிகக் குறைந்த அளவில் உள்ளது . அணுவுலையில் 
இது முதனிலைப் பொருளாகப் பயன்பட்டு ஆற்றலை வெளிப்படுத்தி 
புளுடோனியம் 239 என்ற தனிமத்தைத் தோற்றுவிக்கும் இயக்க 
அணுவுலை . 


Brine உப்புநீர் . சாதாரண உப்பு கரைந்த நீர் அல்லது கடல்நீர் 
பெருமளவு கொண்ட நீர் . 
Brittle Fracture நொறுங்குடைவு- எந்தவிதமான நெகிழ்ச்சியும் 
இல்லாது கட்டமைப்பு நொறுங்கி உடைவதைக் குறிக்கும் . 
BTU ( British Thermal Unit ) பிடியு- ஒரு பவுண்டு நிறையுள்ள நீரை 
ஒரு டிகிரி பாரன்கைட்டு வெப்பநிலைக்கு உயர்த்தத் தேவையான வெப்ப 
அளவைக் குறிக்கும் 


Buckling load வளைக்கும் சுமை- நேரான கட்டமைப்பை அழுத்தப் 
பளுவிசையால் வளைவுற்ற நிலைக்குக் கொண்டு வரத் தேவையான 
பளுவின் அளவு . 
Buffer action நடுநிலையாக்கம் சுண்ணாம்புப் பாறையிலிருந்து 
உண்டான மண , அமிலமழையைச் சமன் செய்து நடுநிலைப்படுத்தும் 
தன்மை . 
Buffer area தாங்கல்- அருகிலுள்ள ஈரநிலங்களைப் பேண 
இயற்கையான தாவரங்களையும் நிலவுருக்களும் சிதைவடையாமல் 
பாதுகாக்கும் தாங்கல் பகுதி . இப்பகுதிகளில் ஏற்படும் இயற்கைச் 
சீற்றங்களிலிருந்து ஈரமான நிலங்களைப் பாதுகாக்கும் போர்வையான 
பகுதி . 
Building code கட்டடநெறிமுறை பொதுமக்களுக்குப் பாதுகாப்புத் 
தரக்கூடிய வடிவமைப்புப் பளு , நடைமுறைகள் , பொருட்களின் தரங்கள் , 


49 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
கட்டடங்களின் கட்டுமான விவரங்கள் ஆகியவை ஓர் அங்கிகரிக்கப்பட்ட 
முகவரின் 

மூலம் 

வரையறுக்கப்பட்ட வரன்முறைகளின்படி 
பின்பற்றவேண்டும் . 


Built Up Roof கட்டுமானக்கூரை- இரண்டும் அதற்கு மேம்பட்ட 
இரும்புக் கற்காரை வளையும் . தார் , நிலக்கீல் 

போன்ற 
அடுக்குகளையுடைய கூரை வகையைக் குறிக்கும் . 
Bulk shot urbanization பெருந்தாக்க நகரமயமாக்கம் - ஒரு 
நகரத்தைச் சுற்றி அங்கும் இங்குமாக நகர்மயமாவதால் பயிர் நிலங்களும் 
காடுகளும் அழிக்கப்பட்டுப் பிற உயிரினங்களின் வாழ்வாதாரங்களும் 
முடங்கிப்போகும் நிலை . 
Bulk cargo மொத்தச்சரக்கு - உதிரியாக உள்ள சரக்குகளையும் 
ஒருபடித்தான திரவம் போன்ற பொருட்களையும் சேர்த்து மொத்தச் 
சரக்காகக் குறிப்பிடப்படும் . 
Bulk carrier மொத்தச் சரக்குக்கப்பல் - ஒட்டு மொத்தமாகக் காய்ந்த 
உதிரியான பொருட்களைக் கொண்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட 
கப்பல் . திரண்ட கனமான பொருட்களின் எடையைப் பரப்பி எடுத்துச் 
செல்லுமாறு அமைந்திருக்கும் . படம் 46 . 
Bulkhead தடுப்பரண் - நீரையும் நிலத்தையும் பிரிக்கும் முகப்புப்பகுதி . 
நிலவழுத்தத்தைத் தாக்குப்பிடிக்கக் கட்டுவது . நிலச்சரிவு நிகழாமல் 
நிலத்தைப் பாதுகாப்பதற்காகக் கட்டப்படும் கட்டமைப்பு . மேலேயுள்ள 
நிலப்பகுதி சேதமடையாமலிருக்கவும் கட்டப்படும் அமைப்பு . 
Bulkhead deck தடுப்பரண் மேற்றளமேடை - கப்பலின் உட்பகுதியின் 
வலிவைக் கூட்டவும் பாதுகாப்புக் கருதியும் செங்குத்தான சுவர்களை 
எழுப்பிப் பல அறைகளாகப் பிரித்தல் . இவ்வாறு பிரிக்கப்பட்ட பகுதியின் 
மேற்றளத்தை நீர் புகாவண்ணம் பாதுகாத்து வலிமைப்படுத்துவதைக் 
குறிக்கும் . 
Bulwark கொத்தளச்சுவர்- கப்பலின் மேல் தளத்திற்கு மேல் 
கொத்தளச்சுவர் போல நீட்டிக் கொண்டிருக்கும் கப்பலின் 
பாதுகாப்புப்பகுதி . கடலலை நீர் உட்புறமாகப் புகுந்துவிடாமலிருக்கப் 
பயன்படுகிறது . 
Buoy மிதவை - அடிப்பகுதி நங்கூரமிட்ட மிதவை . அதனால் ஓரிடத்திலே 
நிலையாக நிற்கும் . கடற்கால்வாயின் எல்லையைக் காட்டவும் , 
கடலிலுள்ள பாறைகள் , மண்குதிர்கள் ஆகியவற்றைக் காட்டவும் 
பயன்படுகின்றது . கன்னி அல்லது கொட்டை மிதவைகள் கூம்பு 
வடிவினையுடையன. கூம்புப் பகுதி நீருக்கடியில் இருக்கும் . குவளை 
வடிவான மிதவைகள் நீரின்மீது உருளை குந்தியிருப்பது போல 


50 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


நீர்மட்டத்திற்கு மேலாக நீட்டிக் கொண்டிருக்கும்படி அமைக்கப்பட்டிருக்கும் . 
கட்டி போன்ற மிதவை செங்குத்தாகவும் , மெலிந்தும் இருக்கும் . அது 
நங்கூரத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கும் . மணிமிதவையில் மணி 
கட்டப்பட்டிருக்கும் . அலைகளாலும் நீரியக்கத்தாலும் மணியடிக்கும் . 

. 
இதுபோலவே ஊதல் மிதவைகளும் அமைந்துள்ளன. பட்டமிதவை 
கொடிக்கம்பத்துடன் அல்லது ஒரு விளக்குடன் காட்சியளிக்கும் . 
படம் 46 . 
Buoyancy மிதக்கும்பண்பு - மூழ்கிய அல்லது மிதக்கும் பொருளின் 
மீது நீர் உந்தி எதிராக மேல் தூக்கும் விசை . இது அவ்வுருவினால் 
இடப்பெயர்ச்சி செய்யப்பட்ட நீரின் எடைக்குச் சமமானது . 
Buried channel புதையுண்ட ஆற்றுத்தாரைகள் - ஆற்றோட்டம் 
புவியியக்க விசைகளால் திசைமாற்றமடையும் பொழுது வெள்ளச் 
சமவெளிகளில் உண்டாகிறது . அப்பொழுது ஆற்றின்போக்கு திசைமாறி 
வேறுதிசையாக ஓடுகிறது . அதனால் முதலில் வெள்ளச் சமவெளியில் 
ஓடிய ஆற்றுப்பகுதி வெள்ளப் படிவுகளால் மூடப்பட்டுப் புதைந்து 
போகிறது . இவ்வாறு புதையுண்ட ஆற்றுத்தாரைகளின் அடியில் சிறந்த 
நிலநீர்ப் படுகைகள் அமைந்துள்ளன . பாலாற்றுக்கும் புலிக்காட்டு ஏரிக்கும் 
இடையில் புதையுண்ட ஆற்றுத்தாரைகள் காணப்படுகின்றன . 
இப்புதையுண்ட தாரைகள் செய்யாறு , பாலாறு , அடையாறு , கூவம் , 
கொற்றலையாறு , ஆரணியாறு , புலிக்காட்டு ஏரி ஆகியவற்றை வடகிழக்கு - 
தென்மேற்காக இணைக்கின்றன. இதனால் இதில் மிகுந்த நீர்ச்சுரப்புடைய 
நீர்ப்படுகைகள் அமைந்துள்ளன . 
Buttock line பின்புடைப்புக்கோடு- கப்பலின் பின்புறத்தில் புடைப்பாக 
உள்ள பகுதியின் மையக்கோடு . இது கப்பலின் வார்ப்புப் போர்வையின் 
செங்குத்துத் தளத்தின் வழியாகச் செல்லும் கோட்டிற்கு இணையாக 
இருக்கும் . 


Butt Plate பின்புடைப்புத்தகடு- கட்டமைப்பின் முடிவுத்தகடு . அதன்மீது 
பொதுவாகக் காரைப்புடைப்பு இடப்பட்டு அதனுடன் இதேபோன்று 
மற்றொரு கட்டமைப்பு உடன் இணைக்கப்பட்டிருக்கும் . 
Butt weld முட்டுப்பற்றவைப்பு- கப்பலின் பின்பக்கத்திலுள்ள தடித்த 
முனையிலுள்ள இரு தகடுகளை ஒன்றாக இணைத்து மூலைக்கு மூலை 
பொருத்திப்பற்றவைத்து இணைத்தல் . 
Bypassing sand அலைவாய் மணல் பெயர்ச்சி - அலைவாய் 
நீரோட்டத்தினால் நீரோட்டப்போக்கில் மணல்துணுக்குகள் குவிவதும் 
நீரோட்ட எதிர்த்திசையில் மணலரிப்பும் நிகழுவதைக் குறிக்கும் . இது 
நீரியக்க இயக்கவினைகளால் உண்டாகின்றது . 


C 


Cabin அறை - கப்பல் மாலுமிகளோ அல்லது பணியாளர்களோ அன்றிப் 
பயணிகளோ தங்குவதற்குரிய தனித்தனியான அறை . 
Cable layer தந்திவடக் கம்பியடுக்கு . தொலைச்செய்தி அனுப்பும் 
தந்தி வடக்கம்பிகளைக் கடலினடியில் போடவும் பழுது பார்க்கவும் 
வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Cable locker தந்தி வடக் காப்பறை - தொலைச் செய்திக் 
கம்பிவடங்களைப் பாதுகாக்கவும் எடுத்துச் செல்லவும் ஒதுக்கப்பட்ட 
அறை . 
CAD / CAM கணினிவழி வடிவமைப்பு/கணினிவழி உற்பத்தி - 
கணினியைப் பயன்படுத்திக் கட்டடத் திட்டத் தீர்மான வரைபடங்களை 
வரைதல் . கணினியைப் பயன்படுத்தி உற்பத்தியைப் பெருக்கத் திட்டத் 
தீர்மான வரைபடங்களை வரைதல் . 
Cadastral map பெரிய அளவு நிலப்படம் தனிநபரின் 
சொத்துக்களைக் காட்டும் நிலப்படம் . இது 1 : 2500 அல்லது 1 : 1000 
போன்ற அளவீடுகளில் குறிக்கப்பட்டிருக்கும் . 
Cainozoic or Cenozoic Era மூன்றாம் ஊழி - புவியியல் வரலாற்றில் 
மூன்றாம் ஊழிக்கால கட்டத்தைக் குறிக்கும் . இது கடந்த 7 கோடி 
ஆண்டுக்கால வரலாற்றைக் குறிக்கும் . இது பரவலாக இரண்டாம் 
ஊழியிலிருந்து இன்றைய காலக்கட்டம் வரை குறிக்கும் . இதனை 
மூன்றாம் ஊழிக்காலம் என்றும் நான்காம் ஊழிக்காலம் என்றும் தனித்துப் 
பிரிப்பர் . சிலர் நான்காம் ஊழியைத் தனித்தே குறிப்பிடுவர் . மூன்றாம் 
ஊழிக் காலக்கட்டத்தில் பாலூட்டிகளின் 

பாலூட்டிகளின் கூர் தலறவளர்ச்சி 
குறிப்பிடத்தக்கது . இன்றைக்கு உள்ளது போலப் பூக்கும் தாவரங்கள் 
உண்டான காலக்கட்டமாகும் . நான்காம் ஊழிக் காலம் இன்றையிலிருந்து 
1 மில்லியன் வரையுள்ள ஆண்டுக் காலக்கட்டம் . 
Calc alkaline igneous rocks சுண்ணக்காரத் தழற்பாறைகள் - 
புவியோட்டில் காணப்படும் பெரும்பாலான குழம்புப்பாறைகள் குறிப்பிட்ட 
வகையான புலத்தில் நடைபெறும் குளிர்வுக் கூர்தலறப் பாறைத்தொடர் 
வகைகளைத் தோற்றுவிக்கின்றன . இப்பாறைகளின் 
வேதியலடக்கங்களைச் சிலிக்கா அடக்க உயர்வுக்குக் குறித்து 


52 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வருகையில் அப்பாறைகளில் சுண்ணவடக்கம் சிலிக்கா உயர்ச்சிக்குக் 
குறைந்து வருவதாயும் சோடிய- பொட்டாசிய ஆக்சைடுகளின் உயர்ச்சி 
சிலிக்கா உயர்ச்சிக்கேற்ப உயர்வடைவதையும் கொண்டு இவ்விரண்டும் 
எந்தச் சிலிக்கா வடக்கத்தில் சந்திக்கின்றன என்பதைக் 
காரச்சுண்ணக்காட்டி என 

என அடிப்படையாகக் கொண்டு பாறைத் 
தொடர்களை வகைப்படுத்துகின்றனர் . காரச்சுண்ணக்காட்டி 51 இக்கும் 
குறைவாக இருந்தால் அப்பாறைத்தொடர் காரத்தொடர் எனவும் 56-61 
ஆகியவற்றிற்கு இடையிலிருந்தால் சுண்ணக்காரத்தொடர் எனவும் 
வகுக்கப்படுகிறது . பாறைக்குழம்புகளின் குளிர்வுக் கூர்தலறம் வெப்பநிலை, 
அழுத்தநிலை , வேதியலடக்கம் , வாயுக்களடக்கம் , சூழ்நிலையியக்கவியல் 
ஆகியவற்றைப் பொறுத்துள்ளது . 
Calcareous sandstone சுண்ணாம்புத் தன்மையான மணற்பாறை - 
படிவுப்பாறை வகையைச் சார்ந்த சுண்ணாம்புத் தன்மை கொண்ட 
மணற்பாறை . 
Caldera எரிமலைவாய்ப் பள்ளம் . பெரிய வட்டமான பள்ளம் 
எரிமலையியக்கத்தால் இடிந்துபோன வாய் . 
Caledonian கலிடோனியன்- மேற்கு ஸ்கான்டிநேவியா, ஸ்காட்லாந்து , 
வடமேற்கு அயர்லாந்து போன்ற பகுதிகளில் காணப்படும் தொன்மையான 
மலைத்தொடர்கள் கலிடோனைடுகள் என்றழைக்கப்படுகின்றன . இவை 
ஒருகாலத்தில் மடிவுற்ற மலைகளாகத் தோன்றியுள்ளன . இம்மலைகள் 
மடிவுற்ற காலத்தைக் கலிடோனியன் காலக்கட்டம் என அழைக்கின்றனர் . 
இது சைலூரியன் -திவோனியன் காலக்கட்டத்தைச் சார்ந்த மலைத் 
தோற்றவியக்கமாகக் கருதப்படுகிறது . 
Calf கன்று - பெரிய தீவுக்கருகிலுள்ள குட்டித்தீவு . மிதக்கும் பெரிய 
பனிப்பாறைத் துண்டுகளாக உடைதல் . 
Caliche சுண்ணப்படலப்பாறை - பாறைகளின் மீது சுண்ணாம்பு மெல்லிய 
படிலமாகப் படிந்து சுண்ணப்பாறையாதல் . நுண்துளைத் தன்மையுள்ள 
கால்சியம் கார்பனேட்டுப் பாறைகளையும் குறிக்கும் . அவற்றுடன் களிமண் 
ஏடுகளும் உடன் காணப்படும் . சோடியம்நைட்டர் , சிலியன் - நைட்ரேட்டு , 
உப்பு, சிப்சம், நீரற்றசிப்சம் அயோடேட்டு போன்ற கனிமங்களைக் கொண்ட 
சுண்ணப்பாறையையும் குறிக்கும் . 
California current கலிபோர்னியக் கடல் நீரோட்டம் - அமெரிக்க 
ஐக்கியநாட்டின் மேற்குக் கடற்கரையோரம் அமைந்த கலிபோர்னிய 
ஆழ்கடலெல்லைப் பகுதியில் தெற்குத் தென்கிழக்காக ஓடும் நீரோட்டம் . 
இது ஆழங்குறைந்த அகன்ற மெதுவாக ஓடும் நீரோட்டம் . 
Calm sea அமைதியான கடல்- காற்று வீச்சாலோ மிகையான 
ஓதவலைவுகளோ ஏற்படாத கடல் நீர்ப்பரப்பு . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


53 


கால 


Camber கப்பல் புறவளைவு- கப்பல் விரைவாகச் செல்வதற்காக 
அமைக்கப்படும் . கப்பல் தளத்தின் குவிந்துள்ள குறுக்கு வளைவு . 
Cambrian கேம்பிரியன்- புவிவரலாற்றுக் 

கட்டம் . இது 
தொல்லுயிரூழிக் காலக்கட்டத்தைச் சார்ந்தது . உயிரினங்களின் 
தொடக்ககாலநிலையைக் காட்டும் . அக்காலக்கட்டத்தில் உண்டான 
அல்லது படிந்த பாறைகளைக் குறிக்கும் . 57 கோடியாண்டு 
காலக்கட்டத்திலிருந்து 41 கோடி காலக்கட்டத்திற்கும் இடைப்பட்ட 
காலக் கட்டத்தைச் சார்ந்தது . 57 கோடியாண்டுகளுக்கு 
முற்பட்டதொல்கேம்பிரிய காலகட்டத்திற்கும் இதற்கும் இடையே மிகுந்த 
வேறுபாடு காணப்படுவதால் அதனினின்றும் இது தனித்துப் 
பிரிக்கப்பட்டுள்ளது . 
Camera aerial வான் ஒளிப்படக்கருவி - வானவூர்தியில் 
பொருத்தப்பட்ட வானத்திலிருந்து நிலப்பரப்பை ஒளிப்படம் எடுக்கும் 
கருவி . 
Camera metric குறைந்த அளவு விகார ஒளிப்படக் கருவி 
ஒளிப்பட நிலவளவைக்காக வடிவமைக்கப்பட்ட ஒளிப்படக்கருவி . இதனால் 
ஏற்படும் விகாரம் கூடுமானவரை மிகச் சிறிதளவே இருக்கும் . ஒளிப்படக் 
கருவியினால் ஏற்படும் ஒளிப்படங்கள் படத்திற்குப் படம் வேறுபடாமல் 
ஒருமையுடையனவாக இருக்கும் . 
Campass திசைகாட்டும் கருவி - சுழலும் காந்த ஊசி வடக்கு - 
தெற்காக நிற்பதைக் கொண்டு திசையினை அறிய உதவும் கருவி . 
கிடையாகக் கோணங்களிட்ட வட்டத்தட்டின் மீது காந்த ஊசி சுழலும் 
தன்மையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது . இதில் கிழக்கு - மேற்குத் திசைகள் 
நேரடியாக அளக்க வசதியாக இடவலம் மாற்றிப் போடப்பட்டிருக்கும் . 
Canal Engineering கால்வாய்ப் பொறியியல் ஆறுகளில் அணைக் 
கட்டுகள் கட்டிக் கால்வாய்கள் மூலமாக நீர்பாசனத்திற்கு ஏற்பாடு 
செய்தல் , கால்வாய்கள் மூலம் போக்குவரத்து வசதிகளைப் பெருக்கல் , 
போக்குவரத்துக்குக் கால்வாயில் எப்பொழுதும் தேவையான நீர் 
இருக்குமாறு செய்தல் , கடல்நீரைத் தேவையானால் கால்வாயினுள் 
விடுதல் , நிலப்பரப்பின் சரிவுக்கு ஏற்ப நீரை நிலைப்படுத்தல் , நீரைத் 
தேக்குதல் , மதகுகளை அமைத்தல் , நீர்ப்பூட்டுத்துறைகளை அமைத்தல் , 
நீரைப்பங்கீடு செய்தல் போன்றனவற்றைக் குறிக்கும் . 
Cant frame கப்பல் வெளிப்புறச் சட்டம்- கப்பலின் மையக் 
கோட்டிற்குச் செங்குத்தாக அமையாத கப்பல் வெளிப்புற மரச்சட்டம் . 
Canyon ஆற்றுக் குடைவு - இருபக்கமும் செங்குத்தான 
சரிவுகளையுடைய நீண்ட குறுகிய பள்ளத்தாக்கு . வறண்ட 


54 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பகுதிகளிலுள்ள மென்மையான பாறைகளைக் குடைந்து ஆறு 
செல்வதால் உண்டாகிறது . கோணல் மாணலாக அமையும் சரிவு 
பெரும்பாலும் ஆறு குடைந்து செல்லும் பாறைகளின் கடினத்தன்மை 
மாறுபடுவதால் உண்டானதாகும் . கொலாராடோ ஆற்றுக் குடைவால் 
கொலாராடோ பெருங்குடைவுப் பள்ளத்தாக்கு உருவாகியுள்ளதை இதற்கு 
எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . சில இடங்களில் கொலாராடோப் 
பள்ளத்தாக்கு 1600 மீட்டருக்கும் மேலான ஆழத்தையுடையது . 
மேற்புறத்தில் 13 முதல் 16 கிலோமீட்டர் அகலத்தையுடைய 
இப்பள்ளத்தாக்கு அடிப்புறத்தில் சில மீட்டர்கள் அகலத்தையே உடையது . 
Capacitor மின்னியல் உறைகலம் - மின்கலம் . தற்காலிகமாக 
மின்சாரத்தைச் சேமித்து வைக்கும் . இதில் இரு மின்வாய்கள் 
தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் . அவற்றை இணைக்கும் பொழுது இணைப்புச் 
சுழலில் மின்னோட்டம் நிகழ்கிறது . 
Capacity கொள்திறன் - குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் 

ஒரு 
துறைவழியாகக் குறிப்பிட்ட காலத்தில் ( ஓராண்டில் ) எவ்வளவு டன் 
நிறையுள்ள பொருட்கள் கடந்து செல்லும் என்ற அளவுத் திறன் . 
Cape முனை - கடலுள் நீட்டிக்கொண்டிருக்கும் நிலப்பகுதி 
எடுத்துக்காட்டாகக் கன்னியாகுமரிமுனையைக் குறிப்பிடலாம் . 
Capillary wave நுண்குழாயலை - ஓரலையின் உந்து விசைப் பரவல் . 
கடல்நீர்ப்பரப்பின் தளத்தளர்ச்சி விசையினால் பரவும் அலையின் 
உந்துவிசைவேகம் நுண்குழாயலையால் கட்டுப்படுத்தப்படுகிறது . 
கடலலையின் நீளம் 2.5 செ.மீ. இக்கும் குறைவாக இருந்தால் அது 
நுண்குழாயலையாகக் கருதப்படுகிறது . அதேசமயம் அலையின் நீளம் 
2.5-5.0 செ.மீ. இக்கும் இடைப்பட்டிருந்தால் அது நுண்குழாயலைக்கும் 
புவியீர்ப்பு அலைக்கும் இடைப்பட்ட அலைமண்டிலமாகக் கருதப்படுகிறது . 
Capstan சுழலுருளை - எஃகால் வார்க்கப்பட்ட ஓரச்சில் சுழலும் 
உருளை . இதிலுள்ள இரும்புக்கயிற்றால் இழுவைக்கலங்களை 
இழுத்துச்செல்ல முடியும் . அல்லது நங்கூரக் கயிற்றைத் தொங்கவிட 
இயலும் . 


Carbochon மொழுக்கை- ஒளி கசியும் மணிக்கற்களை வெட்டி 
மொழுக்கையாக்கி மெருகூட்டி விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன . 
சந்திரகாந்தக்கல் , கார்னட்டு , ஓபல் , செர்ட்டு , பவளம் போன்றவை இவ்வாறு 
மொழுக்கைகளாக விற்கப்படுகின்றன. 
arbon absorption கரிக்கவர்வு- கழிவுநீரை மூன்றாம் முறையாகச் 
திகரிக்கும் தொழிற்சாலையில் சுத்தம் செய்யப்படும் பொழுது அந்நீர் 
துண்ணிய கரிமத்துகட்களைக் கொண்ட கோபுரத்தின் வழியாகச் 


55 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
செலுத்தப்படும் . அப்பொழுது கரைந்துள்ள கரிமப்பொருட்கள் 
கழிவுநீரிலிருந்து நீக்கப்படுகின்றன . 
Carbon di Oxide Fixation கார்பன்டையாக்சைடு நிலைப்படுத்தல் - 
ஒளிச்சேர்க்கையின் பொழுது கார்பன்டையாக்சைடைக் கவர்ந்து 
தாவரங்கள் குளுக்கோசு அணுத்திரட்களை உண்டாக்கும் தன்மை . 
Carbon films கரிப்படலம் - படிவுப்பாறைகளில் தொல்லுயிரெச்சங்களால் 
சிதைந்து உண்டான கரிப்படலம் . 
Carbonate கார்பனேட்டு - கார்பனேட்டுக் கனிமத்தைக் குறிக்கும் . 
பொதுவாகக் கால்சியம் கார்பனேட்டு என்ற கால்சைட்டுக் கனிமத்தைக் 
குறிப்பிடும் . இதில் கால்சியம் அயனியும் கார்பனேட்டு அயனியும் 
சேர்ந்துள்ளன . இதில் சிறிதளவு 

இதில் சிறிதளவு மக்னீசியமும் அயமும் 
அடங்கியிருக்கலாம் . உயிரினப் பொருட்களிலிருந்து உண்டான 
சிதைவினாலும் கார்பனேட்டுப் படிவுகளும் பாறைகளும் உண்டாகும் . 
இவற்றையும் கார்பனேட்டுகள் எனக் குறிப்பிடுவர் . சுழற்சியுறும் 
கார்பனேட்டுத் திரவங்கள் வீழ்படிவாகியும் கார்பனேட்டுகள் உண்டாகும் . 
Carbonate banks கார்பனேட்டுக்கரைகள்- ஆழமற்ற கடற்றள 
மேடையில் கரைபோன்று உருவான குறுகிய தட்டையான வடிவையுடைய 
பத்துமீட்டருக்கும் மேலான குறுக்குயரத்தையுடைய கார்பனேட்டுப் 
பாறைகள். 
Carbonate Platform கார்பனேட்டுமேடைகள்- பெரும்பாலான 
தொடக்க அல்லது மையத்தொல்லுயிரூழிக் காலக்கட்டத்தில் உண்டான 
நூறுமீட்டருக்கும் மேலான உயரத்தையுடைய அகன்ற தட்டையான 
ஆழமில்லாத கடற்றளக் கார்பனேட்டுப்பாறைகள் கார்பனேட்டு 
மேடைகளாகக் குறிக்கப்படுகின்றன . 
Carboniferous Period கார் பானிபரசுக் காலக் கட்டம் - 
உலகமுழுமையும் பரவலாக நிலக்கரிப் படிவங்கள் தோன்றிய 
காலக்கட்டம் . கடற்கரையோரங்களிலுள்ள தாழ்ந்த சதுப்பு நிலக்காடுகள் 
கடற்படிவுகளால் மீண்டும் மீண்டும் புதைக்கப்பட்டு , அழுத்தப்பட்டுக் 
கரிப்படிவங்களாக மாறிய காலக்கட்டம் . இன்றிலிருந்து 35 
கோடியாண்டுகளுக்கும் 27 கோடியாண்டுகளுக்கும் இடைப்பட்டக் 
காலக்கட்டத்தைக் குறிக்கும் . 
Car carrier / Cargo door வாகனச்சுமையேற்றி சரக்குக்கதவு 
சாலை வாகனங்களை ஏற்றிச் செல்வதற்காகத் தனிப்பட்ட முறையில் 
வடிவமைக்கப்பட்ட கப்பல் . கப்பலின் வெளிப்பகுதியிலுள்ள நீர்புகாக் 
கதவுகளைத் திறந்து சரக்குகளைக் கப்பலில் ஏற்றவும் இயலும் . 


56 


C 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Carcinogen கார்சினோசன் புற்றுநோயை உருவாக்கும் ஒரு 
வேதியல் பொருள் . 
Carrying Capacity கடக்குந்திறன் - விலங்குகளின் இனப்பெருக்கம் 
ஒரு குறிப்பிட்ட வாழுமிடத்தின் தன்மையைப் பொருத்து நீண்ட காலத்திற்கு 
நிலைக்கும் திறன் . 
Cartography நிலப்பட வரைகலை - நிலப்படங்களை அறிவியல் 
முறையில் வரையும் பாங்கினைக் குறிப்பிடும் . 
Casing உறை- மேலேயுள்ள இயந்திரத்தைச் சூழ்ந்துள்ள 
தடுப்பறையைக் குறிக்கும் . துளைக்கிணறுகளில் மண் , பாறை ஆகியவை 
சரிந்து விடாமலிருக்கப் பயன்படும் இரும்பு அல்லது பிளாஸ்டிக் குழாய் 
| குழாய்களைக் குறிக்கும் . 
Caspian Sea காஸ்பியன் கடல் - காஸ்பியன் கடல் உருசியக் 
கூட்டமைப்பு காடுகளுக்குத் தெற்கிலும் ஈரான் நாட்டுக்கு வடக்கிலும் 
அமைந்துள்ளது . முற்றிலும் நிலப்பரப்பால் சூழப்பட்ட மிகப்பெரும் நீர்ப்பரப்பு . 
இது 3,71,000 சதுரக் கிலோமீட்டர் பரப்புடையது . 78,200 கன சதுரக் 
கிலோமீட்டர் நீர் கொண்டது . இக்கடலின் மிக உயர்ந்த ஆழம் 1025 
மீட்டராகும் . இதன் உப்புத்தன்மை 12 % ஆகும் . கண்டப்பெயர்ச்சியால் 
55 இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே நிலங்களால் மூடப்பட்ட பள்ளப்பகுதி 
நீர் நிறைந்து ஆவியாதலாலும் காற்றடி மட்படிவங்களாலும் தொடர்ந்து 
நிரப்பப்பட்டு வந்துள்ளது . இக்கடலின் வடபகுதி கண்டக்கடல் 
நிலப்பகுதியாக 190 மீட்டர் ஆழத்திற்கும் குறைவாக உள்ளது . 
தென்பகுதி 1000 மீட்டர் வரை ஆழமாக உள்ளது . வோல்கா ஆறு 
உள்ளிட்ட 130 இக்கும் மேற்பட்ட ஆறுகள் , இக்கடலில் கலப்பதால் 
இக்கடலின் வடபகுதி உப்புத்தன்மை குறைந்தும் தென்பகுதி 
உப்புத்தன்மை மிகுந்தும் உள்ளன . இக்கடலைச் சுற்றிலும் அசார்பைசான் , 
கசகஸ்தான் , உருசியா , ஈரான் , துர்க்மானிஸ்தான் நாடுகள் உள்ளன . 
பாறை எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு வளத்தைக் கொண்டது . 
படம் 13 . 


Casts வார்ப்பு - தொல்லுயிரெச்சங்கள் உண்டாகும் பொழுது 
நீரைக்கொண்ட கனிமங்கள் வனை வார்ப்பிலிருந்து கசிந்து நீரை 
வெளியேற்றுவதால் அப்பொருட்கள் உறுதியடைந்து அவ்வுயிரினத்தின் 
அச்சுப் போன்ற பிரதியை உண்டாக்குவதைக் குறிக்கும் . 
Catadromous Fish முதிர்வடைமீனினம் - அமெரிக்கன் ஈல் போன்ற 
மீனினங்கள் இனப்பெருக்கப்பருவம் எட்டும் வரை நன்னீரிலே வளர்ந்தபின் 
கடலை அடைகின்றன . இத்தகையன முதிர்வடைமீனினங்களாகும் . 
Catalytic Converter வினையூக்கக் 

கருவி - 

தானியங்கி 
மோட்டார்களில் அமைக்கப்பட்டிக்கும் கார்பன்டையாக்சைடை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

57 
வெளியேற்றும் கருவி . இக்கருவியில் கைட்ரோக் கார்பன்கள் 
கார்பன்டையாக்சைடாகவும் நீராகவும் ஆக்சிசனேற்றம் பெறுகின்றன . 
இத்துடன் கார்பன் மோனாக்சைடும் கார்பன் டையாக்சைடாகவும் உண்டாகி 
வெளியேற்றப்படுகின்றன . 
Catchment Basin நீர்ப்பிடிப்புப்பகுதி- மழைநீர் ஆவியானது போக 
எஞ்சிய நீர் ஓடையாக ஓடி ஆற்றுடன் கலந்து இறுதியில் குளத்திலோ 
கடலுடனோ கலக்கும் நிலப்பகுதி . இந்தத் தாழ்ந்த நீர்ப்பிடிப்புப் பகுதியைச் 
சூழ்ந்து மேட்டுநிலங்களோ மலைமுகடுகளோ அதன் எல்லைகளாக 
அமைந்திருக்கும் . 
Cathodic protection எதிர்மின் வாய்ப்பாதுகாப்பு - கப்பலின் 
வெளிப்புறத்திலுள்ள நீர்த்தொட்டிகளையும் குழாய்களையும் கடல்நீர் 
அரிப்புகளிலிருந்து பாதுகாக்க ஏற்படுத்தியுள்ள மின்னோட்டம் .. 
Cation உலோக அயனி- குறைவான எதிர் மின்மங்களைக் 
கொண்டிருப்பதால் நேர்மின்னேற்றம் பெற்ற அயனி . 
Cave குகை - அடிநிலக் குடைவுப்பகுதி . பொந்தாக இருக்கும் அமைப்பு . 
தரையிலிருந்து இக்குகைக்குள்ளே நுழைந்து செல்ல இயலுமாறு 
அமைந்திருக்கும் . கடற்கரையோரத்தில் அலையரிப்பால் குகைகள் 
உண்டாகும் . கூழாங்கற்களும் பாறைத் துண்டுகளும் அலையால் பாறைச் 
சிகரத்தின் மீது தூக்கி எறியப்படும் பொழுது அதில் துளைகள் 
உண்டாகலாம் . அத்துளைகள் பின்னர் அலையடிப்பால் துளையிலுள்ள 
காற்று அழுத்தப்படுவதாலும் விரிவடைவதாலும் பெரிதாகப்பட்டு , குகை 
போன்ற அமைப்பை எய்துகின்றன . கடல் உள்வாங்குவதால் இக்குகைகள் 
கடலோரத்தில் விட்டுச் செல்லப்படலாம் . கார்பன்டையாக்சைடு கரைந்த 
நீர் சுண்ணாம்புப் பாறைகளைக் கரைப்பதாலும் குகைகள் உண்டாகின்றன . 
Celerity அலை உந்துவேக அளவீடு- கடலைகள் பரவும் உந்து 
விசையின் வன்மையை அளக்கும் அளவீடு . 
Cellular containership சரக்குப்பெட்டிக் கப்பல் - சரக்குப் பெட்டிகளை 
எடுத்துச் செல்வதற்காகத் தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட 
கப்பல் . சரக்குப்பெட்டிகள் திட்டமிட்ட உருவ அளவுடன் ஒருமித்து 
அமைக்கப்பட்டிருக்கும் . அதனால் கையாளுவது எளிதாக இருக்கும் . 
Centreline மையக்கோடு - கப்பலின் நீளவாட்டச் செங்குத்துத் 
தளத்தைக் குறிக்கும் . 
Centigrde ( ° C ) சென்டிகிரேடு ( செ ) - வெப்பநிலையை அளக்கும் 
அளவுகோல் . திட்ட வெப்பழுத்த நிலையில் நீர் உறையக்கூடிய 
வெப்பநிலையை 0 ° வெப்பநிலையாகவும் , கொதிக்கும் வெப்பநிலையை 


58 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


100 ° ஆகவும் கொண்டு இடைப்பட்ட வெப்பநிலைகளை அளக்க 
வரையறுக்கப்பட்டது . 
Centimeter ( cm ) சென்டிமீட்டர் ( செ.மீ . ) - நீளத்தை அளக்கும் 
அளவுகோல் ஒரு மீட்டர் நீளத்தில் நூறில் ஒருபங்கு . 
Centroid பலகோணப் பரப்பின் மையப் புள்ளி- பலகோணப்பரப்பின் 
கணக்கிட்ட மையப்புள்ளி அல்லது பலகோணப் பரப்பின் நிலப்பரப்பியல் 
மையப்புள்ளி . 
Ceramic minerals பீங்கான்பொருட் கனிமங்கள் - பொதுவாகப் 
பெருமளவில் பீங்கான் பொருட்களை உற்பத்தி செய்யப் பயன்படும் 
வெள்ளைக் களிமண் ( கயோலின் ), பெல்சுபார் , குவார்ட்சு கனிமங்களையும் , 
சிர்க்கான் , சில்லிமனைட்டு போன்று அரிதாகப்பயன்படும் கனிமங்களையும் 
குறிக்கும் . 
Chain metasilicates சங்கிலிஊன்ம சிலிக்கேட்டுகள்- சிலிக்கா 
நான்மடிவுருக்கட்டுகளில் ஒரு சிலிக்காவுடன் நான்கு ஆக்சிசன் அயனிகள் 
பிணைந்திருக்கும் . இந்த 4 ஆக்சிசனில் ஒன்று மட்டும் வேறொரு சிலிக்கா 
நான்முகக் கட்டிலுள்ள 1 ஆக்சிசனுடன் ஒரு வரிசையில் 
பிணைக்கப்பட்டிருந்தால் அது சங்கிலித் தொடர்போல முப்பரிமாண 
வடிவில் அமைந்திருக்கும் . பைராக்சின் ஆம்பிபோல் போன்ற கனிமங்கள் 
இத்தகைய சங்கிலி ஊன்மத் தொடர்களாக அமைந்துள்ளன . 
Chain reaction சங்கிலித்தொடர் வினையாக்கம் - கதிரியக்க 
அணுவிலிருந்து வெளிப்படும் பொதுமம் மற்றொரு அணுவை மோதி 
உடைக்கச்செய்து ஆற்றலை வெளிப்படுத்தி மற்றொரு பொதுமத்தை 
வேறொரு அணுவின் மீது தொடர்ச்சியாக மோதச்செய்து சங்கிலித் 
தொடர்போல ஆற்றலையும் பொதுமங்களையும் வெளியேற்றும் ஓர் 
இயக்கவினை. 


Chalk சாலிகு உறுதியடைந்த மென்மையான கால்சைட்டுடன் 
குவார்ட்சு , பெல்சுபார் போன்ற பல கனிம மாசுகளைக் கொண்ட பாறை . 
பெரும்பாலும் சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்திலோ அல்லது மஞ்சள் 
நிறத்திலோ காணப்படும் . 
Chamber நீர்ப்பூட்டுத்துறையறை - நீர்ப்பூட்டுத்துறையின் ஒருபகுதி . 
இத்துறையின் ஒருபகுதி சுவர்களாலும் தரையாலும் தடுப்புச்சுவர் 
கதவுகளினாலும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் . ஒருதுறை நிலையில் 
ஒன்றிற்கும் மேற்பட்ட அறைகள் அருகிலோ அல்லது பக்கவாட்டிலோ 
அமைந்திருக்கும் . இந்த அறைகளில் நீர்மட்டத்தை உயர்த்திக 
கலங்களைத் தூக்கவோ அல்லது நீர்மட்டத்தைக் குறைத்துக் கலத்தைக் 
கீழிறக்கவோ முடியும் . இதனால் மேடுபள்ளமிகுந்த நிலப்பகுதிகளிலும் 
கால்வாய்களில் தேவையான நீரைச்சேமித்துப் படகுப் போக்குவரத்தை 
மேம்படுத்த முடியும் . 


59 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Chemical carrier வேதியல்பொருள் எடுத்துச்செல்லும் கப்பல்கள் 
- வேதியல் பொருட்களை எடுத்துச் செல்வதற்காகத் தனிப்பட்ட முறையில் 
வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள் மற்றும் தொட்டிகள் . 
Channel கால்வாய் - இருபெரு நிலப்பரப்புகளுக்கும் இடையே உள்ள 
கால்வாய் இதன் வழியாக இருபெருங் கடல்கள் இணைக்கப்படுகின்றன . 
பனாமாக் கால்வாய் , சூயஸ் கால் வாய் ஆகியவை சிறந்த 
எடுத்துக்காட்டுகள் . இஃது ஆற்றுக் கால்வாய்களையும் குறிக்கும் . ஒரு 
குடா அல்லது துறைமுகத்தை இணைக்கும் கடல் போக்குவரத்து 
வழியையும் குறிக்கும் . 
Channel flow கால்வாயோட்டம் - நிலப்பரப்பிலுள்ள நீர் குறுகலாகச் 
சீரமைக்கப்பட்ட கால்வாயின் வழியே செல்லுதல் . 
Channel storage கால்வாய்த் தேக்கம்- ஆற்றுக்கால்வாயில் ஓடும் 
நீரைவிட மழைநீர் மிக வேகமாகப் புகுவதால் வெள்ளநீர் தேக்கமடையும் 
நிலை . 
Channelization கால்வாயாக்கம்- ஆற்றுவெள்ளப் பெருக்கைக் 
கட்டுப்படுத்தப் பல கால்வாய்களை வெட்டி ஆற்றுநீரை வடித்தல் . 
இதனால் பல சுற்றுப்புறச் சீர்கேடுகள் தடுக்கப்படலாம் அல்லது 
மிகுதியடையலாம் . 
Characterization அமைப்பியக்கக் கூறுகளை வரையறுத்தல் 
நிலம் , நீர் , கனிமம் , பயன்படுபொருள் ஆகியவற்றின் அமைப்பியக்கக் 
கூறுகளை ஆராய்ந்து ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி வகைப்படுத்தல் . 
Chart Datum வரைபட மேற்கோள்மட்டம் - கடலாழம் , ஓத அலைவு 
ஆகியவை குறிப்பிடப்பட்ட மட்டத்தை மேற்கோளாக் கொண்டு 
குறிக்கப்படுகின்றன . இம்மட்டம் வரைபட மேற்கோள் மட்டமாகும் . இது 
கடலின் மிகக்குறைந்த நீர்மட்டத்தைக் குறிப்பிடும் . படம் 17 . 
Chemical reaction velocities வேதியலியக்க வினைவேகங்கள் 
சிறிதளவு வேதியல் வினையூக்கிகளை வேதியலியக்கப் பொருட்களுடன் 
சேர்க்கும் பொழுது வேதியலியக்கத்தின் வினைவேகம் மிகுதியும் 
உயருகிறது . தேவையான அளவில் வெப்பநிலையையோ , 
அழுத்தநிலையையோ அல்லது வேதியல் பொருட்களையோ கணக்கிடத் 
தக்க அளவில் உயர்த்தும் பொழுதும் வேதியலியக்க வினைவேகம் 
மிகுதியாகிறது . வினைபடுபொருட்களின் உள்ளார்ந்தவாற்றல் அல்லது 
வெப்பக்கூற்றளவு வினைவிளை பொருட்களின் உள்ளார்ந்த ஆற்றலை 
அல்லது வெப்பக்கூற்றளவை விட மிகுதிப்பட மிகுதிப்பட வேதியலியக்க 
வினைவேகம் உயருகிறது . வினைவிளைவு பொருட்கள் 
வினைபடுபொருட்களைவிட மிகுதியான வெப்பவுருக்குலைவு 
அடைந்திருந்தாலும் வேதியல் வினை வேகம் மிகுதியாக நடைபெறும் . 


5 


60 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Chemical exchange disequlibria வேதியல் பரிமாற்ற அசமநிலை 
வினைபடுபொருட்களின் உள்ளார்ந்த ஆற்றலும் வினைவிளைவு 
பொருட்களின் உள்ளார்ந்த ஆற்றலும் வேறுபட்டிருந்தால் அவற்றிடையே 
வேதியல் பரிமாற்ற அசமநிலை உருவாகிறது . உயர்ந்த உள்ளார்ந்த 
வெப்பமுள்ள இடத்திலிருந்து தாழ்ந்த உள்ளார்ந்த வெப்பநிலை 
இருக்குமிடத்தை நோக்கி வேதியலியக்கவினை நடைபெறுகிறது . 
வினைபடுபொருட்களின் வெப்பம் வெளியிடும் ஆற்றல் குறைந்து அதன் 
ஒரு பகுதியோ அன்றி முழுவதுமோ வெப்பக் கவர்வுப் பொருளாக 
மாறும் பொழுது வேதியல் பரிமாற்ற அசமநிலை உருவாகிறது .. 
வினைபடுபொருட்கள் வெப்பவுருக் குலைவடையும் பொழுதும் இவ்வாறான 
அசமநிலை உருவாகிறது . 
Chemical Equilibrium வேதியல் சமநிலைப்பாடு- வேதியல் 
சமநிலையில் வினைபடுபொருட்களும் வினைவிளை பொருட்களும் சமமான 
வெப்பவியக்க ஆற்றலைக் கொண்டிருக்கும் . அவற்றிடையே எந்தவித 
வேறுபாடும் தென்படாது . வேதியல் வினை எவ்வளவு முன்னேறிச் 
செல்கிறதோ அதாவது வினைபடுபொருளின் ஆற்றல் ( 0 ) - சுழியத்தை 
எட்டும் வரை நிகழுகிறதோ அதே அளவு பின்னோக்கிய இயக்கமும் 
வினைவிளை பொருளின் ஆற்றல் ( 0 )-சுழியத்தை எட்டும் வரை நடைபெறும் . 
Chemical Formula வேதியல் வாய்பாடு - ஒரு வேதியல் பொருளில் 
அடங்கியுள்ள வேதியல் தனிமங்களின் விகிதத்தைக் காட்டும் வாய்பாடு . 
Chemical modifier வேதியல் வினைமாற்றிகள்- வேதியலியக் 
கத்தின் பொழுது வினைபடுபொருளுடன் சேர்க்கப்படும் வினையூக்கிகள் 
அல்லது வினைமட்டுப்படுத்திகள் வேதியல் வினையைப் பெரிதும் 
கட்டுப்படுத்துகின்றன . இவற்றுடன் வெப்பநிலை , அழுத்தநிலை மற்றும் 
வாயுக்களின் அடக்கம் ஆகியவையும் வேதியல் வினைவேகத்தை 
மாற்றியமைக்கின்றன . 


Chert செர்ட்டு- மஞ்சள் கலந்த வெள்ளை நிறத்திலோ காணப்படும் 
கடினமுள்ள அடர்த்தியான படிவுப்பாறை இடைக்கோர்த்த நுண்ணிய 
குவார்ட்சுப் பரல்களால் ஆனது . ஓபல் போன்ற படிகத்தன்மையற்ற 
குவார்ட்சுப் பரல்களாலும் கூடியிருக்கும் . தயாத்தோம் , இரேடியோலேரியா 
நுரையூசிகள் ஆகிய உயிரியல் பொருட்கள் சிதிலமடைந்து உருவாக்கிய 
குவார்ட்சுப் பரல்களாலும் தோன்றியிருக்கும் . பிளிண்டு போன்றது . 
Chevron கூம்புவளைவு- நெரிசல் மிக்க இடங்களில் போக்குவரத்து 
ஓட்டத்தைக் கட்டுப்படுத்த இடப்படும் கூம்புவடிவ வளைவுக் கோடுகள் . 
Chlorinated - hydrocarbon குளோரினேட்டடு கைட்ரோகார்பன் - 
குளோரினேற்றிய கைட்ரோ கார்பன்கள் தாக்சாபீன் , டைலரின் , டிடிடி , 


61 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
போன்ற எளிதில் சிதைவடையாத பூச்சிக்கொல்லி மருந்துகளில் 
காணப்படுகின்றன . இவை பறவைகளுக்கும் மீன்களுக்கும் பெருந்தீங்கு 
விளைவிக்கின்றன . இச்சூழலில் நீண்டகாலம் இவ்வுயிரினங்கள் 
வாழ்ந்துவந்தால் அவற்றின் உயிரின வாழ்வியல் மாறுபாடடைந்து அவற்றின் 
உணவுச் சங்கிலிகளும் நச்சுத் தன்மையடையும் . 
Chloroganics உயிரினக்குளோார் - குடிநீரைக் குளோரின் கொண்டு 
சுத்தம் செய்யும் பொழுது நச்சுத்தன்மையுள்ள சில உயிரினக்குளோரிக் 
கூட்டுப்பொருட்கள் உண்டாகின்றன . எடுத்துக்காட்டாக , குளோரோபார்ம் , 
கார்பன் டெட்ராகுளோரைடு போன்ற பொருட்களைக் குறிப்பிடலாம் . இவை 
உடல் நலத்திற்குக் கேடு விளைவிக்கக் கூடியவை . 
Chlorophyll - a பசுங்கணிகம் - அ - தாவரப்பொருட்களில் காணப்படும் 
பசுங்கணிக அடக்கம் . நீரிலுள்ள உயிரினப் பொருட்களின் பசுங்கணிக 
அடக்கத்தையும் குறிக்கும் . 
Choppy sea விரைவலைக்கடல் - குட்டையான கரடு முரடான 
அலைகள் விரைவான வேகத்துடன் குறைந்த நேரத்தில் கடலில் 
ததும்பி நிற்கும் நிலை . அலையுயரம் குறைந்த கடலைகள் மென்மையான 
காற்றுவீச்சால் விரைவில் எழுந்து அலையுச்சியில் உடையும் 
தன்மையுடையன . 
Cladding கல்லொட்டு - கட்டிடத்தின் வெளிப்புறத்தை மூடும் அமைப்பு . 
பொதுவாகப் பளிங்குக்கற்கள் , சலவைக்கல் , மெருகூட்டப்பட்ட 
கிரானைட்டுப் பலகைகள் , கடப்பைக் கற்கள் , கருங்கல் , சல்லி , சரளை , 
மணல் , கண்ணாடி , பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றனவற்றைச் சுவற்றின் 
மீது ஒட்டிப் பார்வைக்கு அழகாகத் தெரியும்படி கட்டடங்களுக்கு 
வெளிப்புறத்தில் அழகு சேர்த்தல் . 
Clast பாறைத் துண்டு கனிமத்துண்டு- உடைந்து துண்டுகளான 
கனிமங்கள் அல்லது பாறைகள் . முன்னர் உள்ள பாறைகள் அல்லது 
கனிமங்கள் துண்டுகளாக உடைந்து தோன்றியவிடத்திலிருந்து எடுத்துச் 
செல்லப்பட்டுப் படிந்துருவானவை . 
Clay களிமண் - நுண்பரல் தன்மை மிக்க மண் . ஈரத்தைத் தக்கவைக்கும் 
இயல்புடையது . நீர் சேர்த்துக் குழைத்தவுடன் பிசுபிசுப்புத் 
தன்மையுடனிருப்பது . கனிமக்கட்டுக்கோப்பு ; வேதியலமைப்பு மற்றும் 
புறவியல்புகளில் வேறுபடக்கூடிய பலவிதமான களிமக் கனிமங்கள் 
உள்ளன . களிமக் கனிமங்களின் படிவுகள் படிவுப்பாறை வகையைச் 
சார்ந்தன . இவற்றில் பெரும்பாலானவை அலுமினியச் சிலிக்கேட்டுகளாகும் . 
நுண்துளைத் தன்மைகொண்ட 0.002 மி.மீ.இருக்கும் குறைவான 
உருவளவுடைய களிக்கனிமப் பரல்களைக் கொண்டிருக்கும் . களிமண் 


62 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


படிவாகப் படிந்து படுகையாக இறுகிக் களிப்பாறையாக மாறுகிறது . 
பின்னர் உருமாற்றத்தால் சிலேட்டுப்பாறையாக மாறுகிறது . களிமண் 
கனிமங்களில் கயோலின் , ஏட்டமைப்புடைய மோன்ட்மோரிலோனைட்டு 
வெர்மிகுலைட்டு போன்ற கனிமங்களும் , அடுக்கமைப்புடைய குளோரைட்டு , 
இல்லைட்டு கனிமங்களும் சங்கிலித் தொடரமைப்புடைய ஆட்டாபுல்கைட்டு , 
செபியோலைட்டு , பாலிகோர்ஸ்கைட்டு , படிகத்தன்மையற்ற அல்லபேன் 
கனிமங்களும் அடங்கும் . 
Clay pan களிமண் தட்டு- மண்ணடுக்குக் கீழே திண்மையடைந்த 
களிமண் அடுக்கு கசிவிடு தன்மையற்ற படுகையான களிமண் தட்டாக 
மாறி நீரோட்டத்திற்குத் தடையாகிச் சதுப்பு நிலங்களை உருவாக்கும் . 
Clear cutting சரியான அறுவடை - ஒருவகையைச் சார்ந்த ஒத்த 
வயதுடைய மரங்கள் சரியான வளர்ச்சியடைந்த பின் அவற்றை ஒட்டு 
மொத்த முழுமையாக வெட்டியெடுப்பது . 
Click sound கிளிக் கொலி- கைகர் - முல்லர் கதிரியக்க 
எண்கருவியினருகே கதிரியக்கக் கனிமத்தை வைக்கும் பொழுது அதில் 
கிளிக்கொலி உண்டாகிறது . இக்கருவியைக் கொண்டு அதன் 
கிலிக்கொலியை எண்ணுவதால் கதிரியக்கக் கனிமங்களையுடைய 
படிவங்களைக் கண்டுபிடிக்கவியலும் . 
Cliff முகடு - உயரமான அல்லது செங்குத்தான பாறைமுகப்பு . 
கடற்கரையோரங்களிலோ அல்லது நில உட்பகுதிகளிலோ காணப்படும் 
சிகரம் . படம் 21 . 


Clip தொகுப்பு - நிலப்படத்தின் ஒரு பகுதியைத் தனியே 
எடுத்துப்பயன்படுத்தும் தொகுப்பு . 
Closely packed crystal structure நெருக்கமாகப் பொதிந்த 
படிகவமைப்பு- கனிமங்களில் அணுக்களை இணைக்கும் விசை 
திசைப்படுத்தப் படாமலிருக்கும் பொழுது , ஒவ்வொரு அணுவும் தம்மால் 
முடிந்த அளவிற்கு உயர்ந்த அளவு அணுக்களுடன் இணைகின்றன . 
இதனால் படிகச் சூழ்நிலைக்கேற்ப மூன்று விதமான திண்ணிய 
பிணைவுகள் ஏற்படுகின்றன . அவை முகமையக் கனசதுர 
நெருக்கப்பொதிவு , அறுமுக நெருக்கப் பொதிவு மற்றும் கனசதுர 
உருவ மையப் பொதிவு என்பனவாகும் . ஒத்த ஆரங்களையுடைய 
கோளங்களை மிகக்குறை வான இடைவெளியுடன் அடுக்குவதர்ல 
உண்டாகும் பிணைவு நெருக்கப் பொதிவாகும் . கனிமங்கள் படிகமாக 
வளரும் 

இவ்வாறாக 

அணுக்கள் / அயனிகள் 
அடுக்கிவைக்கப்படுகின்றன. 
Clusters திரட்சிகள்- சிறிய பொருட்கள் மிக நெருக்கமாகப் 
பொதிந்திருத்தல் . அணுக்கள் அல்லது அணுத் திரள்கள் 
நெருங்கிப்பொதிந்திருப்பதையும் குறிக்கும் . 


பொழுது 


63 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Coaming ஒருவளையம்- நீர்நுழையாவண்ணம் கப்பலின் வெளிப்புற 
ஓரத்தில் உயர்த்தப்பட்ட வளையம் . இதன் மேல்பகுதி உறையுடன் 
கூடி மூடியிருக்கும் . 
Coast கடற்கரை- கடலுக்கும் நிலப்பகுதிக்குமிடையேயுள்ள எல்லைப் 
பகுதி . இப்பகுதி கடலலையின் இயக்கத்திற்கு அடங்கும் பகுதி . 
Coastal current கடற்கரை நீரோட்டம் கடற்கரைக்கிணையாக 
ஏற்படும் நீரோட்டம் . வெள்ளலை மண்டலத்தையடுத்த ஆழ்கடல்பகுதியில் 
ஒப்புமையில் ஒருமையாக ஓடும் கடல்நீரோட்டம் . இந்நீரோட்டங்கள் 
ஓதவலைவினால் உண்டாகலாம் . ஓதவலைவுக்கும் காற்றுவீச்சுத் 
தாக்கத்திற்கும் இடைப்பட்டதாய் அமையலாம் . அன்றி அவ்விடத்தின் 
வெப்பநிலை வேறுபாட்டலும் , உப்புத் தன்மையாலும் ஏற்பட்ட அடர்த்தி 
வேறுபாட்டாலும் நிகழலாம் . கடற்கரையைப் பொறுத்துக் கப்பல்கள் 
செல்லவும் சந்துப்பகுதியில் ஓதவலைவு நீரோட்டங்களால் ஏற்படும் 
பாதிப்பைக் குறிக்கும் . படம் 25,27,28,59 . 
Coastal defense கடற்கரைப் பாதுகாப்பு - கடற்கரையில் ஏற்படும் 
தேய்வரிப்பிலிருந்தும் வெள்ளக்காலங்களில் கழிமுகப்பகுதிகள் கடல்நீரில் 
மூழ்கிவிடாமல் இருப்பதற்காகவும் செய்யப்படும் பாதுகாப்பு நடவடிக்கை . 
Coastal forcing கடற்கரைத்தாக்கம் - இயற்கையான புவியியக்க 
வினைகளால் கடற்கரை நீரியக்கமும் நிலவுருவமும் மாற்றம் அடையும் 
தாக்கம் . 
Coastal inlets கடற்கரை நுழைவாயில்கள் - ஆற்றுக் 
கழிமுகங்களும் , கடலோரத்தாழ்வான பகுதிகளும் , கடலருகு ஏரிகளும் 
கடல் நுழைவாயில்களைக் கொண்டிருக்கும் . இவை கடற்கரையை அடுத்த 
தாழ்வான நிலப்பகுதிகள் . இவற்றின் வழியாகப் புயலாலும் , 
கடற்சூறாவளியாலும் , ஆழிப்பேரலைகளாலும் , பொங்கோத அலைகளாலும் 
கடல்நீர் நிலப்பகுதிக்குள் பெருக்கெடுக்கும் . படம் 23,27 . 
Coastal landforms கடற்கரை நிலவுருக்கள் - கடற்கரையரிப்பாலும் , 
கடற்கரைப் படிவாலும் உண்டாகும் நிலவுருக்கள் . உருவாக்க 
நிலவுருக்களில் கடற்கரைக் கழிமுகங்கள் . கடற்கரைச் சமவெளிகள் , 
கடற்கரை மணல்வெளிகள் . மணற்றிட்டுக்கள் , மணற்கொடுக்குகள் , 
மணல்மேடுகள் போன்ற நிலவுருக்கள் அடங்கும் . கடற்கரைச் 
சிதிலமாவதால் கடற்கரைச் சிகரங்கள் , அலைவெட்டுத் திடல்கள் ,, 
கடற்கரை வளைவுகள் , குகைகள் , குடைவளைவுகள் , கடற்றூண்கள் , 
தொடர்பற்ற பாறைத் தோற்றமுகப்புகள் , தீவுகள் போன்ற நிலவுருக்கள் 
உண்டாகின்றன . படம் 26 . 
Coastal management கடற்கரை மேலாண்மை - நீண்டகாலக் 
கடற்கரை மேம்பாட்டிற்கும் நிலையாக நிலத்தைப் பயன்படுத்துவதற்கும் 
மேற்கொள்ளக்கூடிய கடற்கரைமேம்பாட்டு முயற்சி . 


64 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Coastal plain கடற்கரைச் சமவெளி- கடற்கரையை ஒட்டியுள்ள 
சமவெளி . கடலையடுத்து உயர்ந்துள்ள நிலம் வரை பரவியிருக்கும் . 
ஆறுகளால் கொண்டுவரப்பட்ட மணற்பொருட்கள் இதில் படியும் . 
இப்பொருட்கள் கடலலையால் அரிக்கப்படும் . சில இடங்களில் 
கண்டக்கடல் நிலப்பகுதிகள் உயர்த்தப்படுவதாலும் இச்சமவெளிகள் 
தோன்றுகின்றன . நீண்ட சமதளமான அல்லது சிறிது கடற்பக்கமாகச் 
சரிந்த கடற்கரைக்கு முன்னுள்ள நிலப்பகுதி . இதில் சிதிலடைந்த 
உடைவுப் பொருட்களான களிமண் , குறுமண் , வண்டல்மணல் , சரளை 
ஆகியவை படிந்திருக்கும் . அண்மையில் கடற்றளத்திலிருந்து 
உயர்த்தப்பட்ட நிலமாகவும் இருக்கும் . 
Coastal processes கடற்கரையியக்க வினைகள்- கடற்கரையைப் 
பாதிக்கும் இயற்கை விசைகளின் செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாகக் 
குறிப்பிடும் . படம் 6,25,28,41 , 
Coastal zone கடற்கரை மண்டிலம்- கடற்கரையை ஒட்டியுள்ள நிலம் 
கடல்- காற்று மண்டலப்பகுதிகளைக் குறிப்பிடும் . இதில் கண்டங்களின் 
முனைகளும் , தீவுகளும் , தடைமண் திட்டுகளும் உள்ளடங்கும் .. 
படம் 26.1 


Coastline / Shoreline கடற்கரை எல்லைக்கோடு - நிலத்தின் 
கடலெல்லை . இதில் குடாக்களும் அடங்கும் . இக்கோடு குறுகிய 
கடல்வாய்களையும் , ஆற்றுக்கழிமுகங்களையும் கடந்து செல்லும் . 
Coefficient of linear expansion நீட்சிவிரிவுக்குணகம்- ஒரு டிகிரி 
( செ ) வெப்பநிலை மாறும் பொழுது ஓரலகு நீளத்தில் ஏற்படும் நீள 
வேறுபாட்டைக் குறிக்கும் . 
Cofferdam நீர்புகாக் கூண்டமைப்பு நீருக்கடியில் கடைக்கால் போட 
உதவும் நீர்புகாக் கூண்டமைப்பு . 
Cognate inclusion தோற்ற உறவுள்ள உள்ளடங்கிய பொருள் 
ஆழத்திலிருந்து மேலே வரும் பாறைக்குழம்பு , பிளவுத் தளவிரிசல்கள் 
வழியாக மேலே வரும்பொழுது அக்குழம்பில் உயர்ந்த வெப்பழுத்த 
நிலையில் படிகமான திடப்பொருட்களையும் துண்டங்களான உடன் 
உள்ளடங்கு பொருளாக மேலே எடுத்துவந்து பாறையாக உறைதல் . 
இவ்வாறு உள்ளடங்கிய பொருட்கள் பாறையுடன் தோற்ற உறவு 
கொண்டவை . 
Coincidence analysis பொருத்தியாய்வு- நிலப்படம் வரைந்த 
அமைப்புக்களை ஒன்றின் மேல் ஒன்றாகப் பொருத்திப்பார்த்து ஆராய்தல் . 
Cold Formed சூடுபடுத்தாமல்வளைப்பு - வெப்பத்தைப் 
பயன்படுத்தாமல் ஒரு தகட்டை வளைத்தோ அன்றி ஓர் எஃகுக் கம்பியை 


65 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
உருளையாக்கும் எந்திரத்தின் உதவியால் வளைப்பதோ அன்றி 
உருட்டுவதையோ குறிக்கும் . 
Collateral Load உடனொத்த சுமை- கட்டடத்தின் கூடுதலான 
சுமையைக் குறிக்கும் தண்ணீர்க் குழாய்கள், மின்சாதனக் கருவிகளின் 
எடைகள் , சமையல் பாத்திரங்கள் ஆகியவற்றின் எடையைக் குறிப்பிடும் . 
Collision bulkhead மோதல் தடுப்பறை - அலைமோதல் ஏற்படும் 
காலங்களில் அறைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாவண்ணம் கட்டப்பட்ட 
அறைப்பகுதிகள் இவை அடித்தளத்திலிருந்து கப்பல் மேற்றளம் வரை 
அமைக்கப்பட்டிருக்கும் . 
Colloid கூழ்மம்- களிமண்ணைவிட மிகச்சிறிய உருவ அளவுடைய 
பாறைத்துணுக்கு . இது 0.00024 மி.மீ. இருக்கும் குறைவான உருவ 
அளவுடையது . 
Comber சுருளலை . ஓர் ஆழ்கடல் அலைக் காற்று வீச்சால் 
முன்புறமாகத் தள்ளப்பட்டு , சுருண்டு பரவுவது . பொதுவான பெரிய 
அலைகளைவிடப் பெரியது . 
Combination form கூட்டுப்படிக உருவமைப்புகள் - ஒன்றுக்கு 
மேற்பட்ட படிகவமைப்புகள் சேர்ந்து உருவாக்கும் படிகவுருவமைப்பு 
பன்னிரு உருவக்கட்டும் எண்முக உருவக்கட்டும் சேர்ந்த படிகவுருவை 
எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 
Commercial Tow boat வணிக இழுவைப்படகு . இழுவைக் 
கலங்களை ஊதியம் ஈட்டும் வகையில் இழுத்துச் செல்லுதல் . 
Community இனம் - இயற்கையில் ஓரிடத்தில் ஒத்த சூழ்நிலையில் 
பொதுவாக ஒன்றையொன்று சார்ந்து உயிர் வாழும் உயிரினங்கள். 
Compactions பொதிவு - படிவுகள் அழுத்தத்தினால் திண்மமடைதல் . 
Compartment அறை - நீர்புகாத அறைகளையும் கதவுகளையும் 
கொண்ட அறை . 
Complement முழுமை- ஒரு கப்பலில் பணிபுரியும் மொத்தப் 
பணியாளர்களையும் குறிக்கும் . 
Composite Landscape பலநிலை நிலத்தோற்றம் - ஒன்றுக்கும் 
மேற்பட்ட பல அரிப்புச் சிதிலச் சுழற்சியில் உருவான 
நிலவுருவமைப்புக்களைக் கொண்ட நிலத்தோற்றம் . 
Compositional zoning கனிம வளைவேதியலடக்க வேறுபாடு 
உயர்ந்த வெப்பநிலைப் பாறைக்குழம்பிலிருந்து குளிர்ந்து கனிமங்கள் 
படிகமாக வளரும் பொழுது , முதலில் தோன்றிய கனிமத்திற்கும் 


66 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பாறைக்குழம்புக்கும் இடையே வேதியலியக்கம் தோன்றுவதால் வேதியல் 
மாறுபாடடையும் பாறைக்குழம்பு சற்றுக் குறைந்த வெப்பநிலையில் 
மாறுபாடடைந்த கனிம ஏடுகளை முன்னர்த் தோன்றிய கனிமத்தின்மீது 
போர்த்தி வளைமண்டிலப் போர்வை போர்த்தியது போல வளரும் . இவ்வாறு 
வளைமண்டிலங்கள் போர்த்தி வளர்ந்த கனிமம் பாறைக்குழம்பின் 
தோற்றக் கூர்தலற வளர்ச்சியை வெளிப்படுத்தும் . 
Compressions அமுக்கங்கள் - படிவுகள் அழுத்தமடைதல் . 
படிவுப்பாறைகள் அழுத்தமடையும் பொழுது அதிலுள்ள நீர் 
வெளியேற்றப்பட்டுத் திண்மையடைகிறது . தழற்பாறைகளும் 
படிவுப்பாறைகளும் அழுத்தமடையும் பொழுது அவற்றிலுள்ள கனிமங்கள் 
அழுத்தப்படுகின்றன. அதனால் அவை புதிய சூழ்நிலையில் மீண்டும் 
படிகமாகிப் புதிய படிகங்களாகின்றன . அழுத்த திசையில் வளரமுடியாது 
ஒடுங்கிய கனிமங்கள் மீண்டும் படிகமாகி அழுத்த திசைக்குச் 
செங்குத்தான தளர்வுத் திசையில் படிகங்கள் நீண்டு வளருகின்றன . 
தளர்வுத் திசையில் நீண்டு வளர்ந்த ஆர்ன்பிளண்டு, மைக்கா போன்ற 
கனிமங்கள் பாறையில் கோடுகள் போலத் தோன்றுகின்றன . இதனால் 
பாறைகளில் ஏடமைப்பு உருவாகின்றது . 
Compressive strength அமுக்கவலுமை - பாறை அல்லது கட்டுமானப் 
பொருட்கள் உடையுமளவு வரை தாங்கக்கூடிய உச்சகட்ட அழுத்த 
விசையின் வலிமை . பாறையில் இதற்கு மேலாக அழுத்த விசை 
செலுத்தப்படும் பொழுது பாறை உடையும் . இவ்விசை சதுர மீட்டருக்கு 
இத்தனை நியூட்டான்கள் ( N ) எனக் குறிப்பிடப்படும் . 1N என்பது ஒரு 
கிலோகிராமை ஒரு சதுரமீட்டர் பரப்பில் நொடிக்கு நொடி ஒரு மீட்டர் 
உயரத்திற்குத் தூக்கும் விசையைக் குறிப்பிடும் . 1.0 Kg- m / s? இதனால் 
கிடைக்கும் பொருண்மையைப் புவியீர்ப்புவிசையால் 981m/ s பெருக்கிக் 
குறிப்பிடப்படும் . இதனை = PIA , செலுத்தப்படும் அழுத்தவிசையை 
அதன் பரப்பளவால் வகுத்தால் கிடைக்கும் எண் அழுத்தவலிமையைக் 
குறிக்கும் . 


Computer aided design கணினிவழி வடிவமைப்பு- பொறியியல் 
கட்டட வரைவுகளை மென்பொருள் துணையுடன் அமைப்பியல்புகளை 
வரைந்து வடிவமைத்தல் . இது நிலப்பரப்பியல் சாராமல் 
வரைபடத்தன்மையுடன் இருக்கும் . நிலப்பரப்பு தகவலமைப்புப் போல் 
இடவெளிப் பகுப்பை மட்டும் சார்ந்ததல்ல . ஆயினும் சில கணினி 
வடிவமைப்புக்களில் நிலப்பரப்புத் தகவலமைப்பும் ஒருங்கிணைந்திருக்கும் . 
Computer aided mapping கணியவழி நிலப்படவரைவு- மென் 
பொருள் துணைக்கொண்டு ஒவ்வோரிடத்தின் தனித்த இயல்புகளைத் 
திரட்டித் திட்டமிட்ட நிலப்பட இயல்புகளைக் கொண்டு நிலப்படம் வரைதல் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


67 


நிலப்பரப்புத் தகவலமைப்புப் போலல்லாமல் குறிப்பிட்ட தகவல்களின் 
அடிப்படையாக மட்டுமே கொண்டு படம் வரைவது . 
Concentration செறிவு- ஒரு பொருள் எவ்வளவு அளவு பிறிதொரு 
பொருளில் கலந்துள்ளது என்பதைக் குறிப்பிடும் . 
Concentric layers மையம் சூழிய அடுக்குகள் - பொது மையத்தைக் 
கொண்டும் ஒரே சுழல் அச்சினைக் கொண்டும் ஒன்றின் மீது ஒன்றாகப் 
போர்த்தப்பட்ட அமைப்புடைய அடுக்குகள். 
Concentricity மையச்சூழி - ஒரே மையத்தையும் அச்சையும் கொண்டு 
வெளிப்புறமாகப் பல அடுக்குகளாகப் போர்த்தப்பட்டிருக்கும் நிலை . 
பொருளின் உட்சுவர்களும் வெளிச்சுவர்களும் ஒன்றிற்கொன்று ஒரே 
அச்சையும் மையத்தையும் கொண்டிருக்கும் . 
Concomitant substitution ஒரேசமயக் கூற்றுப்பதிலீடு - ஒரு 
பொருளில் ஓர் அயனி உட்புகுந்து அதற்குப் பதிலாக வேறொரு 
அயனியை உடன் வெளியேற்றுவது . உயர்ந்த வெப்பநிலையில் 
உண்டான ஆலிவின் ( Mg , Si0 . ) பாறைக் குழம்பிலுள்ள பெரிய 
அயனியான Fe + 2 ( 0.74 A ) ஆலிவினிலுள்ள சிறிய அயனியான Mg +2 
( 0.66 A ) யை இடப்பெயர்ச்சி செய்து குளிர்ந்து வரும் ஆலிவினுள் 
உடன் புகுகின்றது . இதனால் வெப்பநிலை குறையக் குறைய அய 
அடக்கம் மிகுந்த ஆலிவின் ஒரே சமய இடப்பெயர்ச்சியாக ஆலிவின் 
கனிமத்தினுள் உட்புகுகின்றது . இதனால் குறிப்பிட்ட வெப்பநிலையில் 
உண்டான ஆலிவின் அதன் தோற்ற வெப்பநிலையை அதன் Mg - Fe 
அடக்கத்தைக் கொண்டு காட்டுகிறது . 
Concordant coast ஒத்தமைவுக் கடற்கரை- கடற்கரையோர 
மலைத்தொடருக்கு இணையாக அமைந்த கடற்கரை . இப்பகுதி கடலால் 
மூழ்கடிக்கப்படும் பொழுது மலைத் தொடருக்கிடையேயுள்ள 
பள்ளத்தாக்குகள் கடலால் கொள்ளப்பட வெளித் தெரியும் 
மலைச்சிகரங்கள் தொடர்ச்சியான தீவுகளாகவும் அமையும் . 
Concretion சுற்றுப்போர் வைப்படிவு- சிலிக்கா , கால்சைட்டு , 
தோலமைட்டு , அயஆக்சைட்டு , பைரைட்டு , சிப்சம் போன்ற பொருட்கள் 
மையக்கருவைச் சுற்றித் தனித்து ஒன்றின் மீது ஒன்றாகப் படிந்து 
வெங்காயம் போன்று போர்த்தி வளரும் பண்பு. 
Cone crusher கூம்புடைய நொறுக்கி - மேற்புறத்தில் கூம்பு போன்ற 
அமைப்புடைது . இதன்வழியாக நொறுக்கப்பட வேண்டிய பொருள் 
கொட்டப்படும் . இது மெதுவாகக் கிழிறங்கி உருளை நொறுக்கியை 
வந்தடைந்து நொறுக்கப்பட்டுக் கீழே செல்லும் . 
Configuration நிலவடிவப்பாங்கு - நிலப்பரப்பின் மீதுள்ள ஓருருவத்தின் 
கிடைத்தள உருவமைப்பும் அதன் உயரளவும் அதன் நிலவடிவப் பாங்காக 
வெளிப்படுத்துகின்றன . 


68 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Conflation மேற்போர்த்தியாய்வு பல கோணங்களில் தொடர்புகளுள்ள 
அமைப்புகளின் இருப்பிடத்தை மட்டும் நினைவுகூர்ந்து அத்தொடர்புகளைத் 
துல்லியமாகப் பொருத்தி ஆராயும் முறை . 
Confluence ஓடைக்கூடல் - ஓர் ஓடை மற்றொரு ஓடையுடன் கூடுமிடம் . 
Conglomerate கூழாங்கற்பாறை - 2 மி.மீருக்கும் பெரிய கோழிமுட்டை 
அளவு வரையுள்ள பெரிய கூழாங்கற்களால் ஆகிய படிவுப்பாறை . 
Congruent melting point ஒருபடித்தான உருகுநிலை வெப்பநிலை 
உயர்வால் ஒரு பொருள் உருகும் பொழுது அதன் வெப்பநிலை சிறிதும் 
உயராமல் ஒரே சீராகப் பொருள் உருகி முடியும் வரை நிலையாக 
நிற்கும் நிலை . அப்பொழுது ஏற்படும் உள்ளுறை வெப்பத்தால் மட்டுமே 
பொருள் உருகுநிலையைத் தொடருகிறது . 
Connate water அடைபட்டநீர்- படிவுப்பாறைகள் உண்டாகும் பொழுது 
உடன் அடைபட்ட நீர். இதனைத் தொன்மையெச்ச நீர் எனவும் குறிப்பிடுவர் . 
Consanquity தோற்றவுறவு- ஒரேவிதமான பாறைக் குழம்பிலிருந்து 
தோன்றிய பாறைகள் தம்மிடையே தோற்றவுறவுகள் கொண்டிருக்கும் 
தன்மை . 


Conservation of mineral deposits கனிமப் படிவங்களைப் 
பேணுதல் பயன்படுத்திய கனிமம் மீண்டும் கனிமப் படிவுகளாக 
இயற்கையில் தோன்றத் தக்க சூழ்நிலையில் பல்லாயிரக்கணக்கான 
ஆண்டுகள் தேவைப்படுகின்றன. அதனால் கனிமங்களைப் பயன்படுத்தும் 
பொழுது அதன் உச்சகட்டப் பயன்பாடு கருதி வீணாக்காமல் கனிமவளம் 
பேணிப் பயன்படுத்த வேண்டும் . 
Conservation of natural resources இயற்கை வளங்களைப் 
பேணுதல் - இயற்கை வளங்களான நிலம் , நீர் , விலங்கினங்கள் , 
தாவரங்கள் ஆகியவற்றைப் பயன்படுத்தும் பொழுது அவை 
நீண்டகாலமாக நிலைபெறும் வழிகளில் பயன்படுத்த வேண்டும் . 
Constitutional undercooling கனிமத்திடக் கரைசல் கூறு 
படிகமாதல் ஒரு திரவப்பொருள் திடீரென்று குளிர்வடைதல் . உயர்ந்த 
வெப்பநிலையில் உருவான கனிமம் அதன் பலவிதமான திடக்கரைசல் 
பொருட்களுடன் சேர்ந்து உண்டாகியிருக்கும் . பின்னர் அதன் தோற்ற 
வெப்பயியக்க நிலைகளால் மாறுபட்ட சூழ்நிலையில் அன்றிக் குளிர்ந்த 
நிலையில் , உயர்ந்த வெப்பநிலையில் கனிமத்தினுள் புகுந்த 
திடக்கரைசல்கள் தனித்த கனிம மூலக்கூறுகளாகப் பிரிவடைந்து நிற்கும் 
நிலை . 


Constructive wave ஆக்க அலை ஒரு நிமிடத்திற்கு 6 முதல் 8 
வரை தொடர்ச்சியாகக் கரையை நோக்கியடிக்கும் கடலலை . இதற்குக் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


69 


கடற்கரையை நோக்கித் தள்ளும் வலியவிசை உள்ளது . பின்னர் 
உராய்வுத் தேய்வினால் ஏற்படும் விசையிழப்பால் பின்னிழுப்பின் ஆற்றல் 
மிகக் குறைவாக இருக்கும் . அதனால் கடற்கரையோரம் மணல்படிவுகள் 
குவிக்கப்பட்டு மணல்மேடைகள் உண்டாகின்றன . 
Contact twins ஒட்டிரட்டைப் படிகங்கள் - படிகங்கள் குழம்பிலிருந்து 
உண்டாகும் பொழுது விரைவாகக் குளிர்வதால் படிகமான இருபடிகங்கள் 
பொதுவான ஒரு படிகத் தளத்தில் ஒட்டிக்கொண்டு ஒட்டிரட்டைப் 
படிகங்களாக வளருகின்றன . 
Container vessels கொள்கலக்கப்பல் - சரக்குகளைத் திட்டமான 
உருவளவுள்ள பெட்டிகளில் அடைத்து எடுத்துச் செல்வதற்காக 
வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள் . 
Contaminants தொடுப்பான்கள்- குடிக்கும் நீர் முதற்கொண்டு 
பலவிதமான திடதிரவப் பொருட்களினுடன் தொடுக்கப்படும் 
நச்சுநுண்ணுயிரிகள் மற்றும் தனிமப்பொருட்கள் சுற்றுச்சூழல் கேடுகளை 
விளைவிக்கின்றன . தொடுப்பான்கள் உணவுடன் சேருவதால் காற்றும் 
நீரும் ஏனைய திடப் பொருட்களும் மாசடைகின்றன . இதனால் நோய்கள் 
உண்டாகிப் பரவுகின்றன . 
Continent கண்டம் - புவி நிலப்பரப்பின் பெரும் பகுதி சிலிக்கா 
அலுமினியப் பாறைகளால் தோன்றியுள்ளன . ஓரளவு கடலில் மூழ்கியுள்ள 
கண்டக்கடல் நிலங்களும் தீவுகளும் கண்டங்களில் அடங்கும் . 
புவிப்பரப்பில் 30 சதவீதம் கண்டநிலப் பகுதிகளால் அமைந்துள்ளன . 
Continental crust புவியோடு- கண்டங்களும் கண்ட விளிம்புகளையும் 
உள்ளடக்கிய புவியோடு . 
Continental drift கண்டப் பெயர்ச்சி - கண்டங்கள் 

ஒரு 
பெருநிலப்பரப்பிலிருந்து உடைவதாலும் ஒன்றைவிட்டு ஒன்று நகர்வதாலும் 
அவை முதலில் இருந்த இடத்தைவிட்டு இடம்மாறியுள்ளன எனக் 
கருதப்படுகிறது . இக்கொள்கையை 1858 இல் ஏ . ஸனிடர் என்பவர் 
முன்மொழியப் பின்னர் ஏப்.பி. தாய்லர் ( 1908 ) என்பவரும் ( 1910 ) இல் 
எ.வெசினர் என்பவரும் இக்கருத்தினை மேம்படுத்தினர் . கோண்டுவானா 
மற்றும் இலாரேசியா என்ற இரு கண்டங்களும் பாஞ்சியா என்ற ஒரு 
பெரியகண்டத்திலிருந்து பலகண்டங்களாகப் பிரிந்து நகர்ந்துள்ளன என்றும் 
தென்னமெரிக்காவும் ஆப்ரிக்கா கடற்கரைகளும் சரியாக ஒன்றுடனொன்று 
பொருந்துவதாக உள்ளதை அதற்குச் சான்றாகவும் கூறப்படுகிறது . 
இவ்வாறு பிரிவதற்குத் தேவையான ஆற்றல் விலகுதளங்களில் 
நடைபெறும் வெப்பச் சலனத்திற்குத் தேவையான கதிர் வீச்சு 
வெப்பவாற்றல் குவிவதாலும் உண்டாகின்றன என்றும் கூறப்படுகிறது . 
தொல்காந்தப்புல ஆராய்ச்சியும் புவிவிரிவடையும் கொள்கையும் கண்ட 
நகர்ச்சிக் கொள்கையை மேலும் வலுவூட்டியுள்ளன . படம் 2,18 . 


| 


70 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Continental island கண்டத் தீவு- ஒரு கண்டத்திற்கு அருகிலுள்ள 
தீவு . கண்டக்கடல் நிலத்திலிருந்து உயர்வதாலும் கடல் மட்ட 
வேறுபாட்டாலும் இத்தீவு உண்டாகின்றது . எடுத்துக்காட்டாக 
இலங்கையைக் குறிப்பிடலாம் . படம் 38 . 
Continental margin கண்ட விளிம்பு - கண்டக் கரையிலிருந்து 

கண்டக்கடல் 
ஆழமான கடல் சமவெளி வரையுள்ள நிலப்பகுதி . 
நிலத்தை ஒட்டிய மிகச் சரிவான பகுதி . கண்டக் கடல் 
நிலப்பகுதியிலிருந்து 1:40 மேற்பட்ட சரிவை 

சரிவை உடையதாகி 
ஆழ்கடல்தளத்தை எட்டுகிறது . படம் 1,2,6,10 . 
Continental nuclei கண்டக் கருப்பகுதி- மிகவும் தொன்மையான 
பாறைகள் கண்டக் கருப்பகுதியாகக் கருதப்படுகின்றன . 
Continental plates கண்டத் தகடுகள் - புவி 

உண்டான 
சிலகாலத்திற்குப் பின் புவியின் புறப்பரப்பு பல கோடியாண்டுகளுக்கு 
(வளிமண்டலம்- நீர்ப்பரப்பைத்தவிர ) முன்னரே திடப்பொருளாகி விட்டது . 
புவியோடு முழுமையான ஒரே திடப்பொருளல்ல . இது பலவாறாகப் 
பின்னர் உடைந்துவிட்டது . பெரிய கனமான தட்டுகள் போல மென்மையான 
புவிப்போர்வைக்கு மேலாக இவை மிதக்கின்றன . இத்தகடுகள் 80 முதல் 
400 கிலோமீட்டர் பருமன் கொண்டவை . பாறைகளால் ஆன இத்தகடுகள் 
பக்கவாட்டிலும் மேலும் கீழுமாகப் புவியியல் வரலாற்றுக் 
காலக்கட்டங்களில் நகருகின்றன . புவிவரலாற்றுக் காலக்கட்டத்தில் 
இத்தகடுகளின் உருவமைப்பும் குறிப்பிடத்தக்க அளவு மாறிவிட்டது . 
அதன் விளிம்புகள் உடைந்து விட்டன . சிலவிடங்களில் மற்றொன்றுடன் 
சேர்ந்து உருவளவு பெரியதாயும் மாறிவிட்டது . சில இடங்களில் இவ் 
விளிம்புகள் ஆழத்திலுள்ள புவிப்புறணியினுள் புதைக்கப்பட்டுள்ளன. 
இத்தகடுகள் கண்டத் தகடுகள் , கடற்தகடுகள் எனப் பிரிக்கப்பட்டாலும் 
அவற்றை முற்றிலுமாக ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்திப் பிரிக்க 
முடியாது . எனவே இவற்றைத் தகடுகள் என்று பொதுப்படையாகக் 
குறிப்பிடுகின்றனர் . தற்பொழுது புவியை யூரேசியன் தகடு , ஆஸ்திரேலியன்- 
இந்தியத்தகடு , ஆப்ரிக்கன் தகடு , தென்னமெரிக்கன் தகடு , 
வட அமெரிக்கன் தகடு , பசிபிக்குத் தகடு , அன்டார்டிக்குத் தகடு , 

, 
பிலிப்பைன் தகடு , அராபியன் தகடு , ஸ்கோதியாத் தகடு , நாசியாத் 
தகடு , கோகோத் தகடு , கரிபியன் தகடு , சுவன் தி பூகாத் தகடு ஆகிய 
பல பெரியகண்டத்தகடுகளாகப் பிரித்துள்ளனர் . ஒவ்வொரு பெரிய 
கண்டத் தகடுகளும் பல சிறிய கண்டத்தகடுகளாக மேலும் 
உடைபட்டுள்ளன . படம் 2 , 10 . 


Continental platform கண்டமேடை - கண்டங்களையும் அவற்றைச் 
சூழ்ந்த கண்டக்கடல் நிலங்களும் கண்ட மேடைகளாகக் 
குறிக்கப்படுகின்றன . இவை சிலிக்கா அலுமினியப் பாறைகளால் 
தோன்றியுள்ளன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

71 
Continental rise கண்டக்கடல் நிலவெழுச்சி- கண்ட விளிம்பின் 
ஒருபகுதியும் கண்டச் சரிவிலிருந்து ஆழ்கடற் சமவெளியின் ஒருபகுதியும் 
இதில் அடங்கும் . கண்ட எழுச்சி பொதுவாகக் குறைந்த சரிவையும் 
கரடு முரடற்ற நிலவமைப்பையும் பெற்றிருக்கும் . படம் 6 . 
Continental sea கண்டக் கடலி - சிறிதளவு பெருங் கடலுடன் 
இணைக்கப்பட்டுப் பெருமளவு நிலப்பரப்பால் சூழ்ந்துள்ள கடல் . 
Continental shelf கண்டக்கடல் நிலம்- கண்டங்களின் எல்லைப் 
புறத்தில் அமைந்துள்ள கடற்பகுதி . இது 100 முதல் 200 மீ . ஆழமுடையது . 
கடல் திடீரெனச் சரியுமிடம் வரைப் பரந்து கிடக்கும் . கடந்த கோலோசின் 
காலத்திலிருந்து கடலில் மூழ்கியிருக்கும் கடற்பகுதியைக் குறிக்கும் . 
இதன் தோராயமான சரிவு 1 : 100 இக்குள் இருக்கும் . இதன் சரிவு 1:40 
இக்கு மேலாக உயருகையில் இது கண்டவிளிம்பாக மாறுகிறது . 
கடற்கரையிலிருந்து கண்டச்சரிவு வரையான நிலப்பரப்பு பொதுவாக 
200 மீ . ஆழம் வரை பரந்து கிடக்கும் . அதன் சரிவுத்தளம் 0.1 டிகிரிக்கும் 
குறைவானது . கண்ட அல்லது கடல்நிலப் படிவுகளைக் கொண்டது . 
படம் 6 . 


Continental slope கண்டச் சரிவு - கண்டக்கடல் நிலவிளிம்பு 
முனையிலுள்ள ஆழ்கடல் தளத்தை நோக்கி ஏற்பட்டுள்ள சரிவு . இது 
100 முதல் 2000 ஆள்மட்ட ஆழம் வரை உடையது . பிலிப்பைன் 
தீவுகளுக்கருகில் 5000 ஆள்மட்ட ஆழம் வரை இச்சரிவு நீண்டுள்ளது . 
இச்சரிவு 2 முதல் 5 வரை வேறுபடும் . கண்டவிளிம்பின் ஒருபகுதியும் 
கண்ட நிலப்பகுதியிலிருந்து கண்டச்சரிவு வரையுள்ள பகுதியும் கண்ட 
எழுச்சி அல்லது கண்டப்பள்ளத்தாக்கும் இதில் அடங்கும் . பொதுவாக 
200 மீ . ஆழத்திற்கும் மேற்பட்ட பகுதியாகும் . கண்டச்சரிவு பொதுவாக 
3 இலிருந்து 6 டிகிரி வரை சரிவுடையதாயிருக்கும் . படம் 6 . 
Continuous welding தொடர்நிலைப் பற்றவைப்பு- எல்லாப் 
பொருத்துக்களிலும் இடைவிடாத பற்றுவைத்தல் . 
Contour சமவுயரக்கோடு நிலப்பரப்பில் அல்லது கடலடியில் உள்ள 
சமவுயரங்களை இணைக்கும் கோடு . இது ஒத்த ஆழங்களை இணைக்கும் 
பொழுது ஒத்த ஆழக்கோடு என அழைக்கப்படுகிறது . நிலத்தின் மீதுள்ள 
கற்பனைக்கோடு . இக்கோட்டின் எல்லாப் புள்ளிகளும் ஒரே உயரத்தைக் 
காட்டும் பொதுவாக ஒரு மிகக்குறைந்த கடல் மட்டத்திலிருந்தோ அல்லது 
சாதாரணத் தோராய கடல்மட்டத்திலிருந்தோ குறிக்கப்படும் . 
Contour current சமவுயரக் கோட்டு நீரோட்டம்- கண்டவிளிம்புகளில் 
ஏற்படும் அடித்தள நீரோட்டங்கள் கீழ்நோக்கி ஓடாமல் பெரும்பாலும் 


72 

கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
கண்டச்சரிவுகளின் உயரத்திற்கு இணையாக அவற்றின் சமவுயரக் 
காடுகளின் வழியாக ஓடும் . 
Control geotectic புவி அளவைக் கட்டுப்பாடு - புவி அளவை 
முறைகளால் நிலையான கட்டுப்பாட்டு நிலையங்களைக் குறித்தல். 
Control ground தரையிடக்கட்டுப்பாடு- ஒருபுள்ளி அல்லது குறிப்பிட்ட 
பல புள்ளிகளைக் கொண்டு அளவுகோலையும் பொருத்தி வானவொளிப் 
படங்களைப் பயன்படுத்தி இருக்குமிடத்தையும் கொண்டு நிலஅளவை 
முறையின் மூலம் புவி அகலாங்கு நெட்டாங்குக் கோடுகளைக் 
கண்டுபிடித்தல் . 
Control horizontal கிடை தளக்கட்டுப்பாடு - கட்டுப்படுத்தும் 
நிலையத்தின் முக்கோணத்தகவல்களைக் கொண்டு கிடையான 
அகலாங்கு நெட்டாங்குக் கோடுகளைக் கண்டுபிடித்தல் . 
Control network இடநிலைக் கட்டுப்பாட்டிணையம் - புவி 
அளவைகளுடன் அளக்கப்பட்ட சரிசெய்யப்பட்ட தொலைவு , கோணங்கள் , 
திசைகள் ஆகியனவற்றைக்கொண்டு புவி அகலாங்கு நெட்டாங்குக் 
கோடுகளையோ அன்றி நிலக்குறியிடங்களையோ அடைய முயற்சி 
யெடுத்தல் . 
Control photogrammetric வானொளிப்படக் கட்டுப்பாடு - புவியளவை 
மற்றும் இருப்பிடம் , அளவுகோல்குறியீடு , வானொளிப் படத்திசைப் 
பாட்டிணைவு ஆகியவற்றைக் கொண்டு கட்டுப்பாட்டு நிலையங்களைத் 
தொடர்பு கொள்ளுதல் . 
Control vertical குத்துயரக்கட்டுப்பாட்டு - கட்டுப்பாட்டு 
நிலையங்களின் உயரத்தை அளத்தல் . 
Controllig depth நீர்வழிக்கான குறைந்த ஆழவரம்பு- நீர்வழியாகக் 
கடற்பயணம் மேற்கொள்ளத் தேவையான குறைந்தளவு ஆழம் . இதன் 
வழியாக மிகையான பொருட்களை ஏற்றிச் செல்லப் பாதுகாப்பான 
நீர்வழியின் ஆழம் . 
Conveyor belt கடத்தும் . வார்ப்பட்டை- தொழிற்சாலைகளிலும் , 
சுரங்கங்களிலும் , துறைமுகங்களிலும் வார்ப்பட்டையைப் பயன்படுத்தி 
ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குப் பொருட்களை எடுத்துச்செல்லுதல் 
Coordinate bond அணுத்திரட் தொடர்பிணைப்பு- ஒருவகையான 
இருபிணைவுத் தொடர்பிணைப்பைக் குறிக்கும் எண் . இதில் பங்கேற்கும் 
இரு மின்மங்கள் ஓரணுவிலிருந்து தோன்றியவையாகும் . 
Coordinate system கட்டமைப்புமுறை - ஒரு புள்ளியைக் குறிக்கக் 
குறிப்பிட்ட விதிகளில் கூடியமைந்த கட்டமைப்பு . பெரும்பாலும் புவி 
அகலாங்கு நெட்டாங்குக் கோடுகளைக் குறிக்கும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


73 


Coordination number அணுத்திரட்தொடர் பிணைப்பெண்- ஒரு 
படிகத்தில் / அயனியில் அல்லது அணுவைச் சூழ்ந்துள்ள அயனிகள் , 
அணுக்கள் அல்லது அணுத்திரள்கள் , குழுக்கள் ஆகியவற்றின் 
எண்ணிக்கையைக் குறிக்கும் . சதுரமான அமைப்பின் மையத்திலுள்ள 
அயனியின் அணுத்திரட் தொடர்பிணைப்பெண் 4 ஆகும் . இது போல 
நெருங்கிய பொதிவுள்ள படிகத்தின் அணுத்தொடர்பிணைப்பெண் 12 
ஆகும் . சிலிக்கேட்டுகளில் Si இக்கும் 

இக்கும் 0 இக்கும் உள்ள 
தொடர்பிணைப்பெண் அதன் சிலிக்கேட்டுக் கட்டமைப்பைப் பொறுத்து 
வேறுபடும் . 
Copal கோபால் - அண்மைக்கால வெப்பமண்டில மரங்களிலிருந்து 
கிடைத்த தொல்லுயிரெச்சக் கோந்து . 

கோந்து . உடையக் கூடியது . 
வாசனையுடையது . மஞ்சள் அல்லது சிவப்பு நிறமுடையது . 
Coprolites தொல்லுயிரெச்ச மலங்கள் - தொன்மைக்கால 
விலங்குகள் பறவைகள் ஆகியவற்றின் மலக்கழிவுகளின் படிவுகள் . 
Coral island பவளத் தீவு - தட்டையான பவளப்பாறையின் மீது குவிந்த 
மணற்குன்றுகளால் ஆன தீவு . இது பல கிலோமீட்டர் தொலைவு நீண்டும் 
குறிப்பிடத்தக்க அளவில் அகன்றும் காணப்படும் . ஆனால் மிகக் குறைந்த 
உயரத்தைக் கொண்டிருக்கும் . புவியியக்கங்களால் இஃது உயர்த்தப்படும் 
பொழுது பவளப்பாறை கடல்மட்டத்திற்கு மேலாக உயர்ந்து காணப்படும். 
அதனால் இத்தீவு குறிப்பிடத்தக்க உயரத்துடன் கூடியிருக்கும் . 
பவளத்தீவிலும் பலவிதமான தாவரங்களினம் செறிந்து காணப்படும் . 
படம் 14 . 


Coral polyp பவளப்பூச்சி சிறிய கடல்பூச்சி . அடித்தளத்திலும் 
பக்கவாட்டிலும் கடினமான சுவர்களைப் போன்ற சுண்ண 
எலும்புக்கூடுகளினால் ஆனது . இப்பூச்சி ஆழமற்ற வெப்பமண்டலக் 
கடற்பகுதியில் வாழக்கூடியது . தான் வாழக்கூடிய கடல்நீரிலிருந்து 
கால்சியம் கார்பனேட்டைக் கவர்ந்து சுண்ண எலும்புக்கூட்டை உற்பத்தி 
செய்து தான்வாழும் தரையுடன் ஒட்டிக்கொள்கிறது . இப்பூச்சி இறந்தவுடன் 
இதன் மென்மையான பகுதிகள் அழுகிப்போய் அழிந்துவிடுகின்றன . 
அதன் கடினமான சுண்ண எலும்புக்கூடு மட்டும் நிலைபெறுகிறது . பின்னர் 
வளரும் பவளப்பூச்சிகள் இறந்துபோன பவளப்பூச்சிகள் விட்டுச்சென்ற 
சுண்ணக்கூடுகளின் மீது ஒட்டிக்கொண்டு வளர்வதால் மிகப்பெரிய அளவில் 
பவளப்பாறைகள் உண்டாகின்றன . படம் 11,12 . 
Coral reef பவளப்பாறை பவளச்சுண்ணப் பாறைகளால் ஆகிய 
பாறை . இது பவளப்பூச்சிக் கூட்டங்களின் எலும்புக்கூடுகள் ஒன்று திரண்டு 
அமைவதால் உண்டானது . இது தொடுக்குப்பாறை , தடுப்புப்பாறை பவள 
வட்டப்பாறை என மூன்று வகைப்படும் . படம் 11,12,14 . 


74 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Coral sand பவளமணல் - பவளச் சுண்ணாம்புப் பாறை கடலலைகளால் 
உடைந்து நொறுங்கி வெண்மையான சுண்ணாம்புத் தன்மை மிக்க 
மணலை உண்டாக்குகிறது . இம்மணல் பவளப் பாறைகளைச் சுற்றிலும் 
காணப்படுகின்றது 
Core புவிக்கரு - புவிமண்டிலப் போர்வைக்குக் கீழாக அமைந்திருக்கும் 
புவிக்கரு . புவிக்கரு மிகவும் திண்மையானது . அயமிகுந்தது . புவிக்காந்த 
மண்டிலத்தை ஏற்படுத்துவது . புவிப்பரப்பிலிருந்து 6900 கிலோ மீட்டர் 
ஆழத்திற்கும் கீழே அமைந்துள்ளது . இதன் வெளிக்கரு திரவப் 
பொருளாலும் உட்கரு திண்மப்பொருளாலும் ஆகியுள்ளது என நிலவதிர் 
வலை ஆராய்ச்சியின் மூலம் அறியப்படுகின்றது . படம் 7,32 . 
Core sample துரப்பணத் துளைப்பாறை மாதிரி - நிலப்பரப்பில் 
அல்லது கடல் தளத்தில் துரப்பணத் துளையிறக்கி அத்துளையிலிருந்து 
மண் , பாறை மாதிரிகளை அவை சற்றும் குலையாமல் எடுத்தல் . இதற்கான 
குழாயை நீண்ட கம்பிக்கயிற்றில் கட்டித் துளையில் இறக்கி மாதிரிகளை 
எடுப்பர் . 


Coriolis effect கொரியாலிசு விளைவு- புவி சுழலும் விசையால் 
ஏற்படும் மின்னோட்டம் . அதனால் ஓடும்பொருட்கள் வடகோளார்த்தத்தில் 
வலதுபுறத்திலும் தென்கோளார்த்தத்தில் இடதுபுறத்திலும் அவற்றின் 
அச்சிலிருந்து விலக்கமடைகின்றன. 
Corona structure கரிய வளரியக்க வலயவமைப்பு- பாறைக் 
குழம்பிலிருந்து முதலில் தோன்றிய கனிமங்கள் பாறைக்குழம்புடன் 
தொடர்ச்சியாக வினைபுரிந்து அவற்றின் வெளிப்புறமண்டிலங்களில் 
மாற்றமடைந்த பொருட்களை வளையங்களாகப் படியச்செய்தல் . 
உருமாறிய பாறைகளிலும் இவ்வியக்கம் ஏற்படும் . இத்தகைய வலய 
மாற்றங்களையுடைய கனிமங்களின் அமைப்பைக் கரியவளரியக்க 
வலயவமைப்பு எனக் குறிப்பிடுகின்றனர் . ஆலிவினைச்சுற்றிலும் பைராக்சின் 
பையோடைட்டு , மாக்னடைட்டுக் கனிமங்கள் வளருதல் பைராக்சினைச் 
சுற்றிலும் கார்னட்டு , மாக்னடைட்டு , குவார்ட்சுக்கனிமங்கள் தோன்றுதல் , 
குருந்தத்தைச் சுற்றிலும் மாக்னடைட்டு உண்டாதல் போன்ற 
அமைப்புக்களை எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 
Corundum குருந்தம் அலுமினிய ஆக்சைடால் ஆன கனிமம் . 
இதன் கடினத்தன்மை 9 சாணைப்பொருளாகப் பயன்படுகின்றது . 
அறுகோணப் படிகவமைதியில் உருவாகிறது . சிவப்பு , கருப்பு , நீலம் 
நிறங்களில் காணப்படுகிறது . ஒளிபுகும் சிவப்பு , நீலக்குருந்தங்கள் 
விலையுயர்ந்த மணிக்கற்களாகப் பயன்படுகின்றன . 
Coset ஒருமித்த குறுக்குப்படிவு - குறுக்குப் படிவுகளின் ஏடுகள் 
ஒருமித்த திசையில் சென்ற ஆற்றோட்டத்தின் ஒருமையான ஓட்டத்தைக் 
குறிக்கும் . 


75 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் : 
Cotidal line ஒத்த கடலலையுயரக்கோடு - ஒரே சமயத்தில் நிகழும் 
ஒத்த ஓத ஏற்ற அல்லது இறக்க இடங்களை எல்லாம் ஓதயேற்ற 
இறக்க நிலப்படத்தில் இணைக்கும் கோடு . ஓர் 
நிலைப்புள்ளியிலிருந்து எல்லா வெளிப்புறப் பக்கங்களிலும் ஒரே 
உயரத்தில் பரவிடும் அலைகளை இக்கோடுகள் காட்டும் . 
Cotidal lines ஒருநிலை ஓதவலைவு- ஓதவலைவு ஏற்றயிறக்கத்தின் 
பொழுது ஒரேநிலையிலுள்ள ஓதவலைவுப் புள்ளிகளை எல்லாம் 
இணைக்கும் கோடு . 
Counter பின்பக்கமாக . கப்பல் பின்புறத்தில் சுழலித் துளைக்கு 
அருகில் நீட்டிக்கொண்டிருக்கும் கப்பலின் பின்பகுதி . 
Counter current எதிர்நிலை நீரோட்டம்- முதனிலை நீரோட்டத்திற்கு 
எதிர்த்திசையில் நிகழும் இரண்டாம் நிலை நீரோட்டம் . 
Country rock பெருவாரியான பாறை- ஓரிடத்தில் பெருவாரியாக 
உள்ள பாறையைக் குறிப்பிடும் . கிரானைட்டு நைசு , சார்னக்கைட்டு 
போன்ற பாறைகளைக் குறிப்பிடும் . 
Coupled substitution இரட்டைத் தனிமப் பதிலீடு- ஒரு படிகத் 
தன்மையுள்ள கூட்டுப்பொருளில் மின்மச் சமநிலையை ஏற்படுத்துவதற்காக 
இரண்டு அல்லது மூன்று தனிமங்கள் பதிலீடு இடப்பெயர்ச்சியடைவது . 
இவ்வாறான இடப்பெயர்ச்சியில் ஒத்த அயனியின் உருவளவு மிக 
முக்கியமான பங்கு வகிக்கிறது . 
Cove சிறுகுடா- செங்குத்தான மலைப்பகுதியிலுள்ள குறுகிய சிறிய 
ஆற்றின் பள்ளத்தாக்கில் அமைந்த கடல் நுழைவாயில் அல்லது சிறுகுடா. 
CQT Book சிகுடி நூல்- எஸ்கு தொழில்நுட்பத் தேர்வு எழுதிச் 
சான்றிதழ் பெறப் பயன்படும் கையேடு . இதனால் கருவிகளைப் 
பயன்படுத்தித் திறமையான தொழில்நுட்பப் பணிகளையாற்றலாம் . 
Craton கண்டநிலைப்பகுதி- பன்னெடுங்காலம் ஒரு சிறிதும் 
சிதைவடையாத நிலைபெற்ற புவியோட்டின் ஒருபகுதி . 
Creek குறுகிய கடல்நுழைவாய்- தாழ்வான கடற்கரைப்பகுதியில் 
அமைந்துள்ள வேலியேற்ற இறக்கத்திற்குட்பட்ட குறுகிய 
கடல்நுழைவாயில் . இதன் இருபக்கங்களும் சேற்றாலாகிய கரைகளைக் 
கொண்டிருக்கும் . 
Creep மட்பெயர்ச்சி 

மலையடிவாரத்தை நோக்கி மெல்லமெல்ல 
மெதுவாக நகரும் பெயர்ச்சி . மழைநீரால் பாகு போன்ற தன்மையடைந்த 
மட்படலம் , புவியீர்ப்பு விசையால் கீழ் நோக்கி இறங்கி வருதல் . வீட்டுச் 
சுவர்களின் மீது மேற்புறமாக மண்குவிதலும் , கம்பங்களும் மரங்களும் 
வளைவடைதலும் மட்பெயர்ச்சியைக் காட்டும் . படம் 60 . 


76 


- 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Crenulate கடற்கரைநெளிவுமுனை இடையிட்ட நெளிவு 
முனைகளைக் கொண்ட வளைவு நெளிவான கடற்கரை முகப்பு . 
Cretaceous கிரிடேசியசு- இடையூழியின் மூன்றாம் கட்டப் புவியியல் 
வரலாற்றுக்காலக் கட்டம் . இஃது இன்றையிலிருந்து 13.5 முதல் 7 
கோடியாண்டுகளுக்கு இடைப்பட்ட காலக் கட்டத்தைச் சார்ந்தது . 
இக்காலப் பாறைகள் பெரும்பாலும் சுண்ணாம்புப் பாறைகளாலும் 
மணற் பாறைகளாலும் களிமண்ணடுக்குகளாலும் ஆனவை . 
திருச்சிராப்பள்ளியை அடுத்த அரியலூர் - பெரம்பலூர்ப் பகுதிகளில் 
இப்பாறைகள் காணப்படுகின்றன . 
Crew boat மாலுமிப்படகு . விரைவாகச்செல்லும் வலுவான படகு . 
பெரும்பாலும் கப்பல் பணியாளர்களைக் கரைக்குச் சேர்க்கும் படகு . 
ஆழ்கடலில் எண்ணெய் துரப்பணப் பணியில் ஈடுபட்டோரைக் கரைக்குக் 
கொண்டு செல்லும் படகு . 
Critical தீர்வான- திரும்பும் கட்டத்திலுள்ள அல்லது மாறும் 
நிலையிலுள்ள தன்மை . 
Critical Load தீர்வானசுமை- நிலைத்தன்மைப் பகுப்பின் மூலமாக 
எந்தச் சுமையால் கட்டடத்தில் விலக்கம் ஏற்படுகிறது என்று கண்டுபிடித்த 
சுமையின் அளவு . 
Cross sea குறுக்கு மறுக்குமான அலைகளையுடையகடல் - 
காற்றுவீச்சால் ஒரேசமயத்தில் ஓரிடத்தில் பல திசைகளிலும் எழும் 
பலவகையான அலைக்கூட்டங்கள் கரடுமுரடான கடல் நீர்ப்பரப்பை 
ஏற்படுத்தும் கடலின் நிலை . 
Cross - bedding குறுக்குப் படிவமைவு . நீரோட்டத்தாலும் 
காற்றடிப்பதாலும் படிவுப்பாறையடுக்குகள் பல கோணங்களிலும் 
ஒன்றுக்கொன்று சாய்வுற்றுப் படிவுற்றிருக்கும் அமைப்பு . 
Cross - shore கடற்கரைக்குறுக்கு . கடற்கரைக்குச் செங்குத்தான 
பகுதி . 


Crucible மூசை- தங்கம் போன்ற பொருட்களையும் எளிதில் உருகும் 
பொருட்களையும் நெருப்பில் வைத்துச் சூடேற்றி உருக்கப்பயன்படும் 
கிண்ணம் . இஃது உயர்ந்த வெப்பத்தைத் தாங்கவல்லது . 
Crust புவிமேலோடு - புவியின் வெளிப்புற மேலோடு . கடலுக்கடியில் 
10 கி.மீ. குறுக்குயரமும் கண்டங்களுக்கடியில் 65 கி.மீ. குறுக்குயரமும் 
கொண்டது . புவியின் மொத்தக் கனவளவில் 1 சதவீதத்தை எட்டுகிறது . 
Crystal படிகம் - ஒழுங்கான முறையில் அமைந்துள்ள 
மேடுபள்ளங்களின்றிச் சமதளமான பக்கங்களால் ஆன பல முகங்களைக் 


17 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
கொண்ட வேதியல் கூட்டுப்பொருள் . இத்தளங்கள் அதனுள் உள்ள 
அணுக்களிடையே ஏற்படும் விசையால் தக்க சூழ்நிலையில் திரவ 
அல்லது வாயுநிலைகளைக் கடந்து திடநிலையில் ஒருங்கமைகின்றன . 
Crystal cleavage படிகப் பிரிவுத்தளம்- படிகங்களில் காணப்படும் 
கோடுபோன்ற வரை . இதன்வழியாகப் படிகம் எளிதில் உடையும் . 
பெரும்பாலும் இக்கோடுகள் படிகமுகங்களின் விளிம்புகளைக் காட்டும் 
அல்லது படிகத்தளங்களைக்காட்டும் . 
Crystal disorder படிகக் கட்டமைதிக்குலைவு- படிகம் வளரும் 
சூழ்நிலையைப் பொருத்தும் , வெப்பழுத்த நிலைகளைப் பொருத்தும் அதன் 
வேதியலடக்கத்தைப் பொருத்தும் படிகக்கரைசலின் வேதியலடக்கத்தைப் 
பொருத்தும் படிகக் கட்டமைதிக் குலைவு உண்டாகிறது . இதனால் 
ஒரு படிகம் வேற்று மரபினையுடைய கனிமமாக மாறி வளருவதுண்டு. 
அன்றி படிகமுகங்கள் திரிபடைந்தும் , சில படிகமுகங்கள் தோன்றாமலும் , 
சிலமுகங்கள் வெகுவாக வளர்ந்தும் காணப்படும் . இது படிகத்தின் 
தோற்றவரலாற்றைக் காட்டும் . 
Crystal Field Stabilization Energy படிகக் களநிலைப்பாற்றல் - 
படிகத்திற்கு அருகிலுள்ள எதிரெதிர் மின்மங்கள் மிக அதிகமான 
ஆற்றலுடன் படிகத்தில் இணைகின்றன . அவ்வாறே ஒரேவிதமான 
மின்மங்கள் படிகத்தைவிட்டு விலகுகின்றன . இவ்வியல்பு 
உலோகவயனியின் தன்மையைப் பொருத்தும் 

அதன் 
ஆக்சிசனாக்கத்தைப் பொருத்தும் , சூழ்ந்துள்ள கூட்டுப்பிணைவுத் திரளின் 
இயல்பைப் பொருத்தும் அமையும் . எண்முகக் கட்டமைப்பில் 
உலோகவயனியைச் சுற்றி 6 கூட்டப்பிணைவுத் திரட்கள் அமைகின்றன. 
கூட்டப் பிணைவுத் திரட்கள் , படிகவுருவமைப்பு 
களநிலையாற்றலைக் கட்டுப்படுத்துகின்றன . உலோகவயனியின் 
ஆக்சிசனாக்கம் உயருகையில் 

உலோகவயனியிலிருந்து 
கூட்டப்பிணைவுத் திரட்கள் எளிதில் பிரிந்து விடுகின்றன . ஒத்த அயனி 
அருகில்வரும்பொழுது கூட்டப்பிணைவுத் திரட்களைவிட்டு எளிதில் 
விலகுகின்றன . I < Br < S ? < SCN < Cl < NO , < F < OH < CO , < H , O < 
NH , < NO , < CN < CO ஆகியவை இவ் வாறான உயர்ந்த 
களநிலைப்பாற்றல் உடையவையாதலால் அவை எளிதில் படிகத்தைவிட்டு 
வெளியேறுகின்றன . படிகக்களத்தில் உலோக வயனி அமையுமிடத்தைப் 
பொருத்து அதன் நிலைத்தன்மை உருவாகிறது . மின்மங்கள் 
கூட்டப்பிணைவுத் திரட்களைவிட்டுப் பிரியும் பொழுது , சில மின்மங்கள் 
முன்னிருந்த நிலையைக் காட்டிலும் குறைந்த பிரிவாற்றலைப் பெறுவதால் 
அவை படிகத்தில் நிலைபெறுகின்றன. 
Crystal habit படிகமரபு - ஒரு கனிமப்பொருளின் படிகவுருவமைப்பு , 
படிகவகை , படிகமுகங்கள் , அலகறை ஆகியவற்றில் பெரும்பாலும் 


படிகக் 


78 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
ஒன்றியிருக்கின்றன . இத்தன்மை படிகமரபு என்றழைக்கப்படுகிறது . 
எனினும் அவற்றின் படிகமாகும் சூழ்நிலை , வெப்பழுத்தநிலை , 
வாயுக்களின் சூழல் , பாறைக்குழம்பு அல்லது படிகக்கரைசல் , அதிலுள்ள 
வேற்றுப்பொருட்கள் ஆகியவற்றால் படிகமரபு வேறுபடுகின்றது . 
Crystal lattice படிகவரிச்சல்- ஒருகனிமப் படிகத்தினுள் அணுக்கள் 
முப்பரிமாணத்தில் தனக்கேயுரிய வடிவமைப்பில் திரும்பத்திரும்பத் 
தோன்றியமைகின்றன . ஓரணு அருகிலுள்ள அணுவுடன் இணைக்கப்பட்டுக் 
கனஇணைகரத்தை உண்டாக்குகிறது . இதற்குப் பரப்புடன் 
கனபரிமாணமும் உண்டு. இதனை அலகறை என்பர் . இவ்வலகறை 
பலவேறு உருவங்களில் இருந்தாலும் ஒரு கனிமத்தின் அலகறையின் 
கனபரிமாணம் ஒன்றியேயிருக்கும் . அலகறை படிகமுகங்களைக் 
கொண்டிருக்கும் . படிகச் சூழ்நிலையைப் பொருத்து இந்த அலகறையின் 
உரு செங்குத்தாகவோ சாய்வாகவோ அமையும் . இவ்விதமாகப் படிகங்கள் 
14 விதமான அணுத்திரள் வரிச்சலை உடைய உருவமைவுகளை 
அடையும் . கனசதுர 

அமைப்பில் 3 அலகறைகளும் , 
கனசதுரச்செவ்வகத்தில் 2 விதமான அலகறைகளும் , கனசெவ்வகத்தில் 
4 விதமான அலகறைகளும் , ஓரச்சுச் சாய்வு படிகங்களில் 2 விதமான 
அலகறைகளும் மூவச்சுச் சாய்வுப் படிவங்களில் 1 விதமான அலகறையும் , 
மூமுக ( 1 ) அறுமுகப்படிகங்களில் ( 1 ) அவற்றிற்குரிய தனித்தனியான 
அலகறை விதங்களும் அமைகின்றன . 
Crystal order படிகக்கட்டமைதி - வெப்பவியக்கவியல் கருதுகோள்படி 
உயர்ந்த வெப்பநிலையில் உருவாகும் ஒரு குறிப்பிட்ட கனிமமும் தாழ்ந்த 
வெப்பநிலையில் உருவாகும் அதே கனிமமும் ஒன்றுபோலிருந்தாலும் 
அவற்றின் கட்டமைதி வேறுபடும் . எடுத்துக்காட்டாக உயர்ந்த 
வெப்பநிலையில் உருவாகும் மைக்ரோக்கிளைன் கனிமமும் தாழ்ந்த 
வெப்பநிலையில் உருவாகும் மைக்ரோக்கிளைன் கனிமமும் ஒரேவிதமான 
வெப்பவியக்க இயல்புகளைக் கொண்டிருப்பதில்லை . உயர்ந்த 
வெப்பநிலையில் உருவாகிய மைக்ரோக்கிளைன் மிகுதியான 
படிகவுருத்திரிபைக் கொண்டிருக்கும் . தாழ்ந்த வெப்பநிலையில் உருவான 
மைக்ரோகிளைன் ஒருபடித்தான படிகவமைதியுடன் கூடியிருக்கும் . 
இவற்றிற்கிடையே வெப்பநிலை உயர்வால் ஏற்பட்ட படிகவுருத்திரிபு 
தொடர்ச்சியாகத் தென்படும் . 
Crystal structure படிகக் கட்டமைவு ஒரு கனிமத்தின் 
படிகக்கட்டமைவு அதனுள்ளே அணுக்கள் , அணுத்திரட்கள், அயனிகள் 
ஆகியவை தொடர்ச்சியாகவும் , மீண்டும் மீண்டும் தோன்றக் கூடிய 
அமைப்புகளையுடையதான , படிகவுருக்களை உடையதாயும் 
அமைந்திருக்கும் விதத்தைக் காட்டும் . 
Crystal symmetry படிகச் சீரொருமை- ஒரு கனிமப்படிகம் மீண்டும் 
மீண்டும் தொடர்ச்சியாகத் தோன்றக்கூடிய முகங்களையும் , உருக்களையும் 


1 


79 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
உள்ளமைப்புகளாகக் கொண்ட சீரொருமை . இதன் செங்குத்து அச்சின் 
மையத்திலிருந்து சமதொலைவிலுள்ள மேலும் கீழுமாக ஒரேவிதமான் 
புள்ளிகளைக் கொண்டிருந்தால் அது மையப்புள்ளிச் சீரொருமை என்று 
கூறப்படுகிறது . அவ்வச்சின் வழியாகச் சுழற்றும் பொழுது ஒத்த 
வடிவுடைய முகங்கள் திரும்பத் திரும்பத் தோன்றுவது அச்சுச் சீரொருமை 
என்று கூறப்படுகிறது . படிகத்தின் ஒரு தளத்தின் இருபக்கமும் 
சமதொலைவில் கண்ணாடி போன்ற பிரதிபலிக்கும் உருவமைப்பு ஏற்பட்டால் 
அது தளச்சீரொருமை எனவும் குறிப்பிடப்படும் . 
Crystal twinning இரட்டைப்படிகவளர்ச்சி- உயர்ந்த வெப்ப 
நிலையிலிருந்து குளிரும் திரவக் கரைசலிலிருந்து அல்லது பாறைக் 
குழம்பிலிருந்து கனிமப்படிகம் விரைவாகக் குளிர்ந்து உருவாகும் பொழுது 
ஒரு கனிமப் படிகத்தளத்தின் மீது அதே வகையைச் சார்ந்த கனிமப்படிகம் 
ஒட்டிக்கொண்டு வளருவதால் கனிம இரட்டைப் படிக வளர்ச்சி 
உண்டாகிறது . 
Crystalloblastic series முழுமைப் படிகங்களாக வளரக்கூடிய 
கனிம வரிசை - பாறைகள் உருமாற்றமடையும் பொழுதும் அல்லது 
பாறைக்குழம்பு ஆழத்திலிருந்து மேலே ஏறிவரும் பொழுதும் முதலில் 
படிகமான கனிமங்கள் மீது அதே கனிமப்படிகங்கள் சூழ்ந்து ஒன்றி 
வளரும்பொழுது சிறியதாயிருந்த படிகம் பெரிய படிகமாக வளரும் . 
மேலும் ஒவ்வொரு கனிமமும் திடநிலையில் பெரிய படிகமாக வளரும் 
இயல்பில் வேறுபடுகின்றன . இவற்றில் முதலில் பெரிய முழுப்படிக 
உருவில் வளரும் படிகங்களுக்கு அடுத்தபடியாகப் படிப்படியாக 
முழுப்படிகங்களாக வளரும் படிகங்களைத் தொடராக 
வரிசைப்படுத்தியுள்ளனர் . முழுப் படிகங்களாகத் திடநிலையில் வளரக் 
கூடிய கனிமங்கள் அவற்றின் குறைந்து வரும் ஆற்றல் வரிசையில் 
அடுக்கப்பட்டிருக்கும் உருமாறிய பாறைகளில் இவை 

இரூட்டைல் , ஸ்பீன் , மாக்னடைட்டு 
தூர்மலின் , கயனைட்டு , ஸ்டரோலைட்டு , கார்னட்டு , 
ஆன்டாலுசைட்டு 
எபிடோட்டு , சாய்சைட்டு , இலாசோனைட்டு , போர்ஸ்டரைட்டு 
பைராக்சின், ஆம்பிபோல் , உலாஸ்டோனைட்டு 
மைக்கா, குளோரைட்டு , தால்க்கு , ஸ்டில்ப்னோமெலான் , 
பெரிகினைட்டு 


. 


தோலமைட்டு , கால்சைட்டு 
ஸ்காபோலைட்டு , கார்டியரைட்டு , பெல்சுபார்கள் 


குவார்ட்சு 


80 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ஆகியனவாகும் . இவற்றில் இரூட்டைல் , ஸ்பீன் , மாக்னடைடுக் கனிமங்கள் 
விரைவாகத் திடநிலையிலும் முழுப்படிகங்களாக வளரும் தன்மையன . 
குவார்ட்சு மிக அரிதாகவே அதன் முழுப்படிகவுருவினை அடையும் . 
Crystallography படிகவுருவியல் படிகங்களைப்பற்றி ஆராயும் 
இயல . படிக வளர்ச்சி , படிக வளர்ச்சியமைப்புகள் , படிகவமைதிகள் , 
படிக வகைப்பாடு , புதிர்க்கதிர்களைக் கொண்டு படிக அலகறைகளை 
அளத்தல் , படிக முகங்களைக் கண்டுபிடித்துக் குறியிடுதல் , ஒளிவிளைவு 
பண்புகளை ஆராய்தல் , படிகச்சீரமைவுகளைக் கண்டுபிடித்தல் போன்றன 
அடங்கும் . 
Cubic crystal கனசதுரப்படிகம்- ஆறுவகையான படிகவமைதிகளில் 
ஒன்று . இதன் 3 அச்சுக்களும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாகவும் 
சமநீளங்களை உடையதாயும் இருக்கும் . இப் படிகவமைதி மிகவுயர்ந்த 
படிகச்சீரமைவுகளைக் கொண்டது . 


Curb தளவுயர்வு- இரும்புக் கற்கரைத் தளத்தின் உயர்த்தப்பட்ட 
மேற்றளப்பரப்பு . இயந்திரங்களைப் பதிக்க மேடையான தளம் . 
Curie temperature காந்தக் கவர்ச்சியிழக்கும் வெப்பநிலை- ஒரு 
காந்தத்தை வெப்பமேற்றினால் அது குறிப்பிட்ட வெப்பநிலையில் தனது 
காந்தத்தன்மையினை முற்றிலுமாக இழக்கும் . அவ்வெப்பநிலைக்கு 
காந்தக் கவர்ச்சியிழக்கும் வெப்பநிலை எனப்படும் . 
Current நீரோட்டம் - ஆற்றுக்கால்வாயில் திட்டமிட்ட இயக்கத்துடன் 
கூடிய நீரோட்டம் . வளிமண்டலத்தில் செங்குத்தாக நிகழும் காற்றியக்கம் . 
நிலையான அல்லது பருவகாலங்களில் கடற்பரப்பில் நிகழும் 
கடல் நீரோட்டங்கள் . வடஅட்லாண்டிக்கு நீரோட்டம் , புளோரிடா நீரோட்டம் 
ஆகியவை இதிலடங்கும் . ஒவ்வொரு முனையிலும் வெப்பநிலை மற்றும் 
உப்புத்தன்மை ஆகியவை வேறுபடுவதால் கடற்கால்வாய்களின் வழியாக 
கடல்நீரோட்டங்கள் நிகழும் . மத்திய தரைக்கடலில் ஏற்படும் அளவுகடந்த 
ஆவியாதலால் இழக்கும் நீரை ஈடுகட்ட சிப்ரால்டர் கடற்கால்வாயில் 
அட்லாண்டிக்குக் கடல்நீர் புகுவதைக் குறிப்பிடலாம் . குறுகலான 
ஆற்றுக்கால்வாய்களில் நிகழும் ஓதவலைவு நீரோட்டங்கள் 
ஆகியவற்றையும் குறிக்கும் . படம் 59 . 
Current Nearshore கடற்கரையருகு நீரோட்டங்கள்- அலைகள் 
கடற்கரையின் மீது மோதுவதால் ஏற்படும் கடல் நீரோட்டங்கள் . படம் 
27 . 


Current bedding நீரோட்டப்படுகைகள்- மெல்லிய படிவுப்படுகை 
அல்லது படலம் பொதுவான படிவுத்தளத்திலிருந்து சற்றுச் சாய்ந்த 
கோணத்துடன் சாய்வாகப் படிந்திருப்பது ஆற்றுநீரோட்டம் அல்லது 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

81 
காற்றுவீச்சின் திசைமாறுவதால் உண்டாகின்றது . இதனால் 
மணற்றுகட்களின் படிவுத்தன்மை வேறுபடுகின்றது . சிலகால 
இடைவெளிகளில் ஏற்படும் மாற்றங்களால் காற்று அல்லது ஆற்றுநீர் 
ஆகியவற்றின் திசைமாற்றத்தால் ஏற்கெனவே படிந்திருந்த படுகையின் 
படுதளத்திற்குச் சற்று முறிவாகப் புதிய படிதளங்கள் தோன்றும் . அப்புதிய 
படிதளங்கள் சற்று வேறுபட்ட கோணங்களில் படிந்திருக்கும் . இவ்வாறு 
படிந்த படுகைகள் அல்லது படலங்கள் நீரோட்டப்படுகைகள் எனப்படும் . 
படம் 25 . 


Current meter நீரோட்டத்தை அளக்கும் கருவி - நீரோட்டத்தின் 
உந்துவிசையை அளக்கும் கருவி . காற்றாடி போலச்சுழலும் சக்கரத்தைக் 
கொண்டு பெரும்பாலும் நீரோட்டத்தின் விரைவு அளக்கப்படுகிறது . 
காற்றாடியின் சுழற்சியை அளக்கத் தனியான பதிவுக் கருவி உள்ளது . 
சுழற்சியின் எண்ணிக்கை நீரோட்டத்தின் விரைவு உந்து விசையைக் 
குறிக்கும் . 
Current periodic சீரானகடல் நீரோட்டம் - ஓதவலைவுகளால் சீரான 
வேலியேற்றயிறக்கம் உண்டாகி அதனால் சீரான கடல்நீரோட்டம் 
உண்டாகிறது . 
Current permanent கடல்நீரோட்டங்கள் கடலில் பொதுவாகச் 
சுழலும் நீரோட்டங்கள் . இவை அகலமானதாயும் மெதுவாகவும் ஓடக்கூடிய 
கடல் நீரோட்டங்கள் . படம் 59 . 
Current rose காற்றுத்திசைப்புலப் படம் - கடலில் ஒரு குறிப்பிட்ட 
புள்ளியில் ஒவ்வொரு திசைப்புலத்திலும் எத்தனை சதவீத முறையில் 
காற்று வீசியுள்ளது என்பதைக் காட்டும் காற்றடி திசைப்புலப்படம் . 
Current temporary தற்காலிகக் கடல்நீரோட்டம் பருவகாலக் 
காற்று வீச்சால் ஏற்படும் கடல் நீரோட்டங்கள் . 
Cusec கனநொடி - ஆற்றில் செல்லும் நீரை அளக்கப் பயன்படும் குறியீடு . 
ஒருநொடியில் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு கனசதுரவடி நீர் செல்வதைக் 
குறிக்கும் . 24 மணி நேரத்தில் 538000 காலன் நீர் வெளியேறுவதை 1 
கனநொடியாகக் குறிப்பர் . ஒருபுள்ளியில் ஒரு நொடிக்கு ஆற்றுநீர் ஓடும் 
வேகவீதத்தை ஆற்றின் குறுக்கு வெட்டுத்தோற்றத்தின் சதுரஅடியில் 
பெருக்கி இதனைக் கணக்கிடுவர் . 
Cusp கடற்கரை முனைமுகப்பு- கடல் முன்னிலத்தில் தொடரான 
சிறிய மணற்குன்றுகள் அமைந்திருக்கும் . இவை பிறைபோன்ற சிறிய 
பள்ளத்தாக்குகளை இடையிட்டுக் கொண்டிருக்கும் . இப் பள்ளத்தாக்குகள் 
கிட்டத்தட்ட ஒழுங்கான இடைவெளியிட்டுப் பெரும்பாலும் அமைந்திருக்கும் . 


82 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
இவை அலைவாய் நீரோட்டத்தால் படிவு அல்லது அரிப்பு நிலையால் 
பாதிப்படைந்திருக்கும் . படம் 43 . 
Cuspate delta முக்கோணக் கடற்கரை ஆற்று முகம்- ஆறு நேரான 
கடற்கரையை அடையும் பொழுது அங்குக் கடலலையரிப்பு தீவிரமாக 
இருக்கும் . அதனால் ஆறு இழுத்துக் கொண்டு வரும் படிவுகள் ஆற்று 
முகப்பில் இருபுறமும் ஒன்று போல முக்கோண உருவில் படிவுறும் . 
இத் தகைய ஆற்று முகம் தனித் தன்மையான படிவுகளை 
உடையதாயிருக்கும் . படம் 13 . 
Cuspate foreland முக்கோண முன்னிலம் - முக்கோணமான 
நிலத்தையுடையது . இதன் உச்சிப்பகுதி கடற்பக்கம் நோக்கியிருக்கும் . 
இரு வளைவான மணற்திண்டுகள் அல்லது சிறுகுடாக்கள் இணைவதால் 
இவ்வாறான நிலப்பரப்பு உண்டாகும் . படம் 9 . 
Cut துண்டிப்பு- நீர்ப்பூட்டுத்துறையில் இழுவைப் படகின் ஒரு பகுதி 
தனியாகப் பிரிக்கப்பட்டு வேறு ஓர் இழுவைப் படகின் வழியாக அத்துறை 
வழியாகச் செலுத்துவதாகும் . 
Cut - list வெட்டிய - அட்டவணை- தொழிற்சாலைத் தயாரிப்புக்காக 
அன்றிக் கணக்கு எழுதுவதற்காகப் பொருட்களின் பெயர்களும் 
அவற்றின் பருமனையும் குறித்த அட்டவணை தயார் செய்தல் . 
Cutoff துண்டித்த- முதனிலை ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்ட 
ஆற்றுக்கால் . வளைபட்ட ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது வெள்ளநீர் 
குறுக்கு வழியாக வளைவுப் பகுதியில் செல்லாமல் நேரடியாக முதனிலை 
ஆற்றைக் குறுக்காகக் கடந்து செல்வதால் துண்டிக்கப்பட்ட நீர்த்தாரை. 
படம் 40 . 


Cycle of erosion தேய்வரிப்புச் சுழற்சி- நிலம் தொடர்ச்சியான 
தேய்வரிப்பால் சமதளமாகி மீண்டும் உயர்த்தப்படும் பொழுது மீண்டும் 
தேய்வரிப்பு இளமையான வலிவுடன் தொடங்கி இடைநிலையரிப்பும் பின் 
இறுதிநிலைச் சமதளவரிப்பு நிலையையும் எய்துகின்றது . பின்னர் மீண்டும் 
புவியியக்க மாற்றங்களால் நிலமுயர்த்தப்படும் பொழுது மீண்டும் மீண்டும் 
இத்தகைய தேய்வரிப்புச் சுழற்சி நிகழுகிறது . 


D 


Dacite தாசைட்டு- எரிமலைக் குழம்புப் பாறை . ஆன்டிசைட்டைவிடக் 
குறைவான அயமக்னீசிய 

அடக்கத்தைக் 

கொண்டது . 
வெளிர்நிறமுடையது . நுண்பரல்தன்மை கொண்டது . இதன் சமனான 
ஆழ்நிலைப்பாறை தயோரைட்டு . 


83 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Daily retardation tides அன்றாடப் பின்வாங்கு ஓதவலைவுகள் - 
ஒவ்வொரு நாளிலும் ஏற்படும் ஒத்த ஓதவலைவுகளுக்கான கால அளவு 
( சுமார் 50 நிமிடங்களைச் சுற்றியிருக்கும் ) . படம் 17 . 
Dam அணை - நீர்த்தேக்கநிலையை ஏற்படுத்துவது . ஆறுகளிலோ 
அல்லது கடலருகு ஏரியிலோ ஏற்படுத்தும் கட்டமைப்பு . நீரை 
ஒருபக்கமாகத் தேக்குதல் . 
Dam wicket மதகுக்கதவம் - சில நீர்த்தேக்கங்களில் மதகுக் 
கதவங்களை உயர்த்தியோ அல்லது கீழேதாழ்த்தியோ 
தேக்கநிலையிலுள்ள நீரின் ஆழத்தைக் கட்டுப்படுத்தும் . 
Damping அதிர்வொடுக்கம் - மின்னியந்திரத்தை வடிவமைக்கும் 
பொழுது ஏற்படும் அளவுக்கு மீறிய அளவில் மேலும் கீழும் அலையும் 
பாங்கு ஏற்படுவதை ஒடுக்கல் . அதனால் தேவையற்ற அதிர்வுகள் 
அடக்கப்பட்டுப் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் குறைந்து மிச்சமாகிறது . 
இதனால் ஆற்றல் இழப்பு கட்டுப்படுத்தப்படுகிறது . தரை அதிர்வால் 
ஆற்றல் வீணாகிறது . செயல்திறன் குறைவாகிறது . 
Darcy s Law தார்சி விதி . நீர்ப்படுகையிலுள்ள நிலநீரின் 
ஓட்டத்தைக்குறிக்கப் பிரான்சு அறிவியலாளர் கெச்.தார்சி 1856 ஆம் 
ஆண்டில் ஒரு வழிமுறையை வகுத்துள்ளார் . இதன்படி V = P x h / l 
எனக் குறிப்பிட்டுள்ளார் . V = விரைவுவேகம் h = உயரநிலையில் அழுத்தம் 
1 = நீளம் ( ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை செல்லும் தொலைவு ) 
P = நீர்ப்படுகையின் கசிவிடுதன்மையின் குணகம் . 
Data capture தரவுக்கவர்- தகவல்களைக் குறியீடுகளாக மாற்றிக் 
கணினி எண்களாகப் பதிவுசெய்யும் தன்மை . 
Data conversion தரவிடமாற்றம் - சேமித்த தகவல்களை ஒரு சேமிப்பு 
அமைப்பிலிருந்து மற்றொரு சேமிப்பு அமைப்புக்கு மாற்றல . 
Database தரவுத்தளம் - பலவிதமான நிர்வாகக் கோப்புக்களை 
அறிவியல் முறைப்படி திரட்டி அவையெல்லாம் ஓரலகாகத் தொகுத்தல். 
எடுத்துக்காட்டாக நிலப்பரப்பியல் தரவுத்தளத்தில் குறிப்பிட்ட இடத்தைச் 
சார்ந்த புள்ளியும் அதன்தொடர்புடைய நிலவியல் அமைப்புகளும் 
காணப்படும் . 
Datum மேற்கோள் கடல் மட்டம் - ஒரு 

மட்ட உயரத்தை 
அடிப்படையாகக் கொண்டு அதனின்றும் பிற உயரங்களைக் குறியிடும் 
மட்டம் . அதனால் இஃது ஓர் அடிப்படைமட்டம் . இது ) உயரமாகும் . 
அதனை வைத்துக்கொண்டு எல்லா உயரங்களையும் கடல் ஆழத்தையும் 
அளக்கலாம் . படம் 17 . 


84 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Datum Chart Level மேற்கோள் கடல் மட்ட அட்டவணைக் 
கடல்மட்டம் ஓதவலைவு அலைகளின் உயரத்தை அளக்கவும் 
கடலோரப் பகுதிகளின் உயரத்தை அளக்கவும் 

அளக்கவும் உதவும் 
அடிப்படைக்குறிப்பு . ஓரிடத்தின் அட்டவணைக் கடல் மட்ட உயரம் 
அவ்விடத்தில் ஏற்பட்ட மிகக் குறைந்த ஓதவலைவிறக்க நிலைக் 
கடல்மட்டமாகும் . இம்மட்டத்தை அடிப்படையாகக் கொண்டு ஓதவலைவு 
உயரம் குறிக்கப்படுகிறது . படம் 17 . 
Datum plane மேற்கோள் கடல்மட்டத்தளம்- கிடையான மேற்கோள் 
மட்டத்தைக் கொண்டு உயரங்களையும் ஆழங்களையும் அளக்கும் தளம் . 
இதனை ஓதவலைவுக் குறைவான மட்டம் என்றும் கூறுவர் . இதனைக் 
கொண்ட நிலப்புள்ளிகளைக் கிடைத்தளக் குறியீடாகக் கொள்வர் . 
Davidson current தேவித்தின் நீரோட்டம்- அமெரிக்க ஐக்கிய 
நாட்டின் மேற்குக் கடற்கரையின் கடலாழ எல்லைப் பகுதியில் ஓடும் 
கடல் நீரோட்டம் . புவிமையக் கோட்டுப்பகுதியிலிருந்து ஓடும் வெப்பமான , 
குறைந்த ஆக்சிசன் , உயர்ந்த பாஸ்பேட்டு அடக்கம் கொண்ட நீரோட்டம் . 
Davit ( s ) ஆரைத்தொலைநோக்கி- உயிர்ப்பாதுகாப்புப் படகில் 
வைக்கப்பட்டிருக்கும் வட்டமாகத் திருப்பக் கூடிய அல்லது மடித்துத்துவை 
எடுக்கும் தொலைநோக்கி . 


Deadlight உலோகப்புழை மூடி- கண்ணாடி உடைவதால் நீரில் 
மூழ்கிவிடாமலிருக்கக் கப்பல் பக்கப்புழை வாயிலில் பொருத்தப்படும் 
எஃகு அல்லது உலோகக் கலவையாலான மூடி . 
Dead load வெறுங்கப்பலெடை- சுமையில்லாத வெறுங்கப்பலின் 
எடையைக் குறிக்கும் . கட்டுமானத்தை ஏற்படுத்தும் பொருட்களால் 
கட்டமைப்பிற்கு ஏற்படும் எடை உயர்வு அல்லது பளு . 
Dead reckoning சென்ற கப்பலின் குறிப்பு எந்த விதமான வானொலி 
உதவியுமில்லாமல் சென்ற ஒருகப்பலின் 

சென்ற ஒருகப்பலின் வேகத்தையும் 
திசைப்புலத்தையும் கணக்கிட்டுக் கப்பல் இருக்குமிடத்தைக் கணிக்கும் 
முறை . 
Deadrise கப்பல தள நீர்த்தேக்கவுயரம் - கப்பல் உலோகப் 
போர்வையின் அடிப்பகுதியிலுள்ள கீலுக்கும் ஓட்டைகளின் வழியாகச் 
சுரக்கும் கடல் நீர்த்தேக்கத்திற்கும் இடையேயுள்ள நீர்த்தேக்க உயரம் . 
Debris line சிதிலவொதுக்குக் கோடு- புயலலைகளால் எழும் 
உயர்வான அலைகள் ஒதுக்கிய கடற்கரைச் சிதிலப் பொருட்கள் 
கடற்கரைக் கோட்டிலிருந்து நிலப்பக்கமாகச் சில மீட்டர் தொலைவில் 
படிவதால் ஏற்படும் புயலலைச் சிதில ஒதுக்கக்கோடு என்பர் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


85 


Decay area சிதிலமண்டலம் - ஒப்பிடுவளவில் அமைதியான கடலில் 
ஓதவலைகள் உற்பத்தியாகி உடைவு ஏற்படும் அலைவால் பாறைகள் , 
பாறைத்துணுக்குகள் சிதிலமாகும் கடலோரப்பகுதி . 
Decay distance சிதிலத்தொலைவு - ஒப்பிடுவளவில் அமைதியான 
கட்லில் ஓதவலைகள் உற்பத்தியாகி உடையுமிடத்திலிருந்து சிதிலங்கள் 
படியுமிடம் வரையான கடலோரத் தொலைவு . 
Deck height கப்பல் தளவுயரம் - அடுத்தடுத்துள்ள இரு கப்பல் 
தளங்களுக்கு இடையேயுள்ள ( வார்ப்புக் கோடுகளுக்கிடையே உள்ள ) 
செங்குத்தான உயர அளவு . 
Deck stringer குறுக்குவிட்டம் - கப்பல் தளத்தின் முன்பகுதியிலிருந்து 
பின்பகுதி வரையுள்ள தொடர்ச்சியான பலகை அல்லது தகட்டு அடைப்புக் 
குறுக்குவிட்டம் . 
Declination maganetic காந்தப்புலச்சரிவு- புவிநிலப் பரப்பின் 
மேலுள்ள எந்தவொரு புள்ளியில் அதன் காந்தமுள் சரிவுக்கும் 
நிலப்பரப்புப் புவிநெட்டாங்குக்கும் இடையில் உள்ள கோணத்தைக் 
குறிக்கும் . திசைகாட்டிக் கருவியிலுள்ள காந்தமுள் உண்மையான 
வடதிசைக்கும் அக்கருவி காட்டும் கிழக்குமேற்குத் திசைக்கும் 
சிறிதுவேறுபாடு காணப்படும் . இவ்வளவையுடன் உண்மையான 
வடதிசையிலிருந்து அப்புள்ளி எவ்வளவு விலகியிருக்கும் என்பதைக் 
கணிக்கக் காந்தப்புலச் சரிவின் அளவு உடன் அளித்தால் உண்மையான 
வடதிசைக்கும் திசைகாட்டும் கருவிக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கும் 
என்பதைக் கணக்கிடலாம் . காந்தத்திசைப்புலம் நாள்தோறும் 
வேறுபடக்கூடியது . இடத்திற்கிடம் வேறுபடக்கூடியது . மற்றும் காலப் 
போக்கிலும் மாறுபடக்கூடியது . ஆகையால் இவ்வேறுபாட்டைக் கருத்தில் 
கொண்டு திசைகாட்டும் கருவியைப்பயன்படுத்த வேண்டும் . 
Dedicated tow ஒதுக்கப்பட்ட இழுவை- இழுவைப் படகுடன் மற்றும் 
மிதவைச் சுமையுடன் கூடிய ஓர் இழுவைக் கலன் . இவை எப்பொழுதும் 
ஓர் உறுப்பாகவே கருதப்படும் . ஆனால் அவற்றின் இயக்கம் குறிப்பிட்ட 
துறைமுகத்தில் மட்டும் குறிப்பிட்ட பொருளைக் கையாளுவதற்கு மட்டுமே 
பயன்படுத்தப்படும் . 
Deep sea ஆழ்கடல்- ஆழ்கடல்பகுதி . கடல்மட்டத்திலிருந்து 4000 
6000 மீ . ஆழமுடையது . பெரும்பாலும் இப்பகுதியிலே ஆழ்கடற்றளம் 
அமைந்திருக்கும் . படம் 6 . 
Deep tank ஆழத்தொட்டி- குறிப்பிடத்தக்கபடி ஆழமிக்க ஏரியை 
நிரப்பும் தொட்டி . கிட்டத்தட்ட கப்பலின் ஒருதள அளவுக்கு ஆழம் 


கொண்டது . 


86 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Deep water ஆழநீர் - கடலலை நீளத்தின் பாதித் தொலைவிற்கும் 
மேலான கடலாழப் பகுதி . 
Deep water waves ஆழநீரலைகள்- கடலலை நீளத்தின் பாதித் 
தொலைவிற்கும் மேலான கடலாழப் பகுதியிலேற்படும் கடலலைகள் . 
Deflation காற்றுத் தூத்தல்- கடற்கரையிலுள்ள / நிலப்பகுதியிலுள்ள 
உதிரியான மணல் போன்ற பொருட்கள் காற்றால் எடுத்துச் செல்லப்பட்டு 
காற்றின் வேகம் தணியும் பொழுது கீழே தரையில் தூற்றப்பட்டுப் 
படிதல் . 
Deflection விலக்கம்- சுமையால் கட்டமைப்பில் ஏற்படும் விலக்கம் 
அல்லது பிறழ்வு . 
Deflectograph விலக்கவரைவி சாலையில் ஏற்படும் வாகனங்கள் 
ஏற்றிவரும் சுமைகளால் சாலைகளில் ஏற்படும் விலக்கத்தை அளவிடும் 
கருவியை இலாரியில் ஏற்றி வைத்து அளக்கவேண்டிய இடத்தில் 
அளக்கும் கருவி . 
Deformation உருக்குலைவு- தாக்கவிசைகளினாலும் , பளுவாலும் , 
தளர்ச்சியாலும் கட்டமைப்பில் ஏற்படும் உருக்குலைவு . 
Degitize எண்முறையாக்கம் - எண்ணல் அளவையில் இல்லாத 
தகவல்களை அல்லது ஒப்புமைத்தகவல்களை எண்தகவல்களாக 
மாற்றுமுறை . 
Degradation குட்டையாக்கத் தேய்ப்பரிப்பு . புவியியக்க விசைகளால் 
நிலப்பரப்பு தேய்த்தரிக்கப்பட்டு நிலப்பரப்பின் உயரம் குறைவடைதல் 
Delay time I wait time மொத்தப் பயணக் காத்திருப்புநேரம்- ஓர் 
இழுவைப் படகோ அல்லது ஒரு கப்பலோ தான் புறப்பட்ட இடத்திலிருந்து 
சேர வேண்டிய இடத்திலுள்ள நீர்ப்பூட்டுத்துறை அறைக்கு வந்துசேர 
எடுத்துக் கொள்ளும் நேரம் . வரிசையாகக் காத்திருக்கும் கப்பல்களும் 
இழுவைப் படகுகளும் மொத்தத்தில் காத்திருக்கும் நேரமும் இதனையே 
குறிக்கும் . 


Delayed recharge சுணக்கச்சுரப்பு ஊற்றுநீர்- மழைபெய்தவுடன் 
மழைநீரின் ஒருபகுதி நிலப்பரப்பின் மீது விழுந்து உருண்டோடி ஆற்றில் 
வெள்ளப்பெருக்கு எடுக்கச்செய்கிறது . மழைநீரின் பெரும்பகுதியும் , ஓடும் 
வெள்ள நீரின் ஒருபகுதியும் ஆங்காங்கே நிலத்திலுள்ள மண் , மணல் 
பாறைகளினூடே இறங்கிச் சென்று ஆற்றுத்தாரைகளில் ஊற்றுநீர் 
ஆற்றுக்கால்வாய் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் ஊற்றுநீராகச் சுரந்து 
ஆற்றுநீரின் நீர்ப்போக்கின் அளவினைக் கூட்டும் சுரப்புநீர் . இந்நிகழ்ச்சி 
மழை விட்ட சில நாட்களுக்குப் பிறகோ அன்றிப் பல நாட்களுக்குப் 
பிறகோ நிகழ்ந்து கொண்டிருப்பதால் இதனைச் சுணக்கச் சுரப்பு ஊற்றுநீர் 
எனக்குறிப்பிடுகின்றனர் . பாலாறு , பெண்ணை , பொருநை , காவேரி , மகாநதி , 


87 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
கிருட்டிணா, கோதாவரி போன்ற ஆறுகளில் ஆண்டு முழுமையும் 
சுரக்கும் ஊற்று நீரை இது குறிப்பிடும் . 
Delta ஆற்றுக்கழிமுகம் - ஆறு அல்லது ஓடையின் சமதளப்பகுதியான 
கடற்கரைக் கழிமுகத்தில் முக்கோண அல்லது விசிறி போன்று 
உண்டாகும் அமைப்பு . 
Denitrification நைட்ரேட்டுச் சிதிலமடைதல்- கரைந்துள்ள 
நைட்ரேட்டு உடைந்து நைட்ரசன் வாயுவாக மாற்றமடையும் இயக்கம் . 
Density அடர்த்தி - ஒருபொருளின் நெருக்கமான திணிவு பொருளின் 
எடையை அதன் கனவளவு அலகால் வகுத்துக் கிடைக்கும் ஈவு எண் . 
Density current அடர்த்தி சார் கடல் நீரோட்டம் கடல்நீரின் 
உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை வேறுபாட்டால் ஏற்படும் கடல் 
நீரோட்டம் . மத்திய தரைக்கடலில் கனமான உப்புத்தன்மை மிகுந்த 
கடல்நீர் ஆழத்தில் சிப்ரால்டர் நிலச்சந்திக் கடல்கால்வாயிலிருந்து 
மேற்காக ஓடுகையில் குறைந்த உப்புத்தன்மையுடைய இலேசான 
கடல்நீர் மேலாகக் கிழக்கு நோக்கி ஓடுகிறது . அதனால் மத்திய 
தரைக்கடலின் ஒட்டு மொத்தக் கடல்நீரும் 75 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
முற்றிலுமாக மாற்றப்படுகின்றது என அறியப்படுகிறது . 
Density driven circulation அடர்த்தி வேறுபாட்டால் உண்டாகும் 
நீரோட்டங்கள் . கடலருகு ஏரிகளில் ஓதவலைவுகளால் கடல்நீர் 
கலப்பதால் அதன் உப்புத்தன்மை வேறுபாட்டால் கிடைத்தளங்களில் 
தொடர்ச்சியான அழுத்தவேறுபாடு உண்டாகிறது . இதனால் கடலருகு 
ஏரிகளில் நீரோட்டச் சுழற்சி ஏற்படுகிறது . 
Density stratification அடர்த்திவேறுபாட்டுப்படிவடுக்கமைவு 
ஆற்றுக்கழிமுக வாயில் நீர்ப்பரப்பிலிருந்து படிவுக்குஞ்சம் கீழிறங்கிக் 
குவிந்து பக்கவாட்டில் பரவிச் செல்லும் பொழுது கடலுப்புநீரும் ஆற்று 
நன்னீரும் கலப்பதால் ஆற்று நீரோட்டம் மிகவும் குறைகிறது . ஆனால் 
கழிமுகம் ஆழமானதால் படிவுப் பொருட்களின் அடர்த்தி வேறுபாட்டால் 
கனமான துணுக்குகள் அடிப்பகுதியில் விரைவாகப் படிதலாலும் அடர்த்தி 
குறைந்த மென்மையான படிவுகள் படியக் காலதாமதமாவதாலும் 
துணுக்குகளின் அடர்த்திக்கேற்பக் கிடையான படிவுகள் ஏற்படுகின்றன . 
Dentrites சல்லிவேரமைப்பு -சிறிய கிளைகளைக்கொண்டு படர்ந்த 
அய அல்லது மாங்கனீசு ஆக்சைடுக் கொடிகள் பாறையினூடே புகுந்து 
சென்ற பாதையைக் காட்டுகின்றன . 
Departure from ideality சீர்நிறைவு நிலையினின்று பிறழ்விலக்கம் 
சில தனிம மாசுகள் உடன் கலந்திருப்பதால் கனிமங்கள் உருகும் 
பொழுதும் படிகமாகும் பொழுதும் தூய திட்டநிலையிலிருந்து பிறழ்ந்து 


88 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அது படிகமாகும் சீர்நிறைவுப் பாதையிலிருந்து சற்று விலகிச் செல்லும் 
தன்மை . 


Depletion of elements தனிமக்கருகல் - தனிமங்கள் பாறைக் 
கனிமத்திலிருந்து குளிர்ந்து படிகமாகும் பொழுது சில தனிமங்கள் 
படிப்படியாகக் குறைந்தும் அதற்குப் பதிலாகச் சில தனிமங்கள் 
உயர்ந்தும் வரும் . உயர்ந்த வெப்பநிலையில் புகும் கனிமங்கள் 
படிப்படியாக வெப்பம் குறைந்த நிலையில் குறைவாக உட்புகும் தன்மை 
தனிமக் குன்றலடைதல் எனப்படும் . 
Depressant வினைக்குறைப்பான் - வேற்றுக் கனிமங்களுடன் 
கலந்துள்ள கனிமப்பொருட்களை மிதவை முறையில் பிரிக்கும் பொழுது 
நுரைகளை மிகுதியாக உண்டாக்கிப் பிரிக்க வேண்டிய பொருளை 
மிதக்கச் செய்து அதனைப் பிரிப்பர் . பின்னர் வினைக்குறைப்பானைப் 
பயன்படுத்தி இவ்வியக்கத்தைக் கட்டுப்படுத்துவர் . 
Depression பள்ளம்- நிலமட்டத்திலுள்ள தாழ்வான பகுதிகளைக் 
குறிக்கும் இது போலக் கடல்நிலத்திலும் உள்ள தாழ்வான 
பகுதிகளையும் குறிக்கும் . 
Depth ஆழம்- நிலையான நீரின் மட்டத்திலிருந்து அதன் அடித்தளம் 
வரையான செங்குத்துயரம் . 


Derived map திருத்தியமைக்கப்பட்ட நிலப்படம்- முன்னர் உள்ள 
ஓரிடத்தின் எல்லா நிலப்படங்களையும் தொகுத்துச் சேர்த்து , ஆராய்ந்து 
திருத்தியமைக்கப்பட்ட புதிய நிலப்படம் 
Derrick சுமைதூக்கும் பொறி - பளுவை நகர்த்துவதற்கும் சுமையை 
ஏற்றி இறக்குவதற்கும் சுமைகளைக் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் 
உரிய கயிறு , கயிற்றுக் கப்பி போன்ற அமைப்புக்களைக் கொண்ட 
கப்பிவடத் தொகுதி . 
Design draft வடிவமைப்பு இழுவைச் சுமை கப்பலில் குறைந்து 
விடும் சுமையின் அளவைக் கணக்கிட்டு மிகுந்த அளவில் சுமைகளை 
ஏற்றிச் செல்வதற்காகவும் எளிதாக எடுத்துச் செல்லும் படியாகவும் 
வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 


Design documents வடிவமைப்பு ஆவணங்கள் - கட்டட வடிவமைப் 
பாளரால் தயாரிக்கப்பட்ட வடிவமைப்புத் திட்டங்கள் , விவரங்கள் , குறுக்கு 
வெட்டுத் தோற்றங்கள் , தரநிர்ணயங்கள் ஆகியவற்றைக் குறிக்கும் . 
Design length வடிவமைப்பு நீளம் - குறுக்குச் சட்டங்கள் , விட்டங்கள் 
ஆகியவற்றின் இடைவெளியில் 0.3333 அடி குறைவாக உள்ள 
நீளத்தைக் குறிக்கும் . 


89 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Design strength வடிவமைப்பு வலுமை கட்டமைப்பின் மீது 
செலுத்தப்படும் விசைகளுக்கு எதிரான தாங்கும் திறன் . 
Design storm புயல்தாக்காக் கட்டட வடிவமைப்பு- கடற்கரைப் 
பாதுகாப்புக் கட்டமைப்புக்கள் . கடற்கரையில் ஏற்படும் புயலால் 
கடலலைகள் வெகு உயரத்திற்கு எழுந்து அருகிலுள்ள கட்டடங்களைப் 
பாதிக்காவண்ணம் வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பு . கடலலை 
எழுச்சியையும் பின்வாங்கு அலையின் தீவிரங்களையும் கணக்கிட்டுக் 
கட்டடங்கள் சிதைவடையாமலும் சேதமுறாமலும் இருக்கத் தேவையான 
இடர்வரவை எதிர்நோக்கி கட்டடங்கள் வடிவமைக்கப்படும் . 
Design wave அலைக்கேற்ற கட்டமைப்பு வடிவமைத்தல் - 
துறைமுகங்களையும் , துறைமுகவேலையின் பொருட்டும் , குறிப்பிட்ட 
இடத்திற்குரிய அலையமைப்பு , அலைவகைகள் ஆகியவற்றின் 
கூர்வுகளை ஆராய்ந்து தேவையான பாதுகாப்பை ஏற்படுத்தும் கட்டடக் 
கட்டமைப்புக்கு வடிவமைத்தல் . 
Detached breakwaters கரைத் தொடர்பில்லாத் தடுப்பரண் - 
கடற்கரையுடன் கட்டமைப்புத் தொடர்பில்லாமல் கட்டிய தடுப்பரண் . 
Detritus சிதிலப்பொருட்கள்- கூழாங்கற்கள் , சரளைக் கற்கள் , மணல் , 
குறுமண் . களிமண் போன்ற பொருட்கள் நீராலும் அலைகளாலும் 
சிதிலமடைந்து பாறையிலிருந்து பிரிக்கப்பட்ட பொருட்கள். 
De- trunking நெடுஞ்சாலையிறக்கம்- நெடுஞ்சாலை முகவரிடமிருந்து 
இடங்குறி வட்டாரக் கட்டுப்பாட்டாளரிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தல் . 
Devonian திவோனியன் காலக்கட்டம் - தொல்லுயிரூழியின் நான்காம் 
பகுதி வரலாற்றுக்காலக்கட்டம் . இஃது - இன்றிலிருந்து - 40-35 
கோடியாண்டுக் காலக்கட்டத்திற்கு இடைப்பட்டது . இங்கிலாந்திலுள்ள 
திவோன் - கார் வால் பகுதிகளில் காணப்படும் மணற்பாறை , 
சரளைக்கற்பாறை , சிலேட்டுப் பாறை , சுண்ணாம்புப்பாறை ஆகியவை 
இக்காலக்கட்டத்தில் படிந்தவை . சைலூரியன் காலத்தில் ஏற்பட்ட 
கலடோனியன் மலைத்தோற்றவியக்கம் திவோனியன் காலக்கட்டம்வரை 
நீடித்திருந்தது . இக்காலக்கட்டத்தில் எரிமலையியக்கங்களும் 
கிரானைட்டுப்பாறை ஊடுருவல்களும் நிகழ்ந்துள்ளன . 
Diagonal bracing மூலைவிட்டப் பிணைவு - கட்டமைப்பு 
உறுப்பினர்கள் பெரும்பாலும் சாய்ந்திருந்தாலோ அன்றி கட்டமைப்புச் 
சட்டங்கள் அச்சுதளச்சுமையுடன் இருந்தாலோ அச்சட்டங்கள் கிடையான 
பளுவை ஆதாரக்கட்டுடன் எதிர் கொள்ள வேண்டியதிருப்பதால் 
மூலைவிட்ட பிணைவு தேவைப்படுகிறது . 
Diagonal Bridging மூலைவிட்டபாலப்பிணைவு- மேல்மட்ட வில்லும் 
கீழ்மட்ட வில்லும் இரு கோண அமைப்பு அல்லது பிற கட்டமைப்பு 
உருக்களுடன் சேர்க்கப்பட்டு அடுத்த குறுக்குச் சட்டத்துடன் X வடிவில் 


90 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதன் I / r விகிதம் 200 இக்கும் 
மேற்படாமலிருந்தால் இவ்விணைவு ஏற்படுகிறது . பால உறுப்புகள் 
எப்பொழுதும் அவற்றின் வெட்டுப்புள்ளிகளில் இணைக்கப்படுகின்றன . 
Dial - a- Ride ஒருசவாரிக்கானதொடர்பு- முன்னர்பதிவு செய்தபடி 
வீட்டுக்கு வீடு சென்று மக்களை ஏற்றிச் செல்லும் ஓரமைப்பின் சேவையில் 
ஒருபகுதி . 
Diamod anvil வைரப்பட்டடை - உறுதியான கடினத்தன்மை வாய்ந்த 
பட்டடை . எளிதில் தேய்வடையாது . கடினமான பொருட்களைத் 
தேய்க்கவும் பட்டை தீட்டவும் பயன்படுகிறது . 
Dielectric materials மின்காப்புப்பொருட்கள்- மின்கடத்திகளைச் 
சுற்றியமைந்த மின்னோட்டம் கடத்தாப்பொருட்கள். இரண்டுக்கும் மேற்பட்ட 
பொருட்களைச் சேர்த்து உருவாக்கப்பட்ட பொருள் . சிறந்த பயன்பாடு 
கொண்டது . பெரும்பாலும் அரைகுறைக் கடத்திகள் செய்வதற்காகப் 
பயன்படுபவை . அவற்றில் சில பீங்கான் பொருட்கள் மிகச் சீரிய 
கடத்திகளாகப் பயன்படுகின்றன . 
Diesel generator தீசல்மின்னாக்கி - தீசல் எண்ணெய்யைக் கொண்டு 
இருதிசை மின்சாரத்தை உற்பத்தி செய்து கப்பலை இயங்கவைக்கும் 
தீசல் மின்பொறி . 
Differential erosion / weathering வேறுபாட்டு நுட்பமுடைய 
சிதிலமாதல் - வேறுபாடுடைய கடினத்தன்மை , மென்மை , எதிர்ப்புத் 
தன்மையுடைய கனிமங்களைப் பாறைகள் கொண்டிருந்தால் 
இயற்கைச்சிதில வினைகளால் மென்மையான கனிமங்கள் எளிதிலும் , 
விரைவாகவும் தேய்த்தரித்துச் செல்லப்படுவதால் இவ்வாறான 
சிதிலமடைதல் நிகழுகிறது . மற்றும் அடுத்தடுத்துக் கடினமான 
பாறைகளும் மென்மையான 

மென்மையான பாறைகளும் அமைந்திருந்தாலும் 
மென்மையான பாறைகள் எளிதில் நீக்கப்பட்டுக் கடினமான பாறைகள் 
மெதுவான வேகத்தில் சிதிலமடைவதால் கடினமான பாறைகள் நீண்டநாள் 
நிலைபெறுகின்றன. அதனால் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் 
உண்டாகக்கூடும் . இவ்வியக்கம் சிறிய பாறைத்துணுக்கிலிருந்து பெரிய 
மலைகள் , பள்ளத்தாக்குகளுக்கும் பொருந்தும் . 
Differential thermal analysis வெப்பநிலை வேறுபாட்டுக்கனிமப் 
பகுதிநிலை ஆய்வு- ஒரு வினைபுரியாத பொருளும் ஒரு கனிமமும் 
ஒரே சமயத்தில் படிப்படியாகச் சூடேற்றப்படும் பொழுது அவற்றிற்கிடையே 
ஏற்படும் வெப்பநிலை உயர்ச்சியால் கனிமத்தில் ஏற்படும் கனிமப்பகுதியின் 
திரிபு நிலையையும் அறிதல். கனிமம் சில வெப்பநிலைகளில் வெப்பத்தை 
வெளியிட்டும் சில வெப்பநிலை உயர்ச்சிகளில் வெப்பத்தைக் கவர்ந்தும் 
அன்றித் திடநிலையில் படிகவுருவமாற்றத்தை அடைந்தும் மாறுபடும் 


91 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
தன்மையை அறிதல் . இதன் மூலம் கனிமத்தின் வெப்பவியல் மாற்றங்களை 
அறிந்து கனிமத்தை இனம் கண்டுபிடிக்கலாம் . 
Differential thermo - gravimetric analysis வெப்படர்த்திநிலை 
வேறுபாட்டுக் கனிமப்பகுதி நிலையாய்வு - ஒரு வினைபுரியாத 
பொருளும் ஒரு கனிமமும் ஒரே சமயத்தில் படிப்படியாகச் சூடேற்றப்படும் 
பொழுது அவற்றிற்கிடையே ஏற்படும் வெப்பநிலை உயர்ச்சியால் 
கனிமத்தில் ஏற்படும் கனிமப்பகுதியின் அடர்த்தி வேறுபாடுகளையும் 
திரிபு நிலையை அறிதல் . கனிமம் சில வெப்பநிலைகளில் வெப்பத்தை 
வெளியிட்டும் சில வெப்பநிலை உயர்ச்சிகளில் வெப்பத்தைக் கவர்ந்தும் 
அன்றித் திடநிலையில் படிகவுருவ மாற்றத்தை அடைந்தும் மாறுபடும் 
தன்மையின் பொழுது வேறுபடும் அடர்த்தி வேறுபாட்டையும் அறிதல் . 
இதன் மூலம் கனிமத்தின் வெப்பவியல் அடர்த்தி மாற்றங்களை அறிந்து 
கனிமத்தை இனம் கண்டுபிடிக்கலாம் . கனிமத்தின் வெப்பநிலை உயரும் 
பொழுது சில சமயங்களில் அதன் அடர்த்தி உயரலாம் . சில சமயங்களில் 
அதன் அடர்த்தி குறையலாம் . இஃது அக்கனிமத்தின் பகுதி உட்கூற்றின் 
இயல்பைப் பொருத்து ஏற்படுகிறது . 
Diffraction அலைச்சிதைவு- அடைப்பட்ட பகுதியில் கடலலைகள் 
பரவும் பொழுது கடலிலுள்ள தடுப்பரண்களின் அல்லது கடலிலுள்ள 
பாறைகளின் மீது பட்டு அலைகள் சிதைவடைதல் . 
Diffusion ஊடுபரவல் - அடர்த்திமிகுந்துள்ள வாயுவினுள் அடர்த்தி 
குறைந்த வாயு ஊடுபரவலைக் குறிக்கும் . இதுபோல உயர்ந்த 
வெப்பநிலையிலுள்ள திடப்பொருளினுள் வாயுப்பொருட்கள் அல்லது 
திரவப்பொருட்கள் ஊடுருவுதலையும் குறிக்கும் . அன்றி அப்பொருட்கள் 
திடப்பொருளிலிருந்து வெளியேறுதலையும் குறிப்பிடும் . 
Diffusion tube ஊடுபரவல் குழாய்- காற்றின் தன்மையைக் 
கட்டுப்படுத்தும் கருவி . 
Digital data எண் குறியிட்டதரவு - ஒன்றுபோலவும் 
தொடர்புடையதுபோல் உள்ளதாயும் உள்ள தகவல்களை எல்லாம் 
திரட்டி அவற்றின் இயல்புகளுக்கேற்பக் கணினி எண்குறியீடு கொடுத்து 
அவற்றை எல்லாம் கணினியில் விருப்பத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்த 
எண் குறியிட்ட தரவுப் பதிவேடுகள் . 
Digitizer எண்ணளவைக் கருவி - நிலப்படத்திலுள்ள நிலவமைப்புகளை 
அதனிருப்பிடத்தையும் அமைப்புகளையும் எண்ணளவைகளாக மாற்ற 
நிலப்படம் பொருத்தப்பட்ட மேசையில் தொடுமுனை கொண்டு 
கணினியில் குறிக்கும் கருவி . 
Dike / Dyke குறுக்கரண்- ஆறு , அலைவாய்க்கரை அல்லது கடல் 
ஆகியவிடங்களில் ஓதவலைவேற்றத்தால் கடல்நீர் புகுந்து விடாதபடி 
குறுக்காகக் கட்டியிருக்கும் அரண் அல்லது அணை போன்ற தடுப்பு . 


92 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பல 


பாறையடுக்குகளின் இடையே குறுக்காக அல்லது செங்குத்து நிலையில் 
ஊடுருவிய முழைப்பாறைகளைக் குறிக்கும் . 
Directed stress திசைப்படுத்தப்பட்டதகைவு ஒரு பொருளின் மீது 
செலுத்தப்படும் திசைப்படுத்தப்பட்ட விசையால் ஏற்படும் தகைவு . 
Direction of current நீரோட்டத்தின் திசைப்போக்கு- நீரோட்டம் 
செல்லக் கூடிய திசையினைக் குறிக்கும் . 
Direction of waves அலைவருதிசை- அலைகள் வரும் திசையினைக் 
குறிப்பிடும் . 
Direction of wind காற்றடிதிசை- காற்று எந்தப் பக்கத்திலிருந்து 
வீசுகிறது என்ற திசையைக் குறிக்கும் . 
Discordant coast குறுக்கான கடற்கரை- கடற்கரையை ஒட்டிய 
மலைத்தொடர்களுக்கும் அவற்றின் பள்ளத்தாக்குகளுக்கும் குறுக்காக 
நீண்டிருக்கும் கடற்கரை . இது கோணல் மாணலாகவும் 
கடல் நுழைவாயில்களையும் கொண்டிருக்கும் . இதனைக் குறுக்கான 
கடற்கரை என்றும் அட்லாண்டிக்குக் கடற்கரை போன்றதெனவும் 
குறிப்பிடுவர் . அட்லாண்டிக்கடலைச் சூழ்ந்துள்ள கடற்கரைகளில் 
இவ்விதமான நிலவுருவமைப்புக்கள் காணப்படுகின்றன . 
Disordered packing ஒழுங்கற்ற 

பொதிவு 

நிலை 
கனிமப்பொருள் படிகமாகும் பொழுது உயர்ந்த வெப்பநிலையில் மிகவும் 
விரைவாகப் பொதிவடைவதால் உருக்குலைந்த பொதிவை அடைகின்றது . 
இந்நிலைக்கு ஒழுங்கற்ற பொதிவு நிலை என்று பெயர் . 
Disperse பிரிந்துபரவு- நிலையான இடத்திலிருந்து பலதிசைகளில் 
பிரிந்து பரவிச்செல்லுதல் . இதனால் இருபொருட்களிடையேயுள்ள 
தொலைவு மிகுதியாதல் . 
Dispersion பிரிகை - பிரிந்து செல்லும் நிலை . 
Dispersion நிறப்பிரிகை - ஒளி ஓர் ஊடகத்தின் வழியாகச் செல்லும் 
பொழுது ஊதா, கருவூதா , நீலம் பச்சை , மஞ்சள் , இளஞ்சிவப்பு , சிவப்பு 
என்ற 7 நிறங்களாகப் பிரிகின்றது . கனிமத்திற்குள் (ஊடகத்திற்குள் ) 
ஒருமுனைப்படுத்தப்பட்ட ஒளிக்கதிர் செல்லும் பொழுது கனிமத்தின் 
இயல்புக்கேற்ப ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலக்கம் அடைகிறது . 
ஊதாக்கதிர் கனிமத்தினுள் புகுந்து செல்லுவற்கும் சிவப்புக்கதிர் அதனுள் 
புகுந்து செல்வதற்கும் இடையேயுள்ள ஒளிக்கதிர் விலக்கத்தை அல்லது 
இருக்திர்கள் ஏற்படுத்தும் ஒளிவிலகல் எண்களுக்கிடையே உள்ள 
வேறுபாட்டையும் குறிப்பிடும் . 
Disphenoid இருபினாய்டு படிகவுரு - பல முகங்களைக் கொண்ட 
படிகம் . அதன் 4 முகங்கள் ஒத்த அமைப்புடைய இரு சமபக்க 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


93 


முக்கோணங்களால் ஆகியன அல்லது குறுங்கோண முக்கோணங்களால் 
ஆகியன . சில படிகவமைதிகளில் 12 முக்கோண முகங்கள் இருக்கும் 
Displacement இடப்பெயர்ச்சி கப்பலின் எடையும் அதிலுள்ள 
சுமையின் மொத்த எடையும் சேர்த்தபின் உள்ள மொத்தக்கப்பல் 
எடையால் ( டன்னில் ) கப்பல் நீரில் மூழ்கியிருப்பதால் இடப்பெயர்ச்சி 
செய்யப்படும் கடல்நீரின் எடை . கப்பலின் மொத்த எடையிலிருந்து 
இடப்பெயர்ச்சியடையும் நீரின் எடையைக்கழித்தால் நீரில் கப்பலின் 
இழுவை எடையை எடுத்துச் செல்ல ஆகும் ஆற்றலை மதிப்பிடலாம் . 
Diurnal current சந்திரநாள் நீரோட்டம் ஓர் ஓதவலை வேற்றம் 
அல்லது ஓர் ஓதவலைவிறக்கத்தால் ஏற்படும் நீரோட்டம் . சந்திரநாளில் 
இவ்விதமான இரு நீரோட்டங்கள் ஒரே நாளில் இருமுறை நடைபெறும் . 
Diurnal inequality சந்திரநாளைய ஓதவலைவு வேறுபாடு - 
ஒவ்வொரு சந்திரநாளிலும் நடக்கும் இரு ஓதவலைவேற்றங்களுக்கும் 
இரு ஓதவலைவிறக்கங்களுக்கம் இடைப்பட்ட வேறுபாட்டுயரங்களைக் 
குறிப்பிடும் . மற்றும் இரு ஓதவலை வேற்றங்களுக்கும் இடையேயுள்ள 
உந்துவிசை வேகவேறுபாட்டையும் இரு ஓதவலைவிறக்க உந்து விசை 
வேறுபாட்டிற்கும் உள்ள வேறுபாடுகளையும் குறிக்கும் . 
Diurnal Tide சந்திரநாள் ஓதவலைவு - பொதுவாக ஓர் ஓதவலைவு 
நாளைக் குறிப்பிடும் . இது 24.84 மணி நேர அளவைக்குறிக்கும் . 
Dock துறைத்தள அகழி- இருதுறைத் தளங்களுக்கு இடையில் 
உள்ள ஆழமான சந்து போன்ற கடற்பகுதி . இப்பகுதி கப்பல் வந்து 
செல்வதற்கும் நிற்பதற்கும் போதுமான இடமும் , ஆழமும் 
உடையதாயிருக்கும் . 
Docking plan துறைமுகத்தள அகழியின் வடிவமைப்புப் படம் 
கப்பல் அதன் இருப்பிடத்தில் நிலையாக நிற்பதற்கும் கப்பலின் 
அடித்தளப்பகுதியின் குறுக்குவெட்டுத்தோற்றத்திற்கு ஏற்பவும் 
வடிவமைக்கப்பட்ட துறைத்தள அகழியின் திட்ட வரைபடம் . 
Dodecahedron கனசதுரப் பன்னிருமுகக்கட்டு- கனசதுரப்படிக 
வமைதியில் 12 முகங்களைக் கொண்ட படிகத்தைக் குறிப்பிடும் . 
இப்படிகவுரு சமநீளங்கொண்ட ஒன்றுக்கொன்று செங்குத்தாக மையத்தில் 
சமவளவில் வெட்டும் 3 அச்சுக்களைக் கொண்டது . 
Dominant wave தலைப்பட்ட அலை - குறிப்பிட்ட கடற்கரைப் பகுதியில் 
ஏற்பட்ட மிகப்பெரிய கடலலை . இதனால் கடற்கரையோரமுள்ள தாழ்ந்த 
நிலப்பகுதிகள் மூழ்கடிக்கப்பட்டும் . கடலரிப்பு ஏற்பட்டும் காணப்படும் . 


94 , 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Dopant tolerance மூக்குத்தாங்கு திறன் - பூசுதுளையின் மூக்கு 
வலியமையானதாக இருந்தால் நீண்ட காலத்திற்கு மூக்கு உழைக்கும் 
தன்மையுடையது . 
Doped with metals உலோகத்தின் மீது பூசுதல் உலோகப் 
பொருளின் மீது வேறொரு உலோகத்தைப் பூசுதல் . இதனால் அந்த 
உலோகம் எளிதில் துருப்பிடிக்காமலும் வேதியல் சிதைவால் 
பாதிக்கப்படாமலும் காக்கப்படும் . 
Double bottom இரட்டையடித்தளம்- கப்பலடி தகட்டிற்கு உட்புறமுள்ள 
நீர் புகாத உள் அடிப்பாகம் . இது கப்பலின் தடுப்பறைகளுக்குக் கீழாக 
உள்ளது . அடுத்து , தரைதட்டும் அடிப்பகுதிக்கு மேலாக அமையும் 
மற்றொரு தளம் . இவ்விரண்டு தளங்களும் கப்பலுக்குள் நீர்புகாவண்ணம் 
இரட்டைப் பாதுகாப்பாக வடிவமைக்கப்படுகின்றன . 
Double lockage இரட்டைக் கதவங்கள் - இழுவைப் படகையும் 
சுமைப்படகையையும் முழுமையாகச் செலுத்த ஒரு நீர்ப் பூட்டுத்துறையில் 
தனித்தனியான இரு கதவங்கள் தேவைப்படுகின்றன . 
Double skin இரட்டைப்போர்வை - கப்பலின் வெளிப் போர்வை இரண்டு 
அடுக்குகளாக நீர்புகாவண்ணம் அமைக்கப்பட்டுள்ளது . இஃது இரட்டை 
அடித்தளச் சுவர்களால் ஆனது . 
Double Tide இரட்டையோத வலைவு- ஓதவலைவு ஏற்றயிறக்கக் 
காலக்கட்டத்தில் சில சமயங்களில் ஓதவலைவு உயர்ச்சி 
மிகையாகவும் அஃது இறங்குமுன் இரண்டாவது ஓதவலைவு உயர்ச்சி 
உச்சநிலையையெட்டிவிடும் . இத்தகைய இரட்டை ஓதவலைவுக் 
கடலலைகள் கடலோர நிலவுருக்களின் கட்டுப்பாடாலும் , முன்னேறி 
வரும் கடலலை ஆழமற்ற கடல்நிலையால் தடுக்கப்படுவதாலும் , ஒரு 
நாளைக்கு நான்குமுறை நிகழும் ஓதவலைவு அலைகள் இருவேளை 
நிகழும் ஓதவலைவு அலைகளுடன் குறுக்கிடுவதாலும் , சந்திரகலை 
மாற்ற நிகழ்வுகளாலும் நடைபெறும் . தொடக்கச் சந்திரகலை வேறுபாடு 
சுழியத்திற்கு அருகில் இருக்கும் பொழுது இத்தகைய இரட்டையலைகள் 
நிகழுகின்றன. படம் 8 , 17 , 
Downwelling நீர்கீழிறக்கம் - கடற்பரப்பிலுள்ள நீர் கீழேயிறங்கல் 
இது கடற்கரை எக்மான் போக்குவரத்தால் நிகழும் . குவியும் 
நீரோட்டங்களாலும் உண்டாகும் . சூழ்ந்துள்ள நீரைவிட நீர்ப்பகுதி 
அடர்வாக இருந்தாலும் இவ்வாறு நிகழும் . 
Draft ( draught ) நீரில் கப்பல் மூழ்கிய மட்டம் - நீர்மட்டத்திற்குக் 
கீழாக எத்தனை மீட்டர் ஆழம் வரைகப்பல் முங்கியுள்ளது என்ற 
அளவையாகும் . 
Draft marks கப்பல்மூழ்கு நீர்மட்டக்குறி - நீரில் கப்பல் மூழ்கும் 
வரையறை . கப்பலின் முன்புறத்திலுள்ள வெளிப்புறப் போர்வையில் 
குறிக்கப்பட்டிருக்கும் உயர அளவுகோல் . 


95 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Drainage basin நீர்வடிநிலம் - ஓராற்றின் முதனிலையாறும் அதன் 
துணையாறுகளும் சேர்ந்து ஒரு நீர்வடிநிலப்பகுதியை உண்டாக்குகின்றன . 
அவ்வாற்றைச் சுற்றியுள்ள பகுதிகள் மேட்டுநிலமாகவும் , ஆறு ஓடும் 
பகுதி தாழ்வாகவும் இருக்கும் . 
Dredger அகழ்வாரிக்கப்பல் - நீரினடிப்புறத்திலுள்ள மண்ணையும் , 
மணலையும் , பாறைத்து கட்களையும் வாரியள்ளும் பொறியுடன் 
வடிவமைத்த கப்பல் . 
Dredging அகழிதோண்டல் - ஆறு அல்லது ஆழமற்ற கடல்பகுதியில் 
ஆழமான அகன்ற கால்வாய்களை வெட்டுதல் . இது நீரியக்கம் அன்றிக் 
காற்றழுத்தக் கருவிகளின் மூலமாகச் செயல்படுத்தப்படுகிறது . 
பெரும்பாலும் கடல்வழிக் கால்வாய்களின் ஆழத்தை ஒர் ஒத்த நிலையில் 
வைத்துக் கொள்ள இவ்விதமாக அகழிகள் தோண்டப்படுகின்றன. 
Drift பெயர்ச்சி- கட்டமைப்பின் பக்கவாட்ட நகர்ச்சி அல்லது 
விலக்கத்தைக் குறிக்கும் . 
Drift பெயர்ச்சி - ஏரி அல்லது கடலிலுள்ள நீர் மெதுவாக ஒன்றிலிருந்து 
ஒன்றுக்கு இடம் பெயர்தல் . புவியில் படிந்த பொருட்கள் காற்று , 
பனிப்பாறை , ஆறு , புவியீர்ப்பு விசை ஆகியவற்றால் இடம்பெயர்தல் . 
Drift index பெயர்ச்சிக்காட்டி- கட்டடத்தின் பக்கவாட்டு 
விலக்கத்திற்கும் கட்டடத்தின் உயரத்திற்கும் உள்ள விகிதத்தைக் 
குறிக்கும் . 
Drift pin பெயர்ச்சிமுனை- எஃகுத் தகடுகளிலுள்ள துளைகளை 
நேர்வரிசையில் கொண்டுவந்து திருகாணி போட்டு முறுக்க 

ஓர் 
தட்டையான கம்பிமுனை பயன்படுத்தப்படுகிறது . 
Drift sector பெயர்ச்சிப்பகுதி - கடற்கரையிலிருந்து குறிப்பிட்ட 
தொலைவுவரை எவ்விதக் குறுக்கீடும் இல்லாமல் அலைவாய்க்கரை 
நீரோட்டம் ஏற்படுகிறது . இதனால் இப்பகுதியில் மணல் குவிப்பும் 
அரிப்பும் ஆங்காங்கே நிகழுகின்றன . 
Drill ship கடற்றளத் துரப்பணக் கப்பல் - கடற்றளத்தில் துரப்பணத் 
துளைகளை இறக்கி மண் , பாறை மாதிரிகளை எடுக்கும் கருவிகளைக் 
கொண்டு தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் .. 
Drowned valley Submerged valley மூழ்கும் பள்ளத்தாக்கு 
மூழ்கிய பள்ளத்தாக்கு - கடல்நீர்மட்டம் உயருவதால் அல்லது 
முன்னேறுவதால் அருகிலுள்ள பள்ளத்தாக்குகளும் ஏரிகளும் கடலில் 
மூழ்குதல் . பெருமளவான படிவுகள் கடலிலும் ஏரிகளிலும் படிவதால் 
அடித்தளம் கீழிறங்கிப் புதையுறுவது . 


96 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Drum plotter உருளைப்படவரைவி - வரைவுத்தாள் உருளை 
பொருத்திய உருண்டையான சுழலும் உருளையில் உள்ள பேனாமுனை 
நிலவியல் தன்மைகளைப் படமாக வரையும் . 
Drying beach உலரும் கடற்கரை- வேலியிறக்கத்தினால் 
பாதிக்கப்படாமலும் நீரால் சூழப்படாமலும் உள்ள கடற்கரைப் பகுதி 
எளிதில் உலர்ந்த நிலையை அடைகிறது . 
Dry bulk உலர்சரக்குக்கப்பல் உலர்ந்த பொருட்களை மொத்தமாக 
ஏற்றிச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட சரக்குக்கப்பல் . 
Dry dock உலர்நீர்நிலை கப்பல்களைப் பழுது பார்க்கவும் மராமத்துச் 
செய்யவும் உறையிறக்கப்பட்டு உறைச்சுவர்களால் சூழப்பட்டு உண்டான 
நீர்நிலை . கடற்கரையோரம் உருவாக்கப்பட்ட நீர்நிலையில் நீர்ப்பூட்டு 
அமைக்கப்பட்டிருக்கும் நீர்ப்பூட்டைத் திறக்க அடைப்பானில் உள்ள 
நீர் வெளியேற்றப்படுவதால் மிதந்த கதவம் திறந்து உலர்நிலையிலுள்ள 
பெரிய தொட்டி போன்ற அமைப்பில் நீர் நிரப்பப்பட்டுக் கப்பலை உள்ளே 
வரச் செய்து பழுதுபார்ப்பதற்காக நீர்நிலைக்குக் கொண்டு வரப்படுகிறது . 
நீர்நிலையின் ஓரத்தில் படிக்கட்டுகள் அமைந்திருக்கும் . தேவையான 
அளவுக்கு நீர்நிரப்பிச் சிறிய மற்றும் பெரிய கப்பல்கள் பழுது 
பார்க்கப்படும் . மற்றும் கப்பலின் வெளிப்புறத் தகடுகளைச் சுத்தி செய்து 
வர்ணப்பூச்சும் செய்யப்படும் . 
Duct குழாய்- செங்குத்தான / கிடையான குழாய் . இதன் மூலம் . 

. 
திரவங்களையும் , தந்திவடங்களையும் , சிறு குழாய் அடுக்குகளையும் 
எடுத்துச் செல்வர் . 
Duct keel குழாய்க்கல் - இரண்டடுக்குத் தளமுடைய நீளவாட்டப்பாதை . 
இது கப்பல் ஓட்டும் இயந்திரத்திலிருந்து கப்பல் கண்ணறை வரை 
செல்லக் கூடியது . இதன் வழியாகக் கப்பல் அடிச்சுமை , கப்பற்கடல் 
நீர்த்தேக்கம் , எரியைத் தொட்டி , நீரியக்கக் குழாய்கள் ஆகியவை 
அமைந்திருக்கும் . இதனால் இரட்டைச் சுவர்த்தளம் அடிப்புறத்தில் 
அமைகிறது . 
Ductility Factor நீளுமைக்காரணி- உடையாத வண்ணம் ஒரு 
பொருள் உருக்குலையும் தன்மையை அளக்க அப்பொருளின் மொத்த 
உருக்குலைவுைக்கும் அதன்மீது செலுத்தப்பட்ட உயர்ந்தபட்சப் 
பளுவிற்கும் இடையே உள்ள விகிதத்தைக் குறிக்கும் . 
Dunes மணல்மேடுகள் - கடற்கரைப் பக்கமுள்ள திறந்தவெளி 
நிலப்பரப்பில் காற்றுவீச்சால் எடுத்துச் செல்லப்படும் மணற்றுகட்கள் 
காற்று வீச்சு தணியும் பொழுது படிந்து உண்டான மணல்மேடுகள். 
Duration காலவளவு- கடலலைகளின் இயல்புகளை முன்கூட்டிக் 
கூறுதல் . காற்றடிக்கும் காலம் , காற்று வீச்சின் உந்து வேகம் , திசைகள் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


97 


ஆகியவற்றைக் கொண்டு அலைகளின் இயல்புகள் கணிக்கப்படுகின்றன . 
காற்றுவீச்சின் திசையில் அலைகள் அடிக்கின்றன . 
Duration minimum குறைந்த காலவளவு- குறிப்பிட்ட திசையிலிருந்து 
வீசும் கடற்காற்று உந்துவிசை வேகத்தால் உண்டான கடலலை 
நிலையாகப் பரவுவதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரம் . 
Duration of ebb ஓதலைவுப் பின்னடைவுக் காலம் - ஓதக்கடலலைவு 
பின்வாங்குவதற்கு எடுத்துக் கொள்ளும் நேரம் . இதனைப் பின்வாங்கு 
அலையின் தொலைவின் சரியான பாதியிலிருந்து கணக்கிடுவர் . 
Duration of fall ஓதலைவு இறக்கக்காலம்- ஓதவலைவு ஏற்றத்திற்கும் 
இறக்கத்திற்கும் உள்ள இடைப்பட்ட காலம் . இதனைப் பின்வாங்கு 
அலையின் தொலைவின் சரியான பாதியிலிருந்து கணக்கிடுவர் . 
Duration of flood ஓதவலைவேற்ற வெள்ளக் காலம் - ஓதவலை 
வேற்றம் அடைவதற்காக எடுத்துக்கொள்ளும் காலம் . இதனால் கடல் 
நுழைவாயில்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது . இதனைப் பின்வாங்கு 
அலையின் தொலைவின் சரியான பாதியிலிருந்து கணக்கிடுவர் . 
Duration of rise ஓதவலைவு உயர்வுக்காலம் - ஓதவலைவு 
இறக்கத்திலிருந்து மெதுவாக ஓதவலைவு உயர்ந்து வேலியேற்ற 
நிலையை அடையக்கூடிய கால அளவு . படம் 17 . 
Dyke rocks முழைப்பாறைகள் - புவி ஆழத்திலிருந்து மேலே வரும் 
பாறைக்குழம்பு பிளவுத் தளங்களிலும் பாறைகளினூடேயும் 
ஊடுருவியமையும் தழற்பாறை . தோலரைட்டு , கார்பானடைட்டு , சயனைட்டு 
போன்ற பாறைகள் இவ்வித முழைப்பாறைகளாகப் பாறையினூடே 
செங்குத்தாக அல்லது மிக அதிமான சாய்மானத்தை உடையதாய் 
ஊடுருவியுள்ளன . 
Dynamic equilibrium இயக்கச்சமநிலை நீண்டகாலத்தில் இயற்கை 
வினைகள் ஏற்படுத்தும் நிலவுருமாற்றங்களைப் பாதிக்காமல் 
சமநிலைப்படுத்தப்படும் குறுகியகாலத்தில் நிகழும் நிலவுருமாற்றங்கள் . 
Dynamic load இயக்கப்பளு- நேரத்திற்கு ஏற்றபடி பளுவின் சுமை 
வேறுபடலைக் குறிக்கும் . இதில் விரைவான அசைவால் ஏற்படும் மீண்டும் 
மீண்டும் ஒரே பளு உண்டாவதும் , அதிர்வுப் பளுவும் , பிற பளுவும் 
அடங்கும் . 
Dyne தைன் - விசையின் அலகு . இதனால் ஏற்படும் உந்துவேகம் 
ஒருகிராம் திண்மையுள்ள பொருள் ஒவ்வொரு நொடிக்கும் முறையே 
நொடிக்கு நொடி 1 செ.மீ தொலைவு உந்தப்படுதலாகும் . 45 ° தெற்கு 
வடக்குப் புவி அகலாங்குக்குக் கோட்டிற்கு இடைப்பட்ட பகுதிகளில் 
1 கிராம் திண்மையுள்ள பொருள் 980.616 தைன் புவிஈர்ப்பு விசையை 
எய்துகிறது . 


98 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


E 
Earth yol புவி சூரிய மீன் குடும்பத்திலுள்ள ஒரு கோள் . இஃது 
இக் குடும்பத்தில் உருவளவில் 5 ஆவதாக உள்ளது . சூரியனிலிருந்து 
மூன்றாவது கோளாகத் தொலைவில் அமைந்துள்ளது . இதன் வெளிப்புறத் 
திண்ணிய ஓடு நிலவுருவ மண்டிலமாகிறது . இதன் பெரும்பகுதி நீரால் 
நீர்மண்டலமாகக் சூழப்பட்டுள்ளது . புவி முழுமையும் வாயுத்தன்மையுள்ள 
வளிமண்டலம் சூழ்ந்துள்ளது . புவி ஒரு சப்பையான கோளமாக 
அமைந்துள்ளது . துருவப்பகுதிகளில் தட்டையாக உள்ளது . 
துருவப்பகுதியின் விட்டம் 12714 கிலோமீட்டர் தொலைவாகும் . புவியின் 
மையவிட்டம் இதனைவிட 43 கிலோமீட்டர் கூடுதலாக உள்ளது . 
Earth summit புவிக்கோள மாநாடு - புவிக்கோள மாநாடு 
உலகச்சுற்றுச் சூழலின் முன்னேற்றத்தை முன்னிட்ட ஓர் அமைப்பு . 
Ebb பின்னலைவுக் காலம் - ஓதவலைவினால் பின்னிறங்கும் அலைவின் 
காலவளவு . பின்வாங்கலைகள் ஏற்படுத்தும் நீரோட்டங்களின் காலவளவின் 
தோராயமான காலம் . படம் 17,25,41 . 
Ebb channel ஓதவலைவிறக்க நீரோட்டம்- ஓதவலைவேற்றப் 
பெருக்கத்தால் கடல்நீர் ஆற்றுக்கால்களில் புகுந்தபின் வடியக் கூடிய 
கடல் நீரோட்டம் . அதனால் ஆற்றுக்கால்களின் நிலவுருக்கள் 
தொடர்ச்சியான நிலவுரு மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கும் . 
Ebb current பின்வாங்கோதலைவு நீரோட்டம்- கடற்கரையிலிருந்து 
கடற்பக்கமாகப் பின்வாங்கும் ஓதவலைவால் ஏற்படும் நீரோட்டம் . சந்திர 
அரைநாளில் இது மீண்டும் புதுப்பிக்கப்படும் . ஒவ்வொரு நாளும் ஏற்படும் 
உயர்வான உந்துவிசையால் நிகழும் பின்வாங்கலைவைப் பெரிய 
பின்வாங்கலைவு என்றும் மிகக் குறைவான உந்து விசையால் ஏற்படும் 
பின்வாங்கலைவைக் குறைந்த பின்வாங்கலைவு என்றும் குறிப்பிடுவர் . 
இவ்வியல்பு தொடர்ச்சியாக நிகழும் உச்சகட்ட அல்லது மிகத் தாழ்வான 
அலைவைக் காட்டும் . ஓதவலைவினால் இந்நிகழ்ச்சி மாறிமாறி நிகழ்ந்து 
கொண்டிருக்கும் . இதில் இடையிட்ட தேக்கநிலையோ அன்றித் திருப்ப 
நிகழ்வோ நடப்பதில்லை . பெரிய பின்வாங்கலைவை மிகப் பெரிய 
உந்துவிசையுடன் கூடிய அன்றைய அலைவாகக் குறிப்பர் . 
படம் 17 , 41 . 


Ebb intervals பின்வாங்கு அலைவின் இடைவெளிக் காலம் - 
சந்திரன் ஓரிடத்தின் ஒரு புவிநெட்டங்குக் கோட்டிலிருந்து செல்வதற்குரிய 
காலத்திற்கும் அக்காலக் கட்டத்தில் பின்னலைவு வலிமையுருவதற்கும் 
இடைப்பட்ட காலம் . படம் 8 . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


99 


கனமான 


Ebb strength பின்வாங்கலைவின் வலிமை- பின்வாங்கலைவு 
நீரோட்டத்தின் உச்சக்கட்ட உந்துவிசை. 
Ebb tidal delta பின்வாங்கைைலவுக் கழிமுகம்- ஓதவலைவினால் 
கடலலைகளாலும் ஓதவலைவு நீரோட்டங்களாலும் கடல்நீர்புகுமிடங்களில் 
கடற்பக்கமாகக் குவிக்கப்படும் மணலாலுண்டாகிய கழிமுகம் . 
கடலருகேரி , மணற்றிட்டு ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள 
கடல்நுழைவாயிலையும் குறிக்கும் . 
Ebb tide ஓதவலைவிறக்க அலை - பொங்கு ஓதலைவு ஏற்றத்திற்கும் 
இறக்கத்திற்கும் இடைக்காலத்தில் நீர்வடியும் பொழுது கடல்நீரால் ஏற்படும் 
அலை . கடலை நோக்கிச் செல்லும் அலை . படம் 17 . 
Echo - sounder எதிரொலி ஆழங்காணி கடல் , ஏரி , ஆறு 
ஆகியவற்றின் ஆழங்களை அளக்கப் பயன்படும் ஒலி அல்லது கேளா 
நுண்ணொலி அலைக் கருவி . சில இடங்களில் 
இரும்புப்பொருளுடன் இணைக்கப்பட்ட உயர அளவைக் குறியுடைய 
கயிறுகளும் ஆழத்தை அளக்க நேரடியாகப் பயன்படுத்தப்படுகிறது . 
அல்லது ஒலி அளவை அளப்பான்களைச் சரிபார்க்கவும் பயன்படுகின்றன . 
இம்முறையில் ஒலியலைகள் அல்லது கேளா நுண்ணொலியலைகள் 
கீழ்நோக்கி அனுப்பப்படும் பொழுது ஆழத்திலுள்ள தரைப்பகுதியில் 
பட்டு எதிரொலித்து மீண்டுவரும் காலத்தைக் கணித்தும் ஒலிகளின் 
வேகத்தைக் கணக்கிட்டும் ஆழத்தைக் கண்டுபிடிக்கின்றனர் . தற்பொழுது 
ஆழத்தை உடனடியாகக் கணிக்கவும் பதிவு செய்யவும் அவ்வளவைக் 
கருவியுடன் மின்னியக்கக் கணினிகள் உள்ளன . துல்லியமான ஆழ 
அளவைக்குக் கப்பல் நங்கூரமிட்டு நிறுத்தப்படவேண்டும் . ஆனால் 
பொதுவாகக் கப்பல் செல்லும் பொழுதே ஆழத்தை அளக்க இவ்வாறான 
எதிரொலி ஆழக்கணிப்பான்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன . சில 
துல்லியமான எதிரொலி ஆழ அளவைக் கருவிகள் கடற்றளத்திலுள்ள 
சேறு , களிமண் , குறுமணல் , ஆகிய படிவுப் படிவங்களின் 
குறுக்குயரத்தையும் கண்டுபிடிக்கவல்லன . படம் 33 . 
Eclipse ( Lunar ) சந்திரகிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 
நடுவில் புவி செல்லும் பொழுது சந்திரவெளிச்சத்தைப் புவி சற்று 
மறைத்துப் புவியின் நிழல் சந்திரனில் விழுகிறது . இதனால் சந்திரகிரகணம் 
உண்டாகிறது . சந்திரகிரகணம் முழுநிலவு நாளில் மட்டுமே நிகழும் . 
எனினும் எல்லா முழுநிலவு நாட்களிலும் ஏற்படுவதில்லை . சந்திரன் 
புவியைச் சுற்றிவரும் பாதை 5 ° அதன் சுற்றுத்தளத்திலிருந்து 
சாய்ந்துள்ளது . சந்திரன் புவியால் முழுமையும் மறைக்கப்பட்டால் அது 
முழுமையான சந்திரகிரகணம் என்றும் அரைகுறையாக மறைக்கப்பட்டால் 
அரைகுறைச் சந்திரகிரகணம் - என்றும் கூறுவர் . முழுமையான 
சந்திரகிரகணம் 2 மணிநேரம் வரை நீடிக்கும் . இதனை நிலாமறைப்பு 
என்றும் கூறுவர் . படம் 8 . 


100 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Eclipse ( Solar ) சூரியகிரகணம் சந்திரன் புவிக்கும் சூரியனுக்கும் 
இடையே வரும் பொழுது சூரியனின் வெளிச்சம் சந்திரனால் 
மறைக்கப்படுவதால் சூரிய கிரகணம் உண்டாகிறது . அமாவாசையன்று 
தான் சூரியகிரகணமுண்டாகும் . ஆனால் சந்திரனின் சுற்றுவட்டணைத்தளம் 
சாய்ந்துள்ளதால் எல்லா அமாவாசை நாட்களிலும் சூரியகிரகணம் 
ஏற்படுவதில்லை . சூரியன் முழுமையும் சந்திரனால் மறைக்கப்பட்டால் 
அது முழுமையான சூரியகிரகணமாகிறது . ஆனால் பொதுவாக 
ஆண்டுதோறும் அரைகுறையான சூரியகிரகணம் ஏற்படுகிறது . 
சூரியகிரகணம் புவியின் ஒருசில பகுதியில் மட்டும் தெரியும் . சந்திரனின் 
நிழற்கூம்பு மிகவும் குறுகியதால் முழுமையான சூரியகிரகணம் ஒரு 
சிலவிடங்களில் மட்டுமே தென்படும் . முழுமையான சூரியகிரகணத்தின் 
பொழுது ஏற்படும் நிழலின் விட்டம் 145 கிலோமீட்டர் தொலைவாகும் . 
சந்திரகிரகணத்தைப் போலல்லாமல் சூரியகிரகணத்தின் பொழுது அதன் 
புறவட்டம் தெளிவாகத் தெரியும் . சூரியகிரகணம் ஒருசில நிமிடங்கள் 
மட்டுமே நீடிக்கும் . இதனைச் சூரியமறைப்பு எனவும் கூறுவர் . படம் 8 . 
Ecological relationship சுற்றுச் சூழல் வாழ்க்கையுறவு 
உயிரினங்களின் சுற்றுச்சூழல் வாழ்விடங்களைப் பற்றி ஆராய்தல் , 
அவற்றின் முழுப் பரிமாணங்களின் தாக்கங்களையும் 
முன்னேற்றங்களையும் பற்றி அறிதல் , உயிரின இயக்கங்கள் , 
சுற்றுச்சூழலியக்கங்கள், உயிரின வாழ்விடங்கள் , நிலவுருமைப்பு பற்றிய 
முழுமையான தீர்வைக்குறித்து ஆராய்தல் . ஓர் உயிரினம் அடுத்துள்ள 
உயிரினத்தைச் சார்ந்துள்ளமை , ஒன்றின் பெருக்கம் மற்றதின் வளர்ச்சி , 
தொடர்பு ஆகியவற்றைப் பற்றிய கருத்துக்களைத் திரட்டல் ஆகியவை 
அடங்கும் . 


Ecology உயிரினச்சூழலியல் - உயிரினங்கள் அவற்றின் சுற்றுப்புறச் 
சூழ்நிலையில் எப்படி வாழுகின்றன என்பதை ஆராயும் அறிவியல் . இது 
மனிதயினச் சூழலியல் , விலங்கினச் சூழலியல், தாவரயினச்சூழலியல் , 
உயிரினச் சூழலியல் எனப் பலவகைப்படும் . உயிரினச்சூழலியலில் 
விலங்குகளுக்கும் தாவரயினங்களுக்கும் இடையேயுள்ள தொடர்புகளை 
ஆராயும் . சூழலியலின் எல்லைகள் நிலவியல் , புவியியல் போன்ற பல 
அறிவியல்களுடன் தொடர்புற்றுள்ளன. 
Economic minerals பொருளாதாரக்கனிமங்கள்- வாழ்வதற்கும் 
தொழில் வளர்ச்சிக்கும் , பொருளாதார முன்னேற்றத்திற்கும் பயன்படும் 
கனிமங்கள் . இரும்பு உலோகக் கனிமங்கள் , தாமிர உலோகக் 
கனிமங்கள் , களிமண் , குவார்ட்சு , மாக்னசைட்டு , கால்சைட்டு , நிலக்கரி , 
பாறையெண்ணெய் , உப்பு , நீர் போன்றவை பொருளாதாரக் 
கனிமங்களாகக் கருதப்படுகின்றன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


101 


-I --பட 


Ecosystem உயிர்மச் சூழலியல்பு- குறிப்பிட்ட இடத்திலுள்ள 
உயிரினங்கள் பிற பொருட்களிடம் கொண்ட தொடர்பைக் குறிக்கும் . 
Ecotone சூழலிணைவுப் பகுதி . அருகிலுள்ள இரு உயிரினங்கள் 
அல்லது இரு சுற்றுச்சூழல் அமைப்புக்கள் ஒன்று கலந்து வாழும் 
நிலவும் பகுதி . 
Eddy சுழல் - வளிமண்டலத்தில் நீரும் கடல் அல்லது ஆற்றில் காற்றும் 
இயங்கும் சுழல் தன்மையைக் குறிக்கும் . காற்றும் , நீரும் குறிப்பிடத்தக்க 
அளவில் திசைப்புலத்தையும் விசையையும் கொண்டிருக்கும் . இவ்விரண்டு 
இயல்புகளும் கலந்தநிலையில் சுழல் இயக்கமுண்டாகிறது .. 
இச்சுழற்சியால் காற்றழுத்தத் தாழ்வு மண்டலம் உருவாகிறது . ஆற்றில் 
நீர்ச்சுழிகள் உண்டாகின்றன . படம் 41 . 
Edge wave விளிம்பு அலை - கடற்கரைக்கு இணையாக ஏற்படும் 
அலை . இதன் உச்சி கடற்கரைக்குச் செங்குத்தாய் அமையும் . ஓர் 
அலை நிலைத்த தன்மையுடனோ அன்றிப் படிப்படியாக உயரும் 
தன்மையுடையதாகவோ அமையும் . கடற்பக்கமாக இதன் அலையுயரம் 
விரைவாகக் குறைந்து செல்லும் . ஆழக்கடலலையின் ஓர் அலை நீளத்தை 
இஃது எட்டும் பொழுது அதன் உயரம் சுழியமாகும் . 
Eelgrass ஈல் புல் - நீளமான குறுகிய இலைகளையுடைய நீருக்கடியில் 
வளரும் புல் . 
Effective depth விளைவுறு ஆழம்- கட்டடத்தின் மேல் வில்லின் 
மையப்பகுதியிலிருந்து கீழேயுள்ள வில்லின் மையப்பகுதி வரையுள்ள 
தொலைவைக் குறிக்கும் . 
Effective Emission Cross Section திறனான கதிர் வீச்சின் 
குறுக்களவு- திறனான கதிர்வீச்சுக் குறுகளவினால் உண்டான 
படவுருவைக் கொண்டு கனிமத்தினுள்ள பகுதிகளையும் குமிழிகளையும் 
ஆராயலாம் . மருத்துவத்துறையில் உடலுக்குள் இருக்கும் கட்டிகளின் 
குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை ஆராய்ந்து நோய்க்குறிகளைக் 
கண்டுபிடிக்கலாம் . 
Ekaman transport எகாமன் பெயர்ச்சி- வடவரைக்கோளத்தில் 
காற்றுவீசும் திசைக்கு வலப்புறமாகவும் அதற்குச் செங்குத்தான 
திசைக்குமிடையே ஏற்படும் கூட்டுவிளைவாக்கத்தினால் ஏற்படும் 
நீரோட்டக் கடற்பயணம் . 
Elastic anlysis மீள்வியல்புப் பகுப்பாய்வு- கட்டமைப்பின் மீது 
செலுத்தப்படும் விசையினால் உண்டான உருக்குலைவு , அவ்விசை 
நீக்கப்பட்டபின் மீண்டும் பழைய கட்டமைப்பு நிலைகளை எய்துதல் , 
ஆகிய பொருளியல்பு பற்றிப் பகுப்பாய்வு செய்தல் . 


102 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Elastic properties மீள் வியல்புகள் - இரப்பர் , நூல் , கயிறு , 
வார்ப்பட்டைகள் போன்றவற்றை இழுத்தால் நீட்சியடைந்து தொய்யும் 
தன்மை . இதனால் அவற்றை வைத்துக் கட்டும் பொழுது கட்டும் 
பொருளைச் சுற்றி உறுதியான பிணைப்பு உண்டாகிறது . இப்பொருட்களின் 
மீது தாக்கப்பட்ட விசை நீக்கப்பட்டபின் வளைந்த அல்லது நீண்ட 
தன்மையிலிருந்து விடுபட்டு மீண்டும் அவை பழைய நிலைக்கு 
மீட்சியடைகின்றன . குறிப்பிட்ட விசைத்தாக்கத்தில் எவ்வளவு தொலைவு 
நீட்சியடைகின்றதோ , அந்தக் குறிப்பிட்ட விசைத்தாக்கம் வரை நேர் 
விகிதத்தில் உள்ளது . அதன் பின் தொய்வு ஏற்பட்டு நெகிழ்வும் முறிவும் 
ஏற்படுகின்றன . மீட்சித்தன்மை வெப்பநிலையாலும் வேறுபடுகிறது . 
Elastic rebound உச்சவுடைவு மீள்நிலை- அழுத்தநிலைக்கு உட்பட்ட 
பாறையில் அப்பாறை உடைவுறும் வரை உருவ விகாரம் ஏற்படுகின்றது . 
அப்பாறை உச்சக்கட்ட விகாரமடைந்து உடையும் பொழுது அப்பாறையில் 
தாக்கப்பட்ட அழுத்த விசையிலிருந்து அப்பாறை விடுதலையடைகின்றது . 
இதனால் பாறை உடைவடையும் பொழுது பிளவுத்தளம் , நிலவதிர்ச்சி 
அலைகளுடன் தோன்றுகின்றன. 
Electric conductors மின்கடத்திகள் - உலோகப் பொருட்கள் , 
கிராபைட்டு , கரி போன்ற பொருட்கள் எளிதில் மின்சாரத்தைக் 
கடத்துகின்றன . பிற அலோகப்பொருட்கள் மின்சாரம் கடத்தாத் 
தடைப்பொருட்களாக உள்ளன . 


Electric insulator மின்காப்பான்- மின்சாரத்தைக்கடத்தாப் பொருட்கள் 
மின்காப்புப் பொருட்களாக உள்ளன . மின்கடத்தாப் பொருட்களான 
மைக்கா , மரப்பலகை , நெகிழிப் பொருட்கள் மின்காப்பான்களாகப் 
பயன்படுகின்றன . 
Electric non conductors மின்கடத்தாப்பொருட்கள்- மைக்கா ,, 
மரப்பலகை , பீங்கான் , நெகிழிப்பொருட்கள் மின்கடத்தாப் பொருட்களாக 
உள்ளன . 


Electro delocalization மின்மக்குறைவிடம் - சில அரைகுறைக்கடத்தி 
களில் மாசுக்கள் சிலவிடங்களில் குவிவதாலும் , மின் மக் 
குறைபாட்டினாலும் மின்மக் குறைவிடங்கள் ஏற்படுகின்றன . அதனால் 
நுட்பமாக அலைவரிசையைப் பிரிக்கவியலாது . அதனால் தக்க குறியீடுகள் 
சரியான முறையில் வந்து சேராது . 
Electro - hydraulic மின்ம- நீரழுத்த- நீரழுத்தச் செயற்குறியமைப்பு . 
மின்னாற்றலால் இயங்கும் நீரிறைப்பானின் நீரழுத்த ஆற்றலைக் 
கட்டுப்படுத்தும் கருவியினைக் குறிக்கும் . 
Electro optic மின்னொளிவிளைவு . குறிப்பிட்ட மின் காந்த 
அலைக்கதிர்களைப் பயன்படுத்திப் பொருட்களின் வழியாக ஊடுருவச் 


103 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
செய்து வெளிப்படும் படவுருவைப் பதிவு செய்து பொருட்களின் 
கட்டமைப்பைக் கண்டுபிடிக்கும் முறை . 
Electroceramics மின்னியைபுப் பீங்கான்கள் - உயர்ந்த 
மின்னழுத்தத்தைத் தாங்கும் பீங்கான்கள் , ஒளிக்கதிர் வழிகாட்டிகள், 
மிகுமின் கடத்திகள் , அரைகுறை மின்கடத்திகள் , மின் தடைகள், 
மின்காப்பான்கள் , மின்காந்தாக்சைடுகள் , பீங்கான் மின்காந்தங்கள் 
ஆகியவை மின்னியைபுப் பீங்கான்களாகும் . 
Electrochromic மின்னொளிவண்ண- ஒளிரும் மின்னொளி வண்ணக் 
குறியீடுகள் , விளக்குகளைக் குறிக்கும் . 
Electron மின்மம்- அணுவில் எதிர்மின்னேற்றமுடைய துகள் . 
மு மின்மம் , பொதுமம் ஆகிய துகட்களைச் சுற்றி வரு 
எதிர்மின்னேற்றமுடைய துகள் . முன் மின்மத் துகட்களின் 
எண்ணிக்கையைப்பொருத்து எதிர்மின்மத்துகட்கள் அடங்கியிருக்கும் . 
அணுவிலிருந்து ஓர் எதிர்மின்மம் வெளியேறினால் அது முன்மின் 
அயனியாக மாறுகிறது . அணு ஓர் எதிர்மின்மத்தைக் கவர்ந்தால் அஃ 
து எதிர்மின் அயனியாக மாறுகிறது . 
Electron beam மின்மக்கீற்று - எதிர்மின் அயனிக்கீற்று என்றும் கூறுவர் . 
ஒரு வெற்றிடக்குழாயில் உயரழுத்த மின்சாரம் செலுத்தும் பொழுது 
ஒருமுனையிலிருந்து மறுமுனைக்குப் பாய்ந்து வரும் மின்மக் கீற்றைக் 
குறிக்கும் . 
Electron orbit மின்மக்கோள வீதி- மின்மங்கள் அணுக்கருவைச் 
( முன்மின்மம் மற்றும் பொதுமங்களைச் ) சுற்றித்தமக்குரிய பாதையில் 
சுற்றி வருகின்றன. 
Electron pairs மின்ம இரட்டைகள் - ஒரே மின்மக் கோள வீதியில் 
அமைந்திருக்கும் எதிரெதிரான அச்சுமுனையுடன் சுழலக்கூடிய இரு 
மின்மங்கள் . இவை வெளிப்புறமாய் அமைந்துள்ள கோளவீதியில் 
காணப்படும் . இவற்றின் மூலம் அணுத்திரளின் வடிவம் அமைகிறது . 
Electronegative element மின்மத்தனிமம்- மின்மத்தனிமங்கள் 
மின்மங்களைக் கவர்ந்து எதிர்மின்ம அயனிகளாக மாறுகின்றன . 
பெரும்பாலான அலோகத் தனிமங்கள் இதிலடங்கும் . 
Electronegativity மின்மத்திறன்- ஓரணுவின் மின்மத்தைக் கவரும் 
ஆற்றல் . இதனால் அணுக்கள் எதிர்மின்ம அயனிகளாக மாறுகின்றன . 
புளோரின் உயர்ந்த மின்மக் கவர்ச்சியாற்றல் உடையது . சீசியம் மிகக் 
குறைந்த மின்மக் கவர்ச்சியாற்றல் உடையது . 
Electronic structure மின்மக்கட்டமைப்பு- அணுவில் அணுத்திரளில் 
அல்லது கனிமத்தில் மின்மங்கள் அமைந்துள்ள விதத்தைக் குறிப்பிடும் . 
மின்மப்பிணைவு திடப்பொருளின் உள்ளுறை ஆற்றளவைக்காட்டும் 


104 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Electropositive element முன்மின்மத் தனிமம் முன்மின்மத் 
தனிமங்கள் மின்மங்களை வெளிவிடும் தன்மையன . தனிமத்தின் 
மின்மங்களை வெளியிடும் ஆற்றலின் அளவைக் குறிக்கும் . பெரும்பாலான 
உலோகக்கனிமங்கள் இவ்வகையைச்சாரும் . இதனால் இது நேர்மின் 
அயனியாக மாறும் . 


Electrostatic மின்னிலையியக்க - ஒரு பொருள் மின்னேற்றம் அடையும் 
பொழுது மின்னேற்ற விசைகளால் அப்பொருளுக்கு ஏற்படும் 
மாற்றநிலைகளைக் குறிக்கும் . 
Electrostrictive மின்னியை அழுத்த- சிலிகோன் , அக்ரிலிக்கு , 
பாலியூரிதேன் போன்ற பொருட்கள் உயர்ந்த மின்னழுத்தப் 
புலத்திலிருக்கும் பொழுது மிகுந்த அழுத்தத்திற்கும் உருக்குலைவிற்கும் 
ஆளாகின்றன. இத்தகைய மின்னியை அழுத்தப் பொருட்களைக் கொண்டு 
பலவிதமான மின்னழுத்தக் கலங்களையும் பாதுகாப்புச் சாதனங்களையும் , 
மருத்துவக் கருவிகளையும் உற்பத்தி செய்கின்றனர் . ஈய மக்னிசியம் 
நியோபேட்டு பூசப்பட்ட பொருள் சிறந்த மின்னியை அழுத்தப் பொருளாகப் 
பயன்படுகிறது . 
Electrostrictive relaxor மின்னழுத்தத் திரிவுத் தளர்த்திகள் - 
மின்னியை அழுத்தப் பொருட்களைப் பயன்படுத்தும் பொழுது தக்க 
மின்னழுத்தத் திரிவுத் தளர்த்திகளைப் பயன்படுத்தும் பொழுது 
மின்னியை அழுத்தக் கருவிகள் நீண்டகாலம் உழைக்கின்றன . சில 
அயமின்னியக்கப் பொருட்கள் இவ்வாறு பயன்படுகின்றன . 
Element தனிமம்- முதனிலை வேதியல் பொருள் . குறிப்பிட்ட ஒரு 
தனிமத்திற்குக் குறிப்பிட்ட நேர்மின் துகட்கள் இருக்கும் . அதற்குச் 
சமமான எதிர்மின்துகட்களும் இருக்கும் . தனித்த அணுவெண்ணையும் 
உடையது . தனிமங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து கூட்டுப்பொருள் என்ற 
சேர்மத்தை உண்டாக்குகின்றன. 
Elevation உயரம்- குறிப்பிட்ட நிலையான தளத்திற்கு மேலான 
தொலைவு . புவிஈர்ப்பு விசைக்கு நேராகத் தளத்திற்கும் அளக்கப்படும் 
புள்ளிக்கும் இடையே உள்ள உயரமான தொலைவு . 
Elutriation கொழித்தல்- பரல்தன்மையான பொருட்கள் அவற்றின் 
உருவளவிற்கேற்பக் கொழித்துப் பிரித்தல் . ஆற்று நீரோட்டத்தாலும் 
கடலலைகளாலும் , காற்றாலும் இவ்வாறு பிரிக்கப்படும் . இதனால் 
துணுக்குகளின் உருவளவைக் கண்டுபிடிக்க இயலும் . 
Eluviation கரைந்திழுவை- மேலேயுள்ள அ - மண்டிலத்திலிருந்து 
கரையும் பொருட்களைக் கீழிறங்கும் மழை நீர் கரைத்திழுத்துக் கொண்டு 
போய் அடியிலுள்ள ஆ -மண்டிலத்தில் சேர்க்கும் தன்மை . 


. 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

105 
Embankment கரைமேடு - தாழ்விடத்திலிருந்து வெள்ள நீர்மட்டம் வரை 
உயர்த்திக்கட்டப்பட்ட கரைமேடு , அல்லது ஆறு , கால்வாய்கள் 
ஆகியவற்றின் இருமருங்கும் அமைக்கப்பட்ட கரைமேடு . பொதுவாக 
இக்கரைமேடுகளின் வழியாகச் சாலைகள் அமைத்துச் சரியாமலிருக்கக் 
கற்பலகைகள் பதிக்கப்பட்டிருக்கும் . 
Embayment சூழ்குடாவாக்கம் கடற்கரையோரம் முப்புறமும் 
நிலத்தால் சூழப்பட்ட குடாவாதல் . கடற்கரையோரமுள்ள நிலப்பகுதி . 
ஆறுகள் கொண்டுவந்த படிவுப்பொருட்கள் தரையிறக்கமடைந்து 
கீழிறங்குவதால் உண்டான குடா . ஆற்றுக்கழிமுகத்தில் படிவுகள் 
படிவதால் துருத்திக் கொண்டிருக்கும் நிலத்தையடுத்த வளைவான 
கடற்பகுதி . 
Embedment பதிக்கப்பட்டது - எஃகுத் தகடு , நட்டு , குமிழ் , கம்பித்தண்டு 
ஆகியவற்றை இரும்புக்கற்காரையில் பதிப்பதைக் குறிக்கும் . அதனால் 
காங்கிரீட்டு சுமைகளைத் தாங்கும் தக்க வலிமை பெறும் . 
Emergence நிலவுயர்ச்சி - கடல்மட்டத்திற்கு மேலாகக் கடற்கரையை 
அடுத்த நிலப்பகுதி உயர்த்தப்படுதல் . அதனால் முன்னால் கடலாக 
இருந்த பகுதி கூட நிலப்பகுதியாக உயர்த்தப்படலாம் . கடற்கரையோரம் 
காணப்படும் உயர்த்தப்பட்ட கடற்கரைகள் கடற்கரைச் சமவெளிகள் 
இவற்றிலடங்கும் . 
Encode குறியீடு- தகவல்களைக் கணியத்தில் பதிவதற்காகத் 
தகவல்களுக்குச் சரியான அடையாளக் குறியீடு கொடுக்கப்படவேண்டும் . 
End members மூலைக்கூறுகள் திடக்கரைசலாக உருவான 
கனிமத்தின் மூலைக் கூறுகள் . கனிமத்தின் தூயநிலையைக் 
குறிப்பிடுகையில் இம்மூலைக்கூறுகளின் அடக்கமும் 

அடக்கமும் உடன் 
குறிப்பிடப்படும் . எடுத்துக்காட்டாக இம்மூலைக்கூறு பிளேசியோகிளேசுப் 
பெல்சுபாரின் ஒருமூலையில் ஆல்பைட்டும் மறுமூலையில் அனார்த்தைட்டும் 
இடம் பெறுவதைக் குறிப்பிடும் . இவற்றிடையே தொடர்ச்சியான 
திடக்கரைசலுடைய கனிமங்கள் தோன்றுகின்றன . இதுபோலவே 
ஆலிவினில் போர் ஸ்ரைட்டுக்கும் 

போர் ஸ்ரைட்டுக்கும் பேயலைட்டும் இடையே 
மூலக்கூறுகளிடையே திடகரைசல் தொடர்கள் தோன்றுகின்றன . 
பைராக்சினில் மூன்றுக்கு மேற்பட்ட மூலைக்கூறுகளும் கார்னட்டில் 6 க்கும் 
மேற்பட்ட பலவகையான கார்னட்டு மூலைக்கூறுகளும் கரைந்துள்ளன . 
End wall முடிவுச்சுவர் - கட்டடத்தின் மூலைமுகட்டுக்குச் செங்குத்தாக 
எழுப்பப்படும் வெளிச்சுவரினைக் குறிக்கும் . 
Endangered species அற்றுப்போகும் உயிரினங்கள் உடனடியான 
மறைவடையும் அற்றுப்போகும் நிலைக்குத் தள்ளப்பட்ட உயிரினங்கள் . 
சில உயிரினங்களோ அல்லது அவற்றின் ஒருசில வகைகளோ முற்றிலும் 
மறைந்து போகக்கூடிய நிலையில் உள்ளன . பாம்பு , சிலவகையான 


106 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
ஆமைகள் , அன்னப்பறவைகள் , பவளங்கள் , சிங்கம் போன்றவை 
அவற்றில் அடங்கும் . 
Endemic இடத்தில் வாழும்- குறிப்பிட்ட நிலத்தில் இயற்கையாக 
வாழும் உயிரினங்கள். 
Endurance உழைக்குந்திறன்- கப்பலை உரிய பணியில் ஈடுபடுத்தும் 
பொழுது எந்தவிதமான மராமத்தும் இல்லாமல் அதன் நீண்டகால 
உழைக்குந்திறன். 
Engine control room கப்பலோட்டு எந்திரக் கட்டுப்பாட்டு அறை- 
கப்பலோட்டும் இயந்திரம் அமைந்துள்ள இடத்திற்கருகிலுள்ள இடவெளி. 
இதன் மூலம் இயந்திரத்தை இயக்குவது மற்றும் கட்டுப்படுத்துவது 
ஆகியன செய்யப்படும் . 


Engine room கப்பலோட்டு இயந்திர அறை - கப்பலை ஓடச்செய்யும் 
இயந்திரங்கள் உள்ள அறை . 
Enthalpy தொகுவெப்பம் - ஒரு வெப்பவியக்க அமைப்பிலடங்கியுள்ள 
மொத்த ஆற்றலின் அடக்கம் . இவ்வாற்றல் அவ்வமைப்புக்குள்ளாகவோ 
அன்றி அதனைச் சூழ்ந்துள்ள பொருட்களுடனோ பரிமாறிக் 
கொள்ளத்தக்கது . வெப்ப அமைப்பியக்க அமைப்பில் அடங்கியுள்ள 
மொத்த உள்ளார்ந்த ஆற்றலடக்கத்துடன் அவை சூழ்ந்துள்ள 
பொருட்களின் மீது அழுத்திக் கொண்டிருப்பதால் ஏற்பட்ட கனவளவைப் 
பெருக்கியதற்குச் சமமாகும் . H = E + PV இதில் H வெப்பவடக்கம் E 
மொத்த உள்ளார்ந்த ஆற்றல் அல்லது குலைதிறன் P அழுத்தநிலை 
V கனவளவைக் குறிக்கும் . 
Entity பதிவுறுப்படி - பதிவேட்டில் தேவையான தகவல்களைப் பதிவு 
செய்து சேமிக்கலாம் . இத்தகவல்கள் ஓரிடத்தைப் பற்றியும் அதன் 
தன்மையைப் பற்றியும் விவரிக்கும் . இடங்களைக் கோடுகளாகவும் ,, 
புள்ளிகளாகவும் பலகோண உருவங்களாகவும் குறிக்கலாம் . அது போல 
ஏரி , குளங்கள் , கிணறுகளைக் குறிக்கலாம் . பொதுவாக ஒருமனிதரையும் 
அவர் வாழுமிடத்தையும் , அவரது உடைமைகளையும் அவருடன் 
தொடர்புடைய நிகழ்ச்சிகளையும் தொகுத்துக் குறிப்பிடலாம் . 
Entrance நுழைவாயில்- உள்நாட்டு நீர்நிலையைக் கடற்பயணம் 
மேற்கொள்ளக் கால்வாய் , குடா , கடலுடன் இணைக்கும் நுழைவாய் . 
Entropy குலைதிறன் வெப்பம் - ஒரு வெப்பவியக்க அமைப்பிலுள்ள 
வேலை செய்வதற்குப் பயன்படாது தேங்கியிருக்கும் ஆற்றலைக் 
குறிக்கும் . இஃது அணுத்திரள் முரணமைவையோ அன்றிப்படிகவுருக் 
குலைவையோ குறிக்கும் . இது வெப்பநிலை , அழுத்தநிலை , 
வேதியலடக்கம் போன்ற ஓரளவைக் குறிக்கும் . 


107 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Envelope உறை- பலவிதமான பளு நிலைகளில் பிறழ்வமுக்கவிசை , 
அச்சுத்தளவிசை , சுழற்சியமுக்கவிசை ஆகியவற்றின் உயர்ந்தபட்ச 
உள் அமுக்க விசைத்தாக்கத்தைக் குறிப்பிடும் வரைபடத்தைக் குறிக்கும் . 
இப்படத்தைக் கொண்டு கட்டடத்தின் உள்ளழுத்த விசைகளின் 
தாக்கத்தைக் கணக்கிட்டுக் கட்டடத்தில் உறைந்துள்ள தகைவை 
அறிவர் . 
Environment சுற்றுச்சூழல் - ஓர் உயிரினத்தைச் சூழ்ந்துள்ள 
தோற்றத்தொடர்பில்லாத வாழ்நிலைக் கூறுகள் . உயிரினங்கள் மற்றும் 
உயிரற்ற பொருட்கள் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்திருப்பதைக் 
குறிக்கும் . எனினும் குறிப்பாகச் சூழ்ந்துள்ள இயற்கையின் தன்மையைக் 
குறிக்கும் . ஓருயிரினத்தின் வாழ்வாதாரம் மற்றொன்றின் வாழ்வாதாரத்தைச் 
சார்ந்துள்ளது . 
Environmental Clearance Certificate சுற்றுச்சூழலிசைவுச் 
சான்றிதழ் - குறிப்பிட்ட தொழிற்சாலை தொடங்குவதால் சுற்றுச்சூழல் 
குறிப்பிடத்தக்க அளவில் மாற்றமடையாது என்ற இசைவு பெறும் 
சான்றிதழ் . 
Environmental Impact Assessment சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு 
- ஒரு குறிப்பிட்ட தொழிற்சாலை தொடங்கினால் சுற்றுச்சூழல் 
எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படும் என்ற மதிப்பீடு . 
Eocene இயோசின் காலக்கட்டம் - செனோசோயிக்கு அல்லது 
மூன்றாம் ஊழியின் முதற் காலக்கட்டம் இன்றிலிருந்து 7 முதல் 3 
கோடி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட புவியியல் வரலாற்றுக் காலக்கட்டம் . 
அக்கால கட்டத்தில் படிந்த பாறையடுக்குகளை இயோசின் காலக்கட்டப் 
பாறைகள் என அழைப்பர் . இக்காலக் கட்டத்திலுண்டான கடல் சார்ந்த 
கழிமுகப் படிவுகள் பரவலாகக் காணப்படுகின்றன . 
Epicontinental sea ஆழமற்ற கண்டக்கடல்- கண்டக் கடல்நிலத்தின் 
மீது அமைந்துள்ள ஆழமற்ற கடல் . 
Epoch காலக்கட்டம் - புவியியல் வரலாற்றுக்காலக் கட்டங்களைப் 
பிரிக்கப் பயன்படும் ஒரு சிறு பிரிவு . 
Equations of Equlibrium சமநிலை வாய்பாடுகள் - எல்லா விதமான 
தாக்கவிசைகளும் அவ்விசையின் சமய நிலைகளும் 0 ஆக இருக்கும் 
பொழுது கட்டடத்தின் நிலையான சமநிலை வாய்பாட்டின் மூலம் 
கட்டடத்தின் நிலையை அறிவர் . எல்லாவிதத் தாக்கவிசையின் 
கூட்டுத்தொகை கிடையான X அச்சில் 0 ஆகவும் , எல்லாவிதத் 
தாக்கவிசையின் கூட்டுத்தொகை கிடையான Y அச்சில் 0 ஆகவும் , 
எல்லாச் சமயநிலைகளின் கூட்டுத்தொகை எந்தப்புள்ளியிலும் 0 ஆக 
இருக்குமாறு இருபக்கக் கட்டமைப்பில் இருந்தால் அது சமநிலைத் 
தன்மையை எட்டும் என்பது கருதுகோள் . 


8 


108 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Equatorial current வெப்பமண்டலக் கடல்நீரோட்டம் - வடவரைக் 
கோளத்தில் தென்மேற்காகவோ அல்லது மேற்காகவோ ஓடும் கடல் 
நீரோட்டங்களை வடகிழக்கு நோக்கிச்செல்லும் கடல் நீரோட்டங்கள் எனக் 
குறிப்பிடுகின்றனர் . தென்னரைக் கோளத்தில் வடமேற்காகவும் 
மேற்காகவும் ஓடும் கடல் நீரோட்டங்களைத் தென்கிழக்குக் கடல் 
நீரோட்டங்கள் எனக் குறிப்பிடுகின்றனர் . இரு அரைக் கோளத்திற்கும் 
இடையில் கிழக்காக ஓடும் நீரோட்டங்களும் அவற்றிற்கு மாறாக ஓடும் 
நீரோட்டங்களும் நடைபெறுகின்றன . வடதென்னரைக் கோளங்களில் ஓடும் 
கடல் நீரோட்டங்கள் ஒரு நாளைக்கு 15 கடல்மைல் ( 27 கிலோமீட்டர் ) 
தொலைவு வீதத்தில் வேகமாக ஓடுகின்றன . படம் 59 . 
Equivalent Uniform Load சமச்சீரானபளு- உயர்ந்தபட்ச 
இயக்கத்தால் ( in lbs ) ஏற்படும் ஒரு ஒருங்கமைவுப்பளு ( in plf ) அல்லது 
உயர்ந்தபட்ச சமநிலையால் (in inch - lbs ) ஒரு கட்டமைப்பு பலவிதப் 
பளுவைத் தாங்கினால் அதற்கான வாய்பாடு Weq = 2 * உயர்ந்தபட்ச 
இயக்கம் ( in lbs ) / நீளம் ( அடியில் ) அல்லது Weq = 8 * உயர்ந்தபட்ச 
சமநிலை / (நீளம் 2 ( அடியில் ) * 12 ) ஐக் குறிக்கும் . 
Erection நிறுவுதல் - குறுக்குச் சட்டங்கள் , விட்டங்கள் , தூண்கள் 
தளங்கள் பாலங்கள் போன்ற கட்டமைப்புக்களை அமைத்தல் . 
Ergonomic ஆற்றுமுயற்சி . உடலுழைப்பு மற்றும் திறமையை 
வெளிப்படுத்தவும் காட்டவும் எடுக்கும் முயற்சி . 
Erosion தேய்ப்பரிப்பு- பாறைகளையும் , நிலவுருக்களையும் 
இயற்கைவினைகள் தேய்த்தரித்தல் . கடலலைகளாலும் ஓதவலைவு 
நீரோட்டங்களாலும் கடற்கரை தேய்த்தரிக்கப்படுகிறது . 
Error - Motion இயக்கவிலக்கப் பிழை- திட்ட அசைவிலிருந்து 
பிறழ்ந்து விலக்கமடையும் பிழை . ஒரு பொருள் வளைவுடைய உருளை 
வடிவில் அல்லது நேர்கோட்டில் நகரும் பொழுது பலவிதமான 
விலக்கங்கள் ஏற்படுகின்றன . நேர்கோட்டிலுள்ள வளைவு விலகல் உள்ள 
இயக்கத்தை ஏற்படுத்தும் . அது போலச் சரியான வட்டநிலையில்லாத 
உருளையின் அசைவும் இது போன்ற அசைவுகளை ஏற்படுத்துவதால் 
இயக்கவிலக்கப் பிழை உண்டாகிறது . இவற்றைச் சரியான கணக்கியல் 
முறைகொண்டு சரி செய்ய வேண்டும் . 
Estuary கடலோர ஆற்று நீர்நிலை- ஆற்றுக் கழிமுகங்களில் 
வேலியேற்ற இறக்கச் சூழ்நிலையால் கடல்நீர் நீர்நிலையின் உட்புறம் 
செல்வதுமாய்ப் பின் நீர்நிலையிலிருந்து வெளியேறுவதுமாய் ஒரு 
நாளைக்கு நான்கு முறை ஏற்படுவதால் கடலோர நீர்நிலை உவர்நீருடன் 
கூடியிருக்கும் . மேலும் ஆண்டின் பெரும்பகுதியும் நீருடன் கூடியிருக்கும் . 
இதில் களிமண் , குறுமணல் , போன்ற மிருதுவான படிவுகள் படியும் . 
அதனால் அதன் அடித்தளம் படிவின் அழுத்தத்தினால் கீழிறங்கி மேலும் 
அதிகமான படிவுகளை ஏற்கும் தன்மையதாயிருக்கும் . இதிலுள்ள 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


109 


மணற்திண்டுக்களும் ஆற்றிடைக் குறைகளும் , தீவுகளும் , ஆற்றுநீர் 
கடலுக்குள் போவதாலும் கடல்நீர் நீர்நிலையினுள் புகுவதாலும் ஏற்பட்ட 
இரண்டுவிதமான நிலவுருக்களையும் உடன் கொண்டிருக்கும் . 
et.al. குழு - ஆசிரியர் குழுவைக்குறிக்கும் . அன்றிப் பொறுப்பாளர்களைக் 
குறிக்கும் . 
Eulitoral முழுஅலைவாய்ப் பகுதி- 50 மீட்டர் ஆழத்திற்கும் குறைந்த 
அலைவாய்மண்டலத்தின் ஒரு பகுதி . 
Eustatic movement பெருமளவாகக் கடல்நீர் மட்ட ஏற்றத்தாழ்வு 
கடல்மட்டம் திடீரென்று உயருதல் அல்லது மிகையாகக் குறைவடைதல் . 
துருவப்பகுதிகளிலுள்ள பனிப்பாறைகள் திடீரென உருகுவதால் 
இம்மாற்றம் நிகழும் . 
Eutrophic உயிர்ச்சத்து முழுதூட்டநீர் - உயிர்ச்சத்து முழுமையடைந்த 
நீரில் பாசிகளின் உற்பத்தி மிகுதியாக இருக்கும் . 
Evaluation மதிப்பிடுதல்- பொருளின் தன்மையையும் , தரத்தையும் , 
அளவையும் , அதன் இன்றியமையாத தன்மையையும் கருத்தில் கொண்டு 
விலைமதிப்பையும் , பொருளீட்டு முறையையும் வரையறுத்தல் . 
Even keel சமநிலைக் கல் - முன்பக்கப் பின்பக்கச் சமநிலைக் கீல் . 
Event நிகழ்வு- குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் ஏற்படும் சேதம் , அலைகளின் 
உச்சயேற்றம் போன்றவற்றைக் குறிக்கும் . 
Evolution கூர்தலறவளர்ச்சி - ஓர் உயிரினத்தின் உருவமைப்பும் , 
வாழும் காலமும் , அதன் மூதாதையரின் உருவமைப்பு , வாழும் காலம் 
ஆகியவற்றிலிருந்து வேறுபடும் விதம் அதன் கூர்தலற வளர்ச்சியைக் 
காட்டும் . 
Evolutionary dynamics கூர்தலற 

கூர் தலற வியக்கம் - உயிரினப் 
பெருக்கத்தொகை அதன் கூர்தலறவியக்கத்தைச் சார்ந்தது . 
இவ்வியக்கத்தின் விசை மற்றும் அதன் இயக்கவேகம் ஆகியவற்றைப் 
பொருத்துக் கூர்தலற வளர்ச்சி ஏற்படுகிறது . 
Extended End நீட்டியமுனை- கட்டடத்தின் மேல் விதானப் 
பகுதியிலுள்ள வெளியே நீட்டிய குறுக்குச்சட்டங்கள் , சட்டப் பிணைவுகள் 
திட்ட 2.5 அங்குலமுள்ள பருமனைக் கொண்ட குறுக்குச் சட்டங்களின் 
நீட்சி அதன் முழு நீளத்திலும் நீட்டிக்கொண்டிருக்கும் தன்மை 
ஆகியவற்றைக் குறிக்கும் . 


110 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


F 


Fabrication புனைவு ( கோத்திணைப்பு ) கச்சாப்பொருட்களைக் 
கொண்டு முடிவுற்ற பொருட்களை வெட்டியோ , துளையிட்டோ , 
பற்றவைத்தோ , தூய்மை செய்தோ அன்றி . வண்ணப்பூச்சு செய்தோ 
தயாரித்தல் . 
Facies கனிமப்படிகநிலை- பாறைகளின் கனிமவடக்கம் , கனிமநீட்சி , 
கனிமத்திசைப்பாடு , கட்டுக்கோப்பு ஆகிய இயல்புகளின் அடிப்படையில் 
பாறைகளை வகைப்படுத்தவும் ஒரு பாறையிலிருந்து அடுத்த பாறையை 
வேறுபடுத்தி அறியவும் பயன்படும் பாறையியற் தன்மை . படிவு 
அடுக்கியலில் தொல்லுயிரெச்சங்களைக் கொண்டும் இவ்விதமாக 
வேறுபடுத்தி அறியப்படும் . 
Facet தேய்வுமுகம் - காற்றால் / அலையால் ஏற்படும் அரிப்புத் 
தேய்மானத்தால் பாறைமுகப்பில் ஏற்படும் தட்டையான முகங்கள் . 
Facies of metamorphism உருமாற்றக் கனிம இழையமைப்பு 
உருமாற்றப் பாறைகளின் கனிமப் படிக நிலையைக் கொண்டு அவற்றின் 
தோற்ற வெப்பழுத்த நிலைகளை முன்னிறுத்தி உருமாறிய பாறைகளை 
வகைப்படுத்தும் நிலைமை . 
Factor காரணி- காரணிகளைக் கொண்டு ஓரியக்கம் எளிதில் 
வரையறுக்கப்படுகிறது . 
Factor of Safety பாதுகாப்பு எண்- கட்டமைப்பின் இறுதியான பளுவைக் 
கட்டமைப்புக்குக் கொடுக்கப்பட்ட அல்லது அனுமதிக்கப்பட்ட பளுவால் 
வகுத்தால் கிடைக்கும் எண்ணைக் குறிக்கும் . இது எப்பொழுதும் 
1 இக்குமேலாக இருக்கவேண்டும் . 
Factory ship மீன்கப்பல- பல சிறிய கப்பல் அல்லது படகின் மூலமாக 
ஏற்றி வந்த மீன் , திமிங்கலம் போன்ற கடல் வாழ் உயிரினங்களைப் 
பதப்படுத்தவும் விற்பனைக்காகப் பெட்டிகளில் அடைக்கவும் வசதியாக 
வடிவமைக்கப்பட்ட நீண்டகாலம் உழைக்கும் திறன் கொண்ட பெரிய 
மீன்கப்பல் . 


Fairway நல்வழி- மிதவை மற்றும் வெளிச்ச வழிகாட்டிகளுடன் 
அமைந்திருக்கும் முதன்மையான ஆறு அல்லது கடற்கழிமுகக் கால்வாய் . 
False Drumlin போலிப் பனிப்பாறை ஆற்றுப்படிவு . பெரும் 
பாறைத்திட்டின் மேல் பனிப்பாறை இயக்கத்தால் கொண்டு வரப்பட்ட 
படிவுப்பொருட்கள் மெல்லிய படலமாகப் போர்த்தப்பட்டிருக்கும் நிலை . 
பாறையை மெல்லிய படலம் போர்த்தியிருப்பதால் பெரிய அளவில் 
பனிப்பாறை ஆற்றுப்படிவு நடைபெற்றுள்ளதாகப் போலியான தோற்றத்தை 
ஏற்படுத்தும் தன்மை . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


111 


Fan Folding விசிறிககவிகைமடிவுத் தொகுதி- மையத்தை நோக்கிக் 
குவிந்திருக்கும் அச்சுத் தளங்களையுடைய விசிறி போன்ற பெருங்கவிகை 
மடிவுத்தொகுதி . 
Fanglomerate பெருங்கூழாங்கற் பாறை - வண்டல் விசிறியில் குவிந்த 
சிறிதும் பெரிதுமான பலவித உருவங்களையுடைய கூழாங்கற்கள் 
சாந்துப்பிணைப்பால் பூசப்பட்டுப் பாறையான படிவுப் பாறையடுக்கு . 
Far infrared spectra ( FIR ) மீக்குறும் அகச்சிவப்புக்கதிர் - 
கண்ணுக்குத் தெரியும் சிவப்புநிறக் கதிரைவிடச் சற்று நீண்ட 
அலைநீளத்தை உடைய கதிர்கள் வரிசையில் மிகக்குறைந்த 
அலைநீளத்தையுடைய (சிவப்புநிறக் கதிருக்கு அருகிலுள்ள ) 
அகச்சிவப்புக்கதிர்கள். 
Fascia பட்டிகை- தொங்கிக்கொண்டிருக்கும் கூரையில் அமைக்கப்படும் 
தட்டையான தளப்பட்டிகை . அல்லது அப்பகுதியின் மதிலுச்சியில் 
ஏற்படுத்திய பட்டைச் சிற்பவேலைப்பாடு . 
Fastener கோத்திணைத்தல் - பற்றவைப்பு , திருகாணி போட்டு 
முறுக்குதல் , குடையாணியடித்தல் போன்ற முறைகளில் இரு 
பொருட்களை இறுக்கிக் கோத்துக்கட்டுதல் . 
Fathom ஆள்மட்டம் . பெரும்பாலும் கிணற்று நீர் கடல் ஆழம் 
ஆகியவற்றை அளக்கப்பயன்படும் அலகு ( 1.83 மீ அல்லது 6 அடி 
ஆழம் ) . 
Fault பிளவு நகர்ச்சி - புவியோட்டில் காணப்படும் பிளவு . 
பிளவுத்தளத்தின் வழியாகப் பாறைகள் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் 
நகர்வதால் பிளவு உண்டாகிறது . பிளவுத்தளத்தின் மறுபக்கத்தில் 
உயரவேறுபாடோ அன்றிப் பாறைத் தொகுதி மாறுபாடோ காணப்படும் . 
இவ்வுயர வேறுபாட்டிற்கு வீச்சு என்றும் பக்கவாட்டுப் பெயர்ச்சிக்கு 
விலக்கம் என்றும் பெயர் . பிளவுத் தளத்திலிருந்து மறுபக்கப்பாறைத் 
துண்டம் கீழிறங்கியிருந்தால் அதனைக் கீழிறக்க வீச்சு என்றும் 
மேல்நோக்கித் தூக்கப்பட்டிருந்தால் மேலேற்றவீச்சு என்றும் கூறப்படுகிறது . 
பொதுவான பிளவு நகர்ச்சியில் பிளவுத்தளம் செங்குத்தாக இருக்கும் 
அல்லது கீழிறக்கத் துண்டத்தை நோக்கிச் சரிந்திருக்கும் . அப்பொழுது 
கீழிறக்க வீச்சு பிளவுத்தளச் சாய்மானத் திசையிலிருக்கும் . படம் 22 . 
Fault plane பிளவு நகர்ச்சித் தளம்- பிளவுநகர்ச்சி ஏற்படக்கூடிய 
தளம் . 
Fault scarp பிளவுச்சிதர்வு- பிளவுத் தளத்திலுள்ள பாறையடுக்குகளில் 
ஒன்று கீழிறக்க நகர்ச்சியடைவதால் ஏற்பட்ட உராய்வினால் சிதிலமைந்த 


112 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பிளவுத்தளப் பகுதி கீழிறங்கியதற்கான சில கோடுகளையும் 
சிதிலங்களையும் கொண்டிருக்கும் . 
Fauna ( Fossil ) விலங்கினத்தொல்லுயிரெச்சம்- இயற்கையில் 
பாதுகாக்கப்பட்ட புவியியல் வரலாற்றுக் காலக் கட்டங்களில் வாழ்ந்த 
விலங்கு உயரினங்களின் எச்சங்கள். 


Feature கூறுபாடு- நிலப்பரப்பிலுள்ள நிலவியல் இயல்பைக் குறிக்கும் . 
அவ்வியல்புக்கு இடவெளியும் அதனுடன் தொடர்புடைய தகவல்களும் 
அடங்கும் . 
Feedback உள்ளீடு மதிப்பு- ஓரமைப்பில் வெளிவரும் மதிப்பு 
அவ்வமைப்பின் உள்ளிடப்படும் மதிப்பினை மாற்றமடையச் செய்கிறது . 
சந்தையில் பொருட்களின் விலை இவ்வித மாற்றமடைகிறது . 
Feeder beach ஊட்டக்கடற்கரை- செயற்கையாக அகலப்படுத்தப்பட்ட 
கடற்கரை . இதனால் பின்வாங்கலை நீரோட்டத்தால் கடற்கரையரிப்பு 
தடுக்கப்படுகிறது . 
Feeder current ஊட்ட நீரோட்டம் - கடலைலை குவிந்து 
குறுகியவாயை உடையதாகி பின்னிழுவை நீரோட்டத்தை உண்டாக்கும் . 
இது முன்னுள்ள கடற்கரைக்கு இணையாக ஓடும் அலைவாய்க் கரை 
நீரோட்டம் . 


Feldspar பெல்சுபார்- வெளிரிய பாறைகளில் பெரும்பான்மையாக 
உள்ள கனிமங்கள் . இவை கால்சியம், சோடியம் , பொட்டாசியம் , பேரியம் , 
அலுமினியம் கொண்ட சிலிக்கேட்டுகளாகும் . இவை முப்பரிமாணக் 
கட்டமைப்புடைய சிலிக்கேட்டுக் கனிமங்களாகும் . இவற்றில் 
காரத்தன்மையுள்ள பொட்டாசிய - சோடிய அலுமினியப் பெல்சுபார்களும் , 
மூலத் தன்மையுள்ள சோடிய - கால்சியப் பிளேசியோகிளேசுக் கனிமங்களும் 
அடங்கும் . பாறைகளை வகைப்படுத்திப் பிரிக்கப் பெல்சுபாரின் 
கனிமவேதியல் பெரிதும் பயன்படுகிறது . 
Fender தடுப்புக்காப்பு- கப்பலின் மேற்பகுதி எவ்விதத்தாக்கத்திற்கோ 
அன்றி எவ்வித உராய்வு அரிப்பிற்கோ உட்படாமல் ஏற்படுத்திய 
தடுப்புக்காப்புக் கவசம் . 


Fenster சாளரயிளம்பாறை- மிகையான மடிவுநிலையால் சாய்ந்த 
மடிப்புகளையுடைய பாறைத்தொகுதிகளில் மேலேயுள்ள தொன்மையான 
பாறைகள் அரித்துத் தேய்த்து நீக்கப்பட்டதால் வெளித்தெரியும் சன்னல் 
(துளை ) வழியாகத் தென்படும் இளைய பாறைகள். 
Ferric metasomatism அயகத் தனிமயேற்றம் - இந்த உருமாற்றத் 
திரி நிலையால் பாறைகளில் ஆக்சிசன் செறிந்த அய ஆக்சைடுகளின் 
அடக்கம் உயருகிறது . 


113 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Ferris state அயகநிலை ஆக்சிசன் நிறைந்த அய ஆக்சைடு . 
Ferrites அயக்காந்தாக்சைடுகள் - மின்காந்தங்களில் இரும்புடன் 
நியோபியம் , கோபால்ட்டு , நிக்கல் போன்ற உலோகங்கள் சிறிதளவு 
கலப்பதால் அதன் மின்காந்தத்தன்மை பலமடங்கு உயருகிறது . 

. 
இத்தகைய அய உலோகக் கலவைகள் அயகாந்தாக்சைடுகள் ஆகும் . 
Ferrous state அயசநிலை அயச- ஆக்சிசன் குறைந்த அய 
ஆக்சைடுகள். 
Ferry அறிவிப்புப்படகு - கடல் பயணிகளுக்கு அல்லது 
கப்பல்களுக்குப் புறப்படும் நேரம் , கப்பல் விதிகள் , நடைமுறைகள் 
பற்றிய விவரங்களை அறிவிக்கும் படகு . 
Fertilizer உரம் உரத்தை மண்ணுடன் சேர்த்துப்பயிர் விளைவிக்கும் 
பொழுது மிகையான மகசூல் கிட்டுகிறது . இயற்கையுரம் தாவரமக்கு , 
மண்புழு உரம் ஆகியவற்றிலிருந்து கிடைக்கிறது . செயற்கையுரம் 
வேதியல் பொருட்களிலிருந்து தொகுக்கப்படுகிறது . 
Fetch காற்றடித்தொலைவு- திறந்த கடல்நீரின்மீது குறுக்காகக் 
காற்றடிக்கும் தொலைவு . கடற்கரையிலிருந்து திறந்த 
வெளிக்கடலுக்கிடையே உள்ள தொலைவு . இத்தொலைவு அலையின் 
உயரத்துடன் தொடர்புடையது . 
File கோப்பு- தொடர்புடைய தகவல்களைத் தொகுத்துள்ள கோப்பு . 
Filler நிரப்பி பயன்படு கனிமத்துடன் விலைமலிந்த , எளிதில் கிடைக்கும் 
கனிமங்களைக் கலப்பதால் பயன்படு கனிமத்தின் கனவளவு உயருகிறது . 
உற்பத்தி செய்யப்படும் பயன்படுபொருளின் தரத்தை உயர்த்தவும் 
நிரப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன . மருந்துப்பொருட்களிலும் கால்நடைத் 
தீவனங்களிலும் களிமண் நிரப்பிகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன. 
Film படலம் - சில கனிமங்கள் அல்லது வீழ்படிவுகள் மெல்லிய 
படலங்களாகப் போர்த்தப்படுகின்றன . 
Fire Proofing தீக்காப்பு - தீயைத்தணிக்கும் பொருட்களால் எஃகு , 
மரச்சட்டங்களின் மீது காப்பிடுதல் அல்லது வர்ணப்பூச்சுகள் செய்தல் . 
Firth கடற்கழிமுகக்கால் - தாழ்ந்த கடற்கழிமுகத்திலிருந்து கடலுடன் 
இணைக்கும் குறுகிய ஆற்றுக்கால் . 
Fisheries zone மீன்பிடி மண்டலம் - கடற்கரையை ஒட்டிய மீன்பிடி 
மண்டலம் . இதன் எல்லை நாட்டின் கடலெல்லைக்கும் அப்பாற்பட்டது . 
1970 ஆம் ஆண்டிலிருந்து கடற்கரையிலிருந்து 320 கி.மீ. தொலைவு 
வரை இம் மண்டலம் பரந்துள்ளதாகப் பல நாடுகள் ஒத்துக் 
கொண்டுள்ளன . 


114 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Fissure erruption வெடிப்புத்துளை எரிமலைக் குழம்புப்பிதுக்கம் 
எரிமலைக்குழம்பு ஒரு வெடிப்புத் துளையிலிருந்து பிதுக்கப்பட்டு 
வெளிவருதல் . இதனால் தக்காணத் திராப்புப் பாறைகள் இந்தியாவில் 
5,00,000 ச.கி.மீ. பரப்பில் படர்ந்துள்ளன . இதனால் எரிமலைக்குழம்பு 
மேட்டுச்சமவெளி ஏற்பட்டுள்ளது . 
Fjord பனியாற்றுக் கழி முகம் - கடற்கரைப் பனிப்பாறைப் 
பள்ளத்தாக்கு - தாழ்வான கடற்கரையோரப் பனிப்பாறைப் பெயர்ச்சியால் 
குறுகலான பனியாற்றுப் பள்ளத்தாக்குகளில் ஆழமான U- வடிவப் 
பள்ளத் தாக்குகள் உண்டாகின்றன . இவை ஆழமானதால் 
கடற்கரையிலிருந்து வெகு தொலைவு வரை நிலப்பக்கம் 
உட்செல்லுகின்றன . இவ்விதமான பல பனிப்பாறைப் பள்ளத்தாக்குகள் 
ஸ்கான்டிநேவியன் முந்நீரகத்தில் காணப்படுகின்றன . 
Flag State கொடிநிலை - கப்பல் எந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது , 
உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கப்பலை இயக்க எந்த நாட்டின் 
சட்டதிட்டங்களைப் பின்பற்றுகிறது என்பதைத் தெரிவிக்க அந்நாட்டுக் 
கொடி கப்பலில் ஏற்றப்படும் . 
Flange விளிம்புப்பட்டை- கட்டமைப்பில் பொருத்தப்படும் செங்குத்தான 
திசையில் நீட்டிக்கொண்டிருக்கும் தட்டையான விளிம்புப்பட்டை 
கட்டமைப்புக்கு வலுவூட்டுகிறது . குழாய்முனைகளில் அமைக்கப்படும் 
வட்டமான விளிம்புத் தகட்டமைப்பு இது வேறொரு குழாயுடன் 
பொருத்துவதற்கு எளிதாக வழிவகுக்குகிறது . கட்டமைப்பில் 
நீட்டிக்கொண்டிருக்கும் பகுதியையும் குறிக்கும் . 
Flare புடைப்பு- கப்பற்பக்கங்களின் மேல் நோக்கிய புடைப்பு . 
நீர்மட்டத்திற்கும் மேலாக உள்ள பகுதிகளில் கடல்நீர் கசிந்து 
வராமலிருக்கக் கப்பல் புறப்பரப்பின் மீது அமைக்கப்பட்ட புடைப்புப்போன்ற 
அமைப்பு . இப்புடைப்புகளின் புடைப்புக்கோணம் அதன் செங்குத்து 
நிலையிலிருந்து அளக்கப்படுகிறது . 
Flat தட்டைச் சமவெளிப்படிவு- கடற்கரையோரங்களிலும் தாழ்வான 
சதுப்புநிலங்களிலும் படிவுகள் சமதளத்தில் படிந்து தட்டையான 
படிவுத்திட்டை உருவாக்குகின்றன . 
Flatness தட்டைத்தன்மை- அழுத்தநிலைக்குட்பட்ட பொருளின் 
மேற்பரப்புக்கு இணையான தளம் குறிப்பிட்ட ஒரு நீளத்தை எட்டியவுடன் 
சிறிதும் விலக்கமடையாத தன்மை தட்டைத்தன்மையாகக் குறிப்பிடப்படும் . 
Fleet கடற்கரைக்குப் பின்னுள்ள கடற்குளம்- கடற்கரையை ஒட்டிய 
சிறிய கடற்குளம் . இது கடற்கரைக்கு இணையாக அமைந்த நீண்ட 
மணற்தடையால் கடலிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கும் . இஃது ஒரு சிறிய 
கடல்வாய் மூலம் கடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


115 


Flexure பாறையடுக்கு வளைவு- பாறையடுக்குத் தளர்வுவிசையால் 
இலேசாக வளைதல் . 
Floating bog மிதக்கும் அழுவம் - நீர்க்குட்டையில் 

நீர்க்குட்டையில் மிதக்கும் 
நீர்ப்பாசியுடன் அழுகிய தாவரங்களும் உடனிருக்கும் நிலை . 
Flocculation மட்திரட்சி நுண்ணியமண்ணும் மட்கூழ்மங்களும் 
வீழ்படிவுற்று அல்லது ஒருங்குதிரண்டு பெரும்பரல் தன்மையுடைய 
மட்கட்டிகளாதல் . இப்பொருட்களுடன் சுண்ணாம்பு சேர்வதால் 
இவ்வியக்கம் எளிதில் நடைபெறுகிறது . உப்புநீரில் களிமட்துகட்கள் 
படிவதாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன . 
Floe மிதவைப் பனி பாறைத்திட்டு- மிதக்கும் தன்மையான உடைவுற்ற 
மெலிந்த தட்டுப்போன்ற கடற்பனிப் பாறைத்திட்டு . 
Flood வெள்ளம்- ஆறு , ஏரி , குளம் , கடல் ஆகியவற்றிலுள்ள நீர் 
தற்காலிகமாகப் பெருக்கெடுத்து அருகிலுள்ள தாழ்ந்த 
இடங்களையெல்லாம் மூழ்கடித்தல் . பெருமளவான மழையால் அல்லது 
பனியுருக்கத்தால் ஆற்றுப் பள்ளத்தாக்கு நீர்ப்பெருக்கத்திற்கு 
ஈடுகொடுக்க முடியாமல் பக்கவாட்டிலுள்ள வெள்ளச் சமவெளிகளில் 
பரவுதல் . மகாநதியின் வெள்ளப்பெருக்கால் அதன் சமவெளிப்பகுதி 
அடிக்கடி மூழ்கடிக்கப்படுகிறது . 
Flood control வெள்ளத்தடுப்பு - வெள்ளத்தால் தாழ்வுற்ற பகுதிகள் 
மூழ்கடிக்காமல் இருக்க : 1. நீர்ப்பிடிப்புப்பகுதிகளில் அணைகள் , 
தடுப்பணைகள் கட்டுதல் 2. ஆற்றுப்போக்கில் குளம் குட்டைகளை 
வெட்டுதல் 3. பயிர் நிலங்களை விரிவுபடுத்தி நீர்ப்பாசனத்தைப் 
பெருக்குதல் 4. குளம் குட்டைகளைத் தூர்வாரிக் கால்வாய்களை வளைவு 
நெளிவில்லாமல் நேர்கோட்டிலமைத்தல் 5. கழிமுகங்களில் நீர் 
தேங்காதபடி மண்ணடைவுகளைத் திறந்து கடலுடன் உடனடியாகக் 
கலக்க வழி செய்தல். 
Flood current வெள்ளநீரோட்டம் - கடற்கரையை நோக்கி ஓடும் 
ஓதவலைவு நீரோட்டம் , பொங்கோதவலைவினால் ஓடும் நீரோட்டம் , 
அரைப்பகுதிச் சந்திரநாளில் நீரோட்டம் , பின்வாங்கு அலைவினால் ஏற்படும் 
நீரோட்டம் , அரைச்சந்திரநாட் காலக்கட்டத்தில் எழும் உச்ச உந்துவிசை 
நீரோட்டம் / நீச உந்துவிசை நீரோட்டம் ஆகியவை நாள்தோறும் ஒரு 
நாளைக்கு இரு முறை எந்தவிதமான தேக்க நிலையன்றி மீட்சுழற்சி 
அடையாமலே நிகழுகின்றன . உயர்ந்த உச்ச உந்துவிசை நீரோட்டத்தின் 
பொழுது கடற்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கெடுக்கிறது . 
Flood interval வெள்ள இடைவெளி - ஓரிடத்தின் புவி 
நெட்டாங்குக் கோட்டின் வழியாகச் சந்திரன் செல்லும் பொழுது அதனை 


116 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அடுத்து அவ்விடத்தில் வேலியேற்றம் நிகழ்வதற்கும் இடையிலுள்ள 
காலத்தின் அளவு . 
Flood mark வெள்ளக்குறிப்பு - கடற்கரையில் 

வெள்ளப் பெருக்கு 
ஏற்பட்டதின் மிக உயர்ந்தமட்டத்தைக் குறிக்கும் ஏதாவதான 
அடையாளங்கள் காணப்படும் . நீர் பெருகிவந்ததற்கான வெள்ள 
உயரக்குறிகள் தென்படும் . 
Flood plain வெள்ளச்சமவெளி- ஆற்றையடுத்த தாழ்ந்த சமவெளி . 
ஆற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடும்பொழுது அடுத்துள்ள தாழ்ந்த 
சமவெளியில் வெள்ளம் பரவி நீரால் மூழ்கடிக்கச் செய்கிறது . அதனால் 
ஒவ்வொரு வெள்ளத்திலும் ஆற்றுச்சமவெளியில் அடுக்கடுக்காக 
ஆற்றுப்படிவுகள் படிகின்றன . பெரும்பாலும் ஆற்றங்கரையோரம் 
பெருமளவான படிவுகள் படிகின்றன . இதனால் வெள்ளச்சமவெளி பெரிய 
தாகிறது . இதில் ஆற்றுப்போக்கு வளைவுகள் , ஆற்றங்கரைப் 
படிக்கட்டுகள் , சதுப்புநிலங்கள் , குதிரைக்குளம்பு ஏரிகள் ஆகியன 
அமைகின்றன. படம் 9 . 
Flood routing வெள்ளப்போக்குத் திசையறிதல் - ஆற்றுவெள்ளம் 
தேங்குவதால் பள்ளத்தாக்குகளில் ஏற்படும் தடயங்கள் , வரைகள். 
ஆற்றுவெள்ளப்போக்கின் திசைகளை அறிவிக்கும் . இவ்வரைகள் 
வெள்ளத்தைக் கட்டுப்படுத்த வழிகோலும் . இவற்றைக் கொண்டு 
வெள்ளப்போக்கின் திசையையும் வலிமையையும் அறியலாம் . படம் 9 . 
Flood strength வெள்ளவலிமை- வெள்ளநீரோட்டம் மிகவுயர்ந்த 
உந்துவிசை வேகத்தை எட்டும் காலத்தில் ஏற்படும் வலிமை . 
Flood tide பொங்குவெள்ளவோ அலை கடற்கரையை நோக்கி 
வரும் பொங்குவெள்ளவோத அலையைக் குறிக்கும் . கரையை நோக்கி 
வரும் அலைவு ஏற்ற நிலை . படம் 6,8 . 
Flood tidal delta ஓத அலைவு வெள்ளக்கழிமுகம்- ஓதவலைவு 
நுழைவாயிலில் புகும் நீரோட்டம் கடலருகுஏரியில் விரிவடைவதால் 
நிலப்பக்கம் மணல் குவிந்து 

குவிந்து நீர்த் தேக்க 

நீர்த் தேக்க முண்டாகிக் 
கழிமுகமேற்படுகிறது . 
Flood tide வெள்ளப்பொங்கோத அலைவு- ஆற்றில் பெருமழையால் 
வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது கடலுடன் கலக்கவரும் உபரிநீர் 
கழிமுகத்தில் கடலுடன் உடனடியாகக் கலக்கமுடியாமல் பெருமளவில் 
தேங்குகிறது . அப்பொழுது வேலி ஏற்றயிறக்கத்தால் கடல் நீரும் 
ஆற்றுநீரும் எதிர்கொண்டு பெருமளவில் ஒன்று கலக்கின்றன . அதனால் 
தேங்கிய நீர்நிலையாகி , நீண்டகாலத்திற்கு நிலைபெற்று வேலி யேற்ற 
யிறக்கமடைகின்றன . படம் 17 . 


117 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Floor கப்பல்தளம்- கப்பலின் உள் அடிப்புறத்திற்கும் அடிப்புறக் 
கேடைய தகட்டிற்கும் இடையேயுள்ள முழு அகலத்தையும் குறிக்கும் . 
இது செங்குத்தான நிலையிலிருந்து குறுக்காக அளக்கப்படும் . 
Flora ( Fossil ) தொல்லுயிர்த்தாவர எச்சம் படிவுப்பாறைகளில் 
கிடைக்கும் புவிவரலாற்றுக் காலத் தாவரயின 

காலத் தாவரயின எச்சங்கள் . 
படிவுப்பாறைகளின் வயதைக்காட்டும் . 
Flow line map போக்குவரத்துக்கோடு - சரக்கு , பயணிகள் , கப்பலில் 
ஏற்றிச்செல்லும் பொருட்களின் எடை ஆகியவற்றை நிலப்படத்தில் 
குறிக்கும் கோடு . இக்கோடு கப்பல் போகும் பாதைகளையும் காட்டும் 
போக்குவரத்து நெரிசல் அளவீடுகள் குறித்த கோட்டின் பருமனைக் 
கொண்டு தீர்மானிக்கப்படும் . ஒவ்வொரு கிலோமீட்டரிலும் எத்தனை 
டன்கள் , டன் - கிலோ மீட்டர்கள் இருப்புள்ளன என்றும் குறிக்கப்படும் . 
Fluoresce ஒளிரும் - இருட்டில் ஒளிவிடும் . மிளிரும் தன்மையுடையது . 
Fluorescent minerals ஒளிரும் கனிமங்கள்- புளுரைட்டு , சீலைட்டு , 
அபடைடு போன்ற சில கனிமங்கள் புறஊதாக் கதிரில் இருட்டில் 
ஒளிரும் தன்மையன . இப்பண்பு அக்கனிமங்களின் படிகவியல்பைப் 
பொருத்தது 
Flush deck hatch வடிதளப் புழைவாய்- கப்பல் தளத்தில் நீர் புகுந்து 
விடாமலிருக்க ஓரங்களைச் சுற்றி எழுப்பப்படும் சுவர் போன்ற அமைப்பு 
இல்லாமல் கப்பல் தளத்தில் புழைவாய் அமைத்துக்கடல் நீரை 
வடியச்செய்தல் . 
Flush deck ship மேலடுக்குக் கப்பல் மேலடுக்குக் கொண்ட கப்பல் . 
இதில் மேலடுக்கு கப்பல் முகப்பிலிருந்து அதன் பின்புறம் வரை 
நீண்டிருக்கும் 
Flushing time கடல் நீர் வெளியேற்றும் நேரம் - கடலருகேயுள்ள 
அல்லது துறைமுகத்திலுள்ள எல்லா நீரையுைம் நீரோட்டத்தாலும் 
ஓதவலைவுகளாலும் முழுமையாகப் பெயர்ச்சி செய்து புதிய நீர் நிரப்பும் 
காலம் . 


Fluvial Fluviatile ஆற்றோட்ட - ஆற்றோட்டத்தினால் ஏற்படும் 
மண்ணரிப்பு , மண்ணெடுத்துச் செல்லல் மற்றும் மண்படிவாதல் 
ஆகியவற்றையும் ஆற்றியக்க வயதையும் காட்டும் . 
Fluvial shoal ஆற்றோட்ட மண்குதிர்த்திட்டு- நீர்ப்பிடிப்புப் பகுதி 
களிலிருந்து கொண்டுவரப்பட்டுப் படிந்த மண்ணால் படிந்துருவான , 
குதிர்போன்ற திட்டு . 
Fluvioglacial deposit பனிப்பாறையோட்டப் படிவு- பனிப்பாறை 
உருகுவதாலுண்டான நீரும் அஃது இழுத்துச்செல்லும் பனிப்பாறைகளும் 


. 


118 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பாறைத்துண்டுகள் மற்றும் பாறைச் சிதிலப்பொருட்களும் இப்படிவில் 
அடங்கும் . பனிப்பாறை மேலும் உறையும் பொழுதும் உருகும் பொழுதும் 
பாறைச்சிதிலங்கள் படிவுகளாக விட்டுச் செல்லப்படுகின்றன. பனிப்பாறைப் 
பெயர்ச்சியால் அடித்தளப் பாறையும் பக்கவாட்டப் பாறைகளும் 
தேய்வடைந்து சிதிலங்களாகின்றன. இச்சிதிலங்கள் பனிப்பாறைப்பெயர்ச்சி 
யால் வெகுதொலைவு எடுத்துச் செல்லப்பட்டுக் கோடையில் பனிப்பாறை 
உருகும் பொழுது படிவுகளாகின்றன. 
Fly height பறக்குமுயரம்- காற்றுப்படலம் கொண்ட பொருளின் 
தளத்திற்கும் வழிநடத்தும் பொருளுக்குமிடையே காற்றுப்படலத்தின் 
பருமன் 5 மைக்ரான் அளவிலிருந்தால் இக்காற்றுப் படலத்தின் பருமன் 
பறக்குமுயரமாகக் கருதப்படும் . 
Flysch பன்முனைப் பெருங்குழிகையோரப் படிவுகள் பன்முனைப் 
பெருங் குழிகைநிலைகளின் ஓரங்களில் படியும் பருக்கைத் தன்மையுடைய 
மணற்பாறை , 

சுண்ணக் களிப்பாறை , கூழாங்கற்பாறை , 
களிச்சுண்ணாம்புப்பாறை மற்றும் களிமண்படிவங்கள் இதிலடங்கும் . 
பன்முனைப் பெருங்குழிகையோரப் படிவுகள் பின்னர் மடிவுமலைகளாக 
உயர் த தப்படும் பொழுது மடிவுமலையோரங்களில் 

சற்று 
உருமாற்றமடைந்து தோன்றுகின்றன . இத்தகைய படிவுகள் இமயமலை 
ஓரங்களிலும் ஆல்ப்சு மலை ஓரங்களிலும் வெளிப்புறத்தில் 
காணப்படுகின்றன. 
FMS ( Factory Mutual System ) சொத்துக்கள் அழியும் 
தன்மையைத் தடுக்கும் தலைமை நிலையம்- ஆராய்ச்சிகளினாலும் , 
தொழில்நுட்பத்தாலும் பயிற்சியினாலும் நிர்வாகம் சொத்துக்களை 
இழப்பதிலிருந்து பாதுகாத்துக் கட்டுப்படுத்தும் அமைப்பு . 
Foam நுரை- காற்றால் நிரப்பப்பட்ட நீர்க்குமிழிகள் அலையின் வலிவான 
அலைப்பால் திரண்டு முகப்பில் தோன்றல் . 
Foam line நுரைக்கோடு- உடைந்த அலை கரைப்புறமாகத் திரண்டு 
வரும்பொழுது நுரைக்கோடுகள் அலை முகப்பில் தென்படும் . 
Focsle முகப்புமேடை - போர்க்கப்பலில் முன்புறம் அமைந்துள்ள 
உயரமான சிறுமேடை அன்றி வணிகக்கப்பலில் தளத்திற்குக் கீழே 
மாலுமிகள் தங்கும் முகப்பு . 
Fog மூடுபனி - நீராவி திடீரெனக் குளிர்வதால் நுண்ணிய நீர்த்துளிகள் 
காற்றில் பரவுவதால் தொலைவிலுள்ள பொருட்கள் மறைக்கப்படுகின்றன . 
Following wind பின்பற்றிவரும் காற்று- பனிப்பொழிவிற்குப் பின் 
குளிர்ந்த காற்று வீசுதலைக் குறிக்கும் . கடலலைகள் முன்னேறும் 
திக்கில் வீசும் காற்று . 


119 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Footing கடைக்கால் - ஒரு துண் , 

சுவர் அல்லது 

அல்லது பிற 
கட்டமைப்புக்கடியில் இரும்புக்கற்காரைத் தட்டை ஏற்படுத்துவது அல்லது 
படுகையமைப்பதைக் குறிக்கும் . 
Forebody கப்பல் முகப்பு - கப்பலின் மையப் பகுதிக்கு முன்னால் 
உள்ள பகுதியின் புறப்பகுதி . 
Forecastle முகப்புமேடை- போர்க்கப்பலில் முன்புறம் அமைந்துள்ள 
உயரமான சிறுமேடை அன்றி வணிகக்கப்பலில் தளத்திற்குக் கீழே 
மாலுமிகள் தங்கும் முகப்பு . 
Foredeck முகப்புத்தளம் - முதனிலைத் தளத்தின் வெளித் தெரியும் 
முன்பக்கவமைப்பு . 
Forefoot முன்னடிப்பகுதி - கப்பலின் உடற்பகுதிக்கும் அடிப்பகுதிக்கும் 
இடையேயுள்ள பகுதி . 
Fore peak tank முன்னுச்சி நீர்த்தொட்டி- கப்பல் தடுப்பறைக்கும் 
கப்பல் சுமைக்கும் இடையில் அமைந்திருக்கும் நீர்த்தொட்டி . 
Foreshore கடல் முன்னிலம் - கடற்கரையின் ஒருபகுதி . கடற்கரைமேட்டு 
உச்சிக்கும் தாழ்வோதவெல்லைக்கும் இடைப்பட்ட பகுதி . இதில் 
ஓதவேற்றயிறக்கத்தாலும் அலையரிப்பாலும் , பாறைகளும் , மணலும் 
சிதிலமடைகின்றன . இதில் உதிரியான பாறைச்சிதிலங்கள் காணப்படும் . 
பொதுவாக ஓதவலைவு ஏற்றயிறக்கப் பகுதிகளுக்கிடைப்பட்ட பகுதியைக் 
குறிக்கும் . படம் 23,25,26 . 
Forest product carrier வனப்பொருட்கப்பலி பதப்படுத்திய 
மரங்களை நெருக்கமாகப் பிணைத்துக் கப்பல் தளப்புழைவாய் வழியாக 
ஏற்றிச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Forward முன்பக்க - கப்பலின் முன்பக்கத்தில் , முன்பக்க . 
Fossil தொல்லுயிரெச்சம்- புவிவரலாற்றுக் காலத் தாவரவிலங்கின 
எச்சங்கள் . இவை படிவுப்பாறைகளின் வயதினைக் காட்டவல்லன . 
படம் 18 . 


Foundation அடிமானம் - கட்டடம் அல்லது ஏனைய கட்டமைப்பைத் 
தாங்கவல்ல அடித்தளமமைத்தல் . இஃது ஒரு கிளைக்கட்டமைப்பாகும் . 
FPSO எப்பி எஸ்ஓ - மிதக்க உற்பத்தி செய்ய , சேமிக்கச் சுமையிறக்கப் 
பயன்படும் கப்பல் . 


Fractional number பகவுயெண் - பாறைக்குழம்பு குளிர்ந்து 
படிகங்களை உருவாக்கும் பொழுது , அவற்றின் பெளதிக வேதியல் 
பண்புகளுக்கேற்ப ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டுத் தனியான 
பாறைகளாகப் பிரிதல் . அதனால் முதலில் அதிமூலப் பாறைகளும் 


120 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பின்னர் மூலப்பாறைகளும் பின் சிலிக்கா மிகு பாறைகளும் 
தோன்றுகின்றன. முதலில் படிகமாகும் கனிமங்களை அடிப்படையாகக் 
கொண்டு இவ்வாறு உண்டாகும் பாறைகளின் படிவுக் கூர்தலறத்தை 
ஆராய்ந்தால் முதலில் உண்டான பாறைகள் பெருமளவிலான ஆலிவின் 
போன்ற கனமான கனிமங்களை மிகுதியாகக் கொண்ட பாறைகள் 
உண்டாகும் என்றும் அதனால் அவை மிகையான பகவுயெண்ணைக் 
கொண்டிருக்கும் என்றும் தெரியவரும் . சிலிக்கா காரத்தனிம 
வேறுபாட்டினைக் கொண்டு பகவுயெண்ணைக் கண்டுபிடித்தால் முதலில் 
தோன்றிய பாறைகள் குறைந்த பகவுயெண்ணையும் இறுதியில் தோன்றிய 
பாறைகள் உயர்ந்த பகவுயெண்ணையும் கொண்டிருக்கும் எனவும் 
தெரியவரும் . 
Fractional separation ratio பகவுப்பிரிப்பு விகிதம் 
ஒரு 
கலவையான பொருளிலிருந்து தனித்தன்மைவாய்ந்த பொருட்கள் பிரிந்து 
வெளிவரும் பொழுது கலவைப் பொருளுக்கும் பிரிந்துவரும் 
பொருளுக்குமிடையே உள்ள விகிதத்தைக் குறிக்கும் . 
Fractionation factor பகவுக்காரணி ஒரு கலவையிலிருந்து 
தனித்தன்மை வாய்ந்த பொருள் பிரியும் விகிதம் . இவ்விகிதம் உயர்வாக 
இருந்தால் அப்பொருள் மிக எளிதாகக் கலவையிலிருந்து பிரிந்து விடும் . 
பாறைக்குழம்பிலிருந்து Mg/ ( Mg + Fe ) விகிதம் மிகுதியாக உள்ள 
கனிமங்கள் முதலில் படிகமாகின்றன . தாய்ப்பாறைக் குழம்பின் குளிர்வுக் 
கூர்தலறத்தை இக்குணகங்களின் வேறுபாடு காட்டும் . தாய்ப்பாறைக் 
குழம்பிலிருந்து பிரிந்த தோற்றத் தொடர்புடைய பாறைகளையும் இனம் 
கண்டுபிடிக்கலாம் . கூர்தலறக்காட்டியை ( Differentiation index , D.I. 
= qz + or + ab + ne + ks + lc ) எனக் குறிப்பிடுவர் . இஃது எல்லா நிறமற்ற 
கனிமங்களான குவார்ட்சு , ஆர்தோகிளேசு , ஆல்பைட்டு , நெப்லின் , 
கால்சிலைட்டு மற்றும் இலுசைட்டு ஆகிய கனிமங்களின் 
கூட்டுத்தொகையைக் குறிக்கும் . இவ்வெண் உயர்வாக இருந்தால் 
பாறைக்குழம்பு உச்சகட்டக் குளிர்வுக்கூர்தலறத்தை அடைந்துள்ளது 
எனப்பொருள்படும் . திடப்பொருளாக்கக் காட்டி ( Solidification index , 
S.I = 100Mg/ ( MgO + FeO + Fe , 0 , + Na , 0 + K , O ) உயர்வாக இருந்தால் 
பாறைக்குழம்பு மிகக்குறைந்த அளவில் கூர்தலற வளர்ச்சியடைந்துள்ளது 
எனக்கருதப்படுகிறது . 
Frame சட்டம்- கப்பலின் கிடையான பகுதிகளைப் பாதுகாத்தும் 
செங்குத்தான கட்டமைப்புக்களுக்கு ஒலிவூட்டவும் கப்பலின் புறப்பகுதிக் 
கட்டமைப்பைக் கடினப்படுத்துவதற்கும் சட்டங்கள் பயன்படுகின்றன . 
Frame station ( s ) சட்டவமைவுப் புள்ளி ( கள் ) - எந்தெந்தப் புள்ளியில் 
( களில் ) கிடையான சட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்பதைக் 
குறிப்பிடும் புள்ளி ( கள் ) பின்பக்க அடிப்பகுதியிலிருந்து முன்புறத்திற்கு 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


121 


வரிசையாக 0 விலிருந்து எண்ணப்படும் . பின்பக்கத்திற்குச் செங்குத்தான 
பகுதிகளில் எண்கள் கழித்தல் குறியுடன் குறிக்கப்படும் . 
Frame work silicates - முப்பரிமாணக் கட்டமைப்பு 
டையசிலிக்கேட்டுகள்- சிலிக்கா நான்முகக்கட்டிலுள்ள எல்லாப் 
பக்களிலுமுள்ள ஆக்சிச அயனிகளுடன் சிலிக்கா அயனிகள் பிணைந்து 
முப்பரிமாணச் சிலிக்கேட்டுகளை உண்டாகின்றன . பெல்சுபார்கள் , 
பெல்சுபதாய்டுகள் , சியோலைட்டுகள் , குவார்ட்சு ஆகியவை முப்பருமானக் 
கட்டமைப்புடைய சிலிக்கேட்டுக் கனிமங்களாகும் . 
Free board கட்டமைப்பின் நீர்மட்டத்திற்கு மேலேயுள்ள உயரம் 

ஒருகட்டமைப்பு நீரில் மூழ்காமலிருக்கக் கடல்மட்டம் அல்லது 
நீர் மட்டத்திற்கு மேலாகச் சற்று உயரத்துடன் அமையுமாறு 
வடிவமைக்கப்பட்டிருக்கும் . அதனால் ஓதவலைவு உயர்வாலும் 
கட்டமைப்பு எந்தவிதமான பாதிப்புமடையாது . கப்பலின் மையப்பகுதியின் 
பக்கமாகச் சுமையின் கோடு நீரில் முழுகுதல் வெளிப்புறமாகத் தெரியும் . 
Free board deck கடலுக்கு மேலாகத் தெரியும் கப்பல் தளப்பகுதி - 
வெளித் தெரியும் 

பகுதி 

எளிதில் சிதிலமடையாமல் 
பாதுகாக்கப்பட்டிருக்கும் . வெளியிலுள்ள ஓட்டைகள் அடைக்கப்பட்டு 
மூடியிருக்கும் . கடல்மட்டத்திற்குக் கீழே உள்ள ஓட்டைகள் எல்லாம் 
கப்பலுக்குள் நீர் புகுந்துவிடாதபடி சரியாக மூடப்பட்டிருக்கும் . 
Free energy தனியாற்றல் - மாறாதவெப்ப அழுத்தநிலைகளிலும் 
கனவளவுகளிலும் ஓரமைப்பின் வேலைசெய்யும் திறனை அளக்கும் 
அளவுகோல் . 
Frequency அலைவெண் - தரை அதிர்வுகளை அளக்கும் முறையைக் 
குறிக்கும் . வேகமான அலைவால் ஏற்படும் அலைவுகள் ஒரு நொடிக்கு 
ஏற்படும் சுழற்சிகளால் அளக்கப்படும் Hz ( கெர்ட்சு ) . 
Freight Forum சரக்குக் கையாளுதல் பற்றிய பொதுவமைப்பு - 
சரக்குகளை ஏற்றுதல் இறக்குதல் பற்றி ஒரு குழுவினால் ஏற்படுத்தப்பட்ட 
ஒருங்கிணைந்த அமைப்பு . 
FRP Fiber Reinforced Plastics எப்ஆர்பி - நைலான் கயிறுகளால் 
உறுதியடைந்த நெகிழிப் பொருட்கள். 
Frontager கடற்கரையடுத்த நிலவுரிமையாளர் - கடற்கரையை 
அடுத்த நிலத்தின் சொந்தக்காரர்கள். 
FTA ( Freight Transport Association ) சரக்குப் போக்குவரத்துக் 
கழகம் இஃது ஓர் அமைப்பு . இவ்வமைப்பின் உறுப்பினர்கள் 
சரக்குகளைக் கையாளுவதில் ஈடுபடுவார்கள் . 


122 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Fully developed area காற்று வீச்சு அலைச்சீரமைவு 

காற்று 
வீசும் பொழுது அதற்குத் தேவையான நேரத்திற்குப்பின் 
திறந்தவெளிக்கடலில் அலைகள் சீரானநிலையை அடைதல் . 
Fungai பூஞ்சைக்காளான் - வாழும் உயிரினங்கள் , இறந்த 
உயரினங்களின் உடல்கள் , உணவுப்பொருட்கள் ஆகியவற்றில் 
வாழக்கூடிய காளான் . இது பச்சையம் , தண்டு , இலைகள் , வேர் ஆகியவை 
இல்லாத ஓர் ஒட்டுண்ணி . இதன் இனப்பெருக்கம் விதைச் 
சிதறல்களிலிருந்து உண்டாகிறது . 
Funnel பெய்வாய் . சீராக மாசடைந்த காற்றை வெளியேற்றும் 
குழல்வாய் . எரிமலைக் குழம்பைக் கக்கும் எரிமலைவாய் . சுண்ணாம்புக் 
கரட்டிலுள்ள விழுங்கு துளைவாய் . 


G 
GA ( General arrangement ) பொதுவடிவமைப்பு . கப்பலின் 
பொதுவான வடிவமைப்பை விளக்க வரையப்பட்ட திட்டப்படம் . 
Gangue minerals பயனிலிக் கனிமங்கள்- உலோகக் கனிமங்களுடன் 
கூடியுள்ள விலைகுறைவான பயன்படுத்த முடியாத கனிமங்கள் . 
Gabbro காப்ரோ- பெல்சுபார் கனிமங்களும் கரிய அயமக்னீசியக் 
கனிமங்களும் சமமான கனவளவிலுள்ள படிகத்தன்மையுள்ள கருமையான 
பாறை . 
Gabion கட்டரண் - எஃகுச் சல்லடைக் கம்பிகளால் பின்னப்பட்ட 
அடைப்பில் போடப்பட்ட பாறைத்துண்டங்களும் கற்களும் , மணல் 
மூட்டைகளும் கட்டரணாக நின்று ஆற்றங்கரை அல்லது கடற்கரையை 
அரிக்கும் தன்மையிலிருந்து பாதுகாக்கும் . பாறைத்துண்டங்களையும் , 
பருக்கையான கூழாங்கற்களையுைம் கொண்டும் கம்பிகளைக் கொண்டும் 
அவற்றைக் கெட்டியாகப் பிணைக்கும்படி சாந்துப் பிணைப்பால் கட்டிப் 
பாளங்களையும் , சுவர்களையும் அமைத்துப் படகு அல்லது துறைகளை 
மட்டுமன்றி அலையுடைப்பான் கட்டமைப்புக்களையும் உருவாக்க 
அடித்தளமமைக்கும் கட்டமைப்பு . 
Gage கட்டளையளவை- தகட்டின் பருமனைக் குறிக்கும் . 
மெல்லியகம்பிகளின் பருமனைக் குறிக்கும் தாள்களின் அலகெடையை 
குறிக்கும் . 


Gale கடும்புயல் - மணிக்கு 68 கிலோ மீட்டர் வேகத்திற்கு மேல் 
அடிக்கும் கடுமையான புயல் . 
Galley கப்பல் சமையலறை- கப்பலில் சமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 
அறை . 


123 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Gambrel இருசரிவுக் கூரை- ஒவ்வொரு பக்கமும் 
சரிவுகளையுடைய கூரை . கீழுள்ள சரிவு மேலுள்ள சரிவைவிடச் 
செங்குத்தாயிருக்கும் . 
Gantry சுமைதூக்கி எந்திரம் நகரும் சுமை தூக்கும் இயந்திரம் . 
Garboard strake பலகை வரிசை 

வரிசை- கப்பல்களில் அடித்தளப் 
பாளத்தை அடுத்து இடப்படும் முதல் வரிசைத் தகடுகள் . மரக்கலங்களில் 
அடிக்கட்டைக்கு அடுத்துப் பரப்பப்பட்டிருக்கும் முதல் வரிசை . 
Garnet கார்னட்டு . பெரும்பாலும் முழுப்படிகவுருவுடன் பாறையில் 
காணப்படும் சிவப்பு , கருஞ்சிவப்பு கருப்பு நிறங்களில் காணப்படும் 
கனசதுரப் படிக வகையைச் சார்ந்த ஆர்த்தோ சிலிக்கேட்டுக் கனிமம் . 
Garnet exsolution lamellae கார்னட்டுத் திரிவேடுகள்- உயர்ந்த 
வெப்பநிலையிலிருந்து தாழ்ந்த வெப்பநிலையில் கார்னட்டுப் படிகமாகும் 
பொழுது அதிலிருந்து பிரியும் வேற்றுத் தன்மையுடைய கார்னட்டு 
வகைக்கனிமங்கள் அல்லது கார்னட்டு கட்டமைவுப் பகுதியினின்று 
வெளியேறும் ஏடுகள் போன்ற பெல்சுபார் , பைராக்சின் கனிமங்கள் 
கார்னட்டிலிருந்து ஏடுகளாகப் பிரிதல் . 
Garnet megacrystals கார்னட்டுப் பெரும்படிகங்கள் . கார்னட்டுப் 
பாறைக்குழம்பிலிருந்து படிகமாக வளரும் பொழுதோ அன்றி 
உருமாற்றத்தால் பாறைமாற்றமடையும் பொழுதோ பாறையில் கார்னட்டு 
மிகப்பெரிய கனிமப் படிகங்களாதல் . 
Garua அடர்மூடுபனி - கடற்கரையோரங்களில் ஏற்படும் அடர்ந்து மூடிய 
பனிமூட்டம் . சில சமயங்களில் இது தூறல்களுடன் கூடியிருக்கும் . 
Gas carrier வாயுக்கலன் - திரவமாக்கப்பட்ட பாறையெண்ணெய்க் 
கலன்களை எடுத்துச் செல்வதற்காகத் தனித்து வடிவமைக்கப்பட்ட 
கப்பல் . 


Gat மண்குதிர்த் தீவுப்பள்ளத் தாக்குக்கால- கடலிலுள்ள 
மண்குதிர்களுக்கும் தீவுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள குறுகலான 
கால்வாய் . இக்கால்வாய் வழியாக வலு மிக்க பொங்கு அலை ஓத 
நீரோட்டங்கள் நிகழும் . சிலவிடங்களில் இக்கால்வாய்கள் 
பள்ளத்தாக்குகளுடன் இணைந்து நிலப்பரப்புக்குள் புகுந்து காணப்படும் . 
Gate வாயில்கதவம் - குட்டையான மலைத்தொடருக்கு இடையேயுள்ள 
பள்ளத்தாக்கு . கணவாய்க்கு இடையேயுள்ள அகலமான திறப்பு . 
தடைசெய்யப்பட்ட ஆற்றுப்பள்ளத்தாக்கின் ஒரு பகுதி . 
Gauge கடிகை - மிகத்தாழ்ந்த ஓதவலைவு நீர்மட்ட உயரத்திலிருந்து 
நீர்மட்ட உயரத்தை அளக்கும் கருவி . 


9 


124 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Gene மரபணு - ஓருயிரினத்தின் பரம்பரை அமைப்பை அதன் சந்ததியிடம் 
தோற்றுவிக்கும் ஓரலகு . 
Gene bank மரபணுவங்கி - விதைகள் , மகரந்தத்தூள் , ஆகியவை 
பயிரிடத் தகுந்த முறையில் பாலணுக்கணிகமாக மாற்றப்பட்டு மரபணு 
வங்கியில் பாதுகாத்து வைக்கப்படுகின்றன . தாவரங்கள் நிலத்தில் 
வளர்க்கப்படுவது போலக் களமரபணு வங்கியில் வளர்க்கப்படுகிறது . 
Generating area அலையாக்கப்பகுதி தொடர்ச்சியான கடல் 
நீர்ப்பரப்பின் மீது காற்று ஒரு பக்கமாக வீசும் பொழுது கடலலைகள் 
உண்டாவதை முன் கூட்டியே தெரிவிப்பது . இதனைக் காற்றடித் 
தொலைவின் நீளம் என்றும் கூறுவர் . படம் 28 . 
General cargo பொதுச்சரக்கு - மொத்த சரக்குகள் , வாயுப் பொருட்கள் 
மற்றும் இருப்புப் பெட்டிகளில் அடைக்கப்பட்ட பொருட்கள் தவிர ஏனைய 
சரக்குகளைக் குறிக்கும் . 
Generation of waves அலைகளின் தோற்றம் . அலைகள் 
இயற்கையான இயக்கவலைவுகளால் உண்டாகின்றன . அலைகளின் 
தோற்றமும் எழுச்சியும் நீர்ப்பரப்பின் மீது குறிப்பிட்ட நேரம் வரை காற்று 
வீசுவதால் உண்டாகின்றன . அலைகள் உண்டாகும் பகுதியை அலைகள் 
உண்டாகுமிடமாகக் குறிப்பிடுகின்றனர் . இதனைக் காற்றுத் தொலைவு 
எனவும் குறிப்பிடுகின்றனர் . படம் 28 . 
Geoanticlines or Geanticlines நிலக் கவிகை மடிவு நிலத்தில் 
அமைந்த பல கிலோ மீட்டர்கள் பரந்த மிகப்பெரிய கவிகைமடிவு . இது 
பலவகையான சிறிய கவிகை மடிவுகளை உள்ளடக்கியிருக்கும் . 
பெரும்பாலும் இதன் முகட்டுப்பாறை இயற்கையரிப்புத் தேய்மானத்தால் 
நீக்கப்பட்டிருக்கும் . 


Geobarometer கனிமத் தோற்றவழுத்தக் காட்டி- குறிப்பிட்ட சில 
கனிமங்கள் ( பைராக்சின் - கார்னட்டு : உலாஸ்டோனைட்டு - ஸ்காபோலைட்டு : 
பிளேசியோகிளேசு- பைராக்சின் போன்ற கனிமங்கள் ) சேர்ந்து 
அமைவதைக் கொண்டு அவையிருக்கும் பாறையின் தோற்ற வெப்பழுத்த 
நிலைகளைக் கண்டுபிடிக்கும் கனிமக்காட்டிகள் . 
Geochemistry புவிவேதியல் - புவியிலுள்ள பாறை மண்டலம் , 
நீர்மண்டலம் , வளிமண்டலம் உயிரினமண்டலம் ஆகியனவற்றின் 
வேதியலமைப்புப் பற்றிய அறிவியல் . 
Geocode புவிக்குறியீடு - நிலப்படத்தில் ஒரு புள்ளியின் புவி அகலாங்கு 
நெட்டாங்குக் கோடுகளைக் குறிப்பிடும் ஒருமுறை . இதனுடன் அப்புள்ளி 
இருக்கும் இடம் , அவ்விடத்தின் விரிவான இயல்புகள் , முகவரி 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


125 


ஆகியவற்றையும் குறியிடுதல் . இக்கலைச்சொல் நிலவியல் குறியீடு 
என்பதிலிருந்து பெறப்பட்டது . 
Geodesy புவிக்கோள அளவையியல்- புவியின் வடிவம் , உருவளவு , 
எடை , அடர்த்தி ஆகியவற்றை அளந்தறியுமியல் இதனுடன் நிலப்பரப்பை 
அளக்கும் நிலவளவையியலும் அடங்கும் . 
Geographical Information Systesm நிலப்பரப்புத் தகவலமைப்பு 
இவ்வமைப்பில் கணினி வன்பொருள் , மென்பொருள் , கணினி இயக்கமுறை 
ஆகியவை புவித்தகவல்களைத் திரட்டவும் , வகைப்படுத்தவும் , மீண்டும் 
மீண்டும் சுழற்சியுறச்செய்யவும் , பாகுபடுத்தியறியவும் , வகைப்படுத்திப் 
பிரிக்கவும் , இடவெளியுடன் நிலப்படங்கள் வரையவும் அவற்றை 
வெளிக்காட்டவும் , திட்டமிடவும் மேலாண்மை செய்யவும் இவ்வமைப்பு 
பயன்படுகின்றது . மக்கள் , கட்சிகள் , மக்கள் வாழ்க்கைத்தரம் 
ஆகியவற்றைப் பகுத்தாராயவும் பயன்படுகின்றது . இதில் முக்கோணப் 
பிழைதிருத்தம் , நிலவியல் தகவல் பகுப்பு , நிலத்திலுள்ள புள்ளியியல் 
தகவல்களை நிலப்படத்தில் குறிக்கவும் உலகளாவிய இருப்பிட 
அமைவுக் குறிப்பையும் ஒரு பகுதியின் உருவியல் புகளை 
வெளிக்கொணரவும் இயலுகிறது . மற்றும் விரைவாகத் தேவையான 
இடத்தில் நிலம் பற்றிய உண்மை நிலைகளை அறிந்து பிழைநீக்கம் 
செய்யவும் இயலுகிறது . 
Geography நிலப்பரப்பியல் - நிலப்பரப்பின் புறவியல்புகளையும் , 
பருவநிலை , தாவரங்கள் , மண்ணியல்புகள் , உற்பத்திப்பொருட்கள் , 
மக்கள் பெருக்கம் , உயிரினங்களின் பரவல் போன்றவற்றை விளக்கும் 
அறிவியல் . மேற்கண்டனவற்றின் தகவல்களைப் புவியியல் , 
தட்பவெப்பநிலையியல் , வானவியல் , மானுடக்கூர்தலறவியல் மற்றும் 
உயிர்ச்சூழலியல் போன்ற அறிவியல்களின் வாயிலாகத் திரட்டி ஆராயும் 
அறிவியல் . 
Geoid புவிக்கோள உருவவியல் - புவிக்கெனத் தனியான 
உருவமிருப்பதால் அவ்வுருவத்தின் இயல்புகளின் தாக்கத்தை ஆராயும் 
அறிவியல் . 
Geology புவியியல்- புவியின் வேதியலடக்கம் , அமைப்பு , வரலாறு 
பற்றிய அறிவியல் . புவியை உண்டாக்கியிருக்கும் பொருட்களைப்பற்றியும் 
ஆராயும் நூல் . புவியிலுள்ள பொருட்களின்மீது ஏற்படும் தாக்கவிசை, 
அதனால் ஏற்படும் புவி அமைப்புக்கள் , புவியோட்டில் பாறைகள் 
பரந்து கிடக்கும் பாங்கு , தாவர - விலங்குகளின் கூர்தலறவளர்ச்சி 
ஆகியனவற்றையும் விளக்கும் இயக்கப்புவியியல் , வரலாற்றுப்புவியியல் , 
தொல்லுயிரியல் , தொல்லுயிர் - நிலப்பரப்பியல் , நிலவுவருவியல் , பாறையடுக் 


126 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கியல் , கனிமவியல் , பாறையியல் , புவிவேதியியல் , புவிபௌதிகவியல் 
சுற்றுச்சூழலியல் போன்றன இவ்வறிவியலில் அடங்கும் . 
Geometric dimensioning and tolerance GD & T 
முப்பரிமாணத்தகவு வரைபடம்- இயக்கப்பொறியியல் வரைபடங்களில் 
பயன்படுத்தும் கலைச்சொல் . திறமையாகவும் தெளிவாகவும் 
துல்லிதமாவும் கையாள இதில் பலவிதமான கோள அளவுகளையும் 
உதிரிப்பாகங்களையும் அவற்றின் சேர்க்கைகளையும் குறிப்பிடப் பல 
குறியீடுகள் பயன்படுத்தப்படும் . 
Geometric form வடிவுருவம் - படிகங்களின் படிகத் தளத்தின் முகவுரு 
அமைப்புக்கள் படிக ( 001 ) , ( 100 ), 010 ) போன்ற முகங்கள் தமக்குரிய 
படிக அச்சுக்களை வெட்டிப் படிக முகங்களை ஏற்படுத்துகின்றன . 
Geometrical shape வடிவியலுரு - 

வடிவியலுரு - கனிமங்களின் படிக 
உருவமைப்புகள் உருண்டையான , நீண்ட , கனசதுர , கனசெவ்வக , 
நார்த்தன்மை போன்ற உருவமைப்புக்கள். 
Geomorphology நிலப்பரப்புருவயியல் - நிலப்பரப்பிலுள்ள 
நிலவுருக்களையும் அவற்றின் புற அமைப்புகளையும் , நிலவுருக்களுக்கும் 
அவற்றிற்கடியிலுள்ள புவியமைப்பியலுக்கும் இடையே உள்ள தொடர்பும் 
பற்றிய அறிவியல் . 
Geophysics புவிப்பௌதிகவியல்- புவியமைப்பின் புறவியக்கங் 
களைப்பற்றி ஆராயும் அறிவியல் . பாறைமண்டலம் , நீர்மண்டலம் 
வளிமண்டலம் ஆகியவற்றின் பௌதீகத்தை ஆராய்கிறது . அதனுடன் 
சோதனைச்சாலைப் பௌதீக - புவியியல் ஆராய்ச்சிகளை நிகழத்துகிறது . 
இதனுடன் காலநிலையியல் , நீரியல் நிலவதிர்ச்சியியல் ஆகியவை 
நெருங்கிய தொடர்புடையவை . 
Georef System புவியிடக் குறிப்பமைப்பு- நிலப்பரப்பின் மீது உலக 
இடக்குறிப்பு அமைப்பு . வானவூர்திகளுக்கும் கண்டம்விட்டுக் கண்டம் 
பாயும் ஏவுகணைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்தைச் சரியாகக் காட்டப் 
பயன்படுகிறது . உலகநிலப்படம் 15 ° புவிநெட்டாங்குக்கோட்டு இடைவெளி 
கொண்ட நீண்ட சதுரங்களாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . ஒவ்வொரு 
சதுரங்களும் 180 ° J லிருந்து 1 , 0 தவிர A முதல் Z வரை 
பெயரிடப்பட்டுள்ளன . E இலிருந்து 15 ° புவி அகலாங்குக்கோட்டு 
இடைவெளியுடன் தென்துருவத்திலிருந்து தொடங்கி 1 நீங்கலாக A 
முதல் Z வரை குறிக்கப்படுகிறது . நிலப்படத்தின் அடிப்புற 
இடது மூலையிலிருந்து தென் துருவத்தைக் குறிக்கும் 180 ° 
வெட்டுமுனையிலிருந்து முதற்குறிப்பு தொடங்கப்படுகிறது . இவ்வாறாக 
மொத்தம் 288 நாற்கரங்கள் இரு எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன . 
இணைந்த பிரிட்டிசு நாடு KM என்ற கட்டத்தில் விழுகிறது . மேலும் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

127 
ஒவ்வொரு கட்டங்களும் கோண - டிகிரிகளாகவும் மினிட்டுகளாகவும் 
பின்னர் நூறில் ஒரு பங்கான மினிட்டுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. 
Geostrophic flow புவியியக்கக்காற்றுவீச்சு- வளிமண்டலத்தில் 
ஒருதிசையில் ஏற்படும் காற்றழுத்த நிலைச்சரிவிலிருந்து ஒத்த அழுத்த 
நிலைகளுக்கு இணையாகக் காற்றடிக்கும் . அதனால் காற்றடிக்கும் 
திக்கின் எதிர்த்திசையில் கேரியோலிஸ் விலக்கம் ஏற்படுகிறது . 
Geosyncline நிலப்பெருங்குழிகை- புவியோட்டில் நிகழ்ந்த நீண்ட 
தாழ்வுப்பள்ளத்தாக்கு அல்லது தாழ்வுமடிவு . நிலப்பெருங்குழிகை பல 
நூறாண்டுக் காலமாகத் தொடர்ச்சியாகவும் மெதுவாகவும் தரைத்தளம் 
கீழிறங்குவதால் அல்லது புதையுறுவதால் உண்டாகின்றது . அதில் 
படிவுரும் படிவுகளின் எடைப்பருமனுக்கேற்பத் தரைத்தளம் கீழிறங்கி 
உண்டாகிறது . 
Geotextiles நிலவாடைகள்- பின்னப்பட்ட அல்லது பின்னப்படாத 
தேய்வரிப்பால் எளிதல் சிதையாத பிளாஸ்டிக்குப் போன்ற நெகிழிப் 
பொருட்களால் உருவாக்கப்பட்ட வலைகள் , குழாய்கள் , ஆடைகள் 
போன்ற பொருட்களைக் கொண்டு பொறியியல் கட்டமைப்புக்களை 
உருவாக்கப் பயன்படுத்துவது . இதனால் தேய்வரிப்பால் உண்டாகும் 
சிதிலமடைவு குறைகின்றது . கட்டமைப்புகளுக்கு வலுவூட்டப்படுகிறது . 
மற்றும் கட்டமைப்பின் எடையும் வெகுவாகக் குறைகிறது . முன்னே 
வேறிடத்தில் முழுமையும் தயாரிக்கப்பட்ட கட்டமைப்பைத் தேவையான 
பகுதியில் விரைவாக எளிதில் கட்டமைக்க முடிகிறது . மண்சாலைகள் , 
ஆற்றங்கரைகள், கால்வாய்கள் , கடற்கரைகள் , துறைமுகங்கள் அல்லது 
கடற்கட்டமைப்புக்கள் ஆகியவற்றைப் பாதுகாக்கப் பயன்படுகிறது .. 
படம் 19 . 
Geothermal gradient புவிவெப்பச் சரிவு- புவியோட்டின் 
மேற்புறத்திலிருந்து ஆழத்தில் கீழே செல்லச்செல்ல வெப்பம் உயரும் 
தன்மை . ஆனால் இந்த வெப்ப உயர்வு இடத்திற்கிடம் வேறுபட்டு 
உயரும் தன்மையது . சிலவிடங்களில் 28 மீட்டருக்கு 1 ° C வேறு 
சிலவிடங்களில் 40 மீட்டருக்கு 1 ° C வீதமும் ஆழத்தில் செல்லச்செல்ல 
உயருகிறது . சிலிக்கா அலுமினியப்பாறையடுக்கில் 28.6 மீட்டர் 
ஆழத்திற்கு 1 ° C வீதம் உயர்ந்து அவ்வடுக்கின் முடிவிலுள்ள ஆழத்தில் 
986 ° C ஆக உயர்ந்துள்ளதாகக் கணக்கிடப்பட்டுள்ளது . 
Geothermometer கனிமத்தோற்ற வெப்பநிலையளவி - குறிப்பிட்ட 
சில கனிமங்கள் ( பைராக்சின் - பிளேசியோகிளேசு : கார்னட்டு - 
பையோடைட்டு :உலாஸ்டோனைட்டு - கால்சைட்டு - குவார்ட்சு : காரத் 
தன்மையுள்ள பெல்சுபார் - பிளேசியோகிளேசு போன்ற கனிமங்கள் ) சேர்ந்து 
அமைவதைக் கொண்டு அவையிருக்கும் பாறையின் தோற்ற 
வெப்பநிலைகளைக் கண்டுபிடிக்க உதவும் கனிமக்காட்டிகள் . 


128 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Geotubes நிலக்குழாய்- கடினப்படுத்தப்பட்ட நெகிழிக் குழாய்கள் 
அல்லது குழாய் போன்ற காலியான உள்ளீடற்ற அமைப்புக்களை 
உருவாக்கி நிலவரிப்புக்களையும் கடற்கரை அரிப்புக்களையும் 
கட்டுப்படுத்தல் . இக்காலியான இடங்களில் மணல் மூட்டைகள் அல்லது 
பாறைத்துண்டங்கள் நிரப்பப்படும் . நைலான் போன்ற நெகிழிவலைகளும் , 
பெரியகுழாய் போன்ற உருளைகளும் இதற்குப் பயன்படுத்தப்படும் . 
தேவையான தாங்கு திறனையுடைய இத்ததைய குழாய்கள் இதற்காக 
வடிவமைக்கப்படுகின்றன . 
Geyser வெந்நீரூற்று- எரிமலைப் பகுதிகளில் ஒழுங்கான அல்லது 
ஒழுங்கற்ற கால இடைவெளிகளில் வெந்நீரும் , நீராவியும் 
புவியினுள்ளிருந்து விசையுடன் 30 முதல் 60 மீட்டர் உயரம் வரை 
பீச்சியடிக்கும் நீரூற்று . வெந்நீரூற்றின் வாயிலிருந்து ஒடுக்கமான 
வெந்நீர்நிரம்பிய குழாய் ஆழப்பகுதி வரை நீண்டிருக்கும் . குழாயின் 
அடிப்பகுதியிலுள்ள நீர் எரிமலைக் குழம்பால் சூடேற்றப்படும் . குழாய் 
நீண்டிருப்பதால் வெப்பச்சுழற்சி முறையில் குழாயின் மேற்புறமுள்ள நீர் 
கீழேயுள்ள நீரினளவுக்கீடாகச் சூடேறாது . அதனால் கீழேயுள்ள நீர் 
மேலும் சூடேறிக் கொதிக்கும் நிலையை எட்டுகிறது . அதனால் ஏற்படும் 
நீராவியழுத்தத்தால் மேலேயுள்ள நீர் வெளியே பீச்சியடிக்கப்படுகிறது . 
அதனால் திடீரென அடிப்பகுதியில் அழுத்தம் குறைவடைகிறது .. 
அழுத்தம் அப்பகுதியில் குறைவடைவதால் அப்பகுதியிலுள்ள நீர் 
உடனடியாக நீராவியாகிறது . அதனால் குழாய் முழுவதுமுள்ள நீர் 
வெளியே பீச்சியடிக்கப்படுகிறது . இதற்குச் சில கால இடைவெளி 
தேவைப்படுவதால் வெந்நீரூற்று விட்டுவிட்டுப் பீச்சியடிக்கிறது . ஐசுலாந்து , 
நியூசிலாந்து , மஞ்சட்பாறைப் பூங்கா ( அ.ஐ.நா ) போன்ற பல விடங்களில் 
வெந்நீரூற்றுக்கள் உள்ளன . 
Geyserite வெந்நீரூற்றுப் படிலப்பாறை- வெந்நீரூற்றின் வாய்ப் 
பகுதியில் வெந்நீரில் கரைந்திருந்த பொருட்கள் படிந்து காய்ந்து 
கிடப்பதால் உருவான பாறை . 
Girder உத்தரம் - கப்பல் தளக் குறுக்குச் சட்டங்களைத் 
தாங்குவதற்காக இடப்பட்ட நீளவாட்டப் பெரியவிட்டம் . கப்பலின் ஒவ்வொரு 
தளத்திற்கும் இவ்வாறான பெரியவிட்டம் அமைக்கப்பட்டிருக்கும் . 
Glaciation பனிப்படலப் பாறையாதல் ஒரு பெருநிலப்பகுதி 
முழுமையும் பனிப்பாறைப் படலத்தால் போர்த்தப்படுதல் . 
Glacier பனிப்பாறை- பனிப்பொழிவால் உதிர்ந்த பனிப்பூக்கள் இறுகிப் 
பனிப்பாறையாதல் . இப் பனிப்பாறை தாழ்வான பகுதியை நோக்கிப் 
புவியீர்ப்பு விசைகளால் இடம்பெயருகிறது . பனிப்பொழிவால் குவிந்த 
பனிப்பூக்கள் குவிந்து பாறையின் அடிப்பகுதியை அழுத்துவதால் 
அடிப்பகுதி மெதுவாக உருகத் தொடங்குகிறது . உருகிய நீர் மீண்டும் 
உடனடியாக உருண்டைப் பரல்தன்மை கொண்ட பனித் துகட்களாக 


129 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
உறைகின்றன . அழுத்தத்தால் இத்துகட்கள் ஒன்றாகப்படிந்து 
பனிக்கட்டிகளாகின்றன . பனிப்பாறை பனியுயரக்கோட்டுக்கு மேலே 
இருக்கும் பொழுது வளர்ச்சியடைகிறது . அக்கோட்டுக்குக்கீழே இறங்கும் 
பொழுது உருகத் தொடங்குகிறது . பனிப்பாறை பொதுவாக நாக்குப் 
போன்ற வடிவுடையது . தோற்றவிடத்தில் அகலமானதாயும் முடியுமிடத்தில் 
குறுகலாகவும் இருக்கும் அதனுடைய வடிவு பனிப்பாறை இருக்கும் 
பள்ளத்தாக்கின் வடிவத்தை ஒத்திருக்கும் . இதன் பெயர்ச்சியால் 
பள்ளத்தாக்கை U வடிவமுடையதாக்கும் . பனிப்பாறையின் மையப்பகுதி 
உயர்ந்திருக்கும் குறுக்குவெட்டுத் தோற்றத்தில் மேல்நோக்கிக் குவிந்து 
வளைந்திருப்பதாகத் தோன்றும் , மேற்பரப்பில் ஆழமான விரிசல்கள் 
காணப்படும் . மேற்பகுதி கோடையில் எளிதில் உருகுவதால் இத்தகைய 
விரிசல்கள் ஏற்படலாம் . கோடையில் பனிப்பாறை உருகி ஓடையாக 
ஓடும் பொழுது அதன் அடிப்பகுதி பாறை மற்றும் கற்களால் 
பாதுகாக்கப்பட்டு உருகுவது தடுக்கப்படுகிறது . கீழே நகரும்பொழுது 
மேலும் உருகுவதால் தான் அரித்து எடுத்து வரப்பட்ட பொருட்களை 
அவ்விடங்களில் விட்டுச்செல்கிறது . பனிப்பாறைப் பெயர்ச்சி அதன் 
மையப்பகுதியில் மிகுதியாக நடைபெறுகிறது . அடிப்பகுதியிலும் 
பக்கவாட்டங்களிலும் ஏற்படும் மிகுதியான உராய்வினால் மெதுவாக 
நடைபெறுகிறது . பனிப்பாறை உருகி விட்டுச்செல்லும் பொருட்கள் 
பனிப்பாறையெச்சங்கள் ஆகும் . 
Glassy material பளிக்குப்பொருள் - படிகத்தன்மையை அடையுமுன் 
விரைவாகக் குளிர்ந்து உறைந்த பொருள் . இது கண்ணாடி போன்ற 
கூரிய சங்குமுறிவு உடைவுத் தளங்களைக் கொண்டிருக்கும் . எரிமலைப் 
பாறைக்குழம்பு திடீரெனப் பீச்சியடிக்கப்பட்டு விரைவாகக் குளிர்வதால் 
படிகத்தன்மையற்ற பளிக்குப் பொருட்களை உருவாக்குகின்றது . 
Gliding planes படிகவழுக்குத் தளங்கள்- கனிமப்பிரிவு தளத்தைப் 
பான்றது . இத்தளத்திற்கு இணையாகப் படிகத்தளம் நழுவும் 
அணுத்திரள்களால் உண்டாகின்றது . இதனால் புதிய இரண்டாம்நிலை 
இரட்டைப்படிக ஒட்டுத்தளங்களும் உண்டாகின்றன. படிகங்கள் வளரும் 
பொழுது ஏற்படும் இயக்கத்தால் படிக ஒட்டுத்தளங்கள் நழுவிப் 
படிகச்சரிவுத்தளங்களை உண்டாக்குகின்றன . படிகத்தளச் சீரமைதி 
படிகத்தளத்திற்கு இணையாகப் படிகம் மாறாமல் ஏற்படுவதையும் 
குறிக்கும் . படிகச் சரிவுத்தளம் ஒரு தளத்திற்கு இணையான 
பிரதிபலிப்பாகும் . உப்புப்படிகங்கள் பன்னிருமுகத் தளத்தில் படிப்படியாக 
ஏற்படும் அழுத்தநிலையால் நழுவுவதால் உண்டாகின்றன. பையோடைட்டு 
போன்ற மைக்கா கனிமங்களிலும் இத்தகைய இரண்டாம் நிலை 
படிகநழுவு தளங்கள் ஏற்படுகின்றன . 
Global Position System ( GPS ) உலகளாவிய இருப்பிட 
அமைப்புக்காட்டும் கருவி- கடற்பயணம் அன்றி நிலப்பயணத்தில் 


130 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ஈடுபடும் பொழுது தானிருக்குமிடத்தையறிய உதவும் கருவி . இதன் 
மூலம் இருக்குமிடத்தின் புவி அகலாங்கு நெட்டாங்குக் கோடுகளையும் 
நிலவுயரத்தையும் அறியலாம் . மேலும் ஓரிடத்திலிந்து பிறவிடங்களுக்குச் 
செல்லுமிடங்களுக்குச் செல்லும் பொழுதும் அவற்றின் இடங்களையும் 
நிலப்படமாகக் குறிக்கலாம் . ஒன்றுக்கு மேற்பட்ட 
செயற்கைக்கோள்களுடன் குறிப்பாக 24 செயற்கைக் கோள்களுடன் 
தொடர்புகொண்ட குறியீடுகளினால் கணிக்கப்பட்ட தகவல்களின் மூலம் 
இவற்றைப் பெறமுடிகிறது . 
Globigerinna Ooze குளோபிசெரினா உருண்டைப் படிவு 
கடற்றளத்தின் மீது பெருமளவாகப் படிந்திருக்கும் படிவு . நுண்ணிய 
ஓரறை கொண்ட சங்குப்படிவத்தால் ஆனது . குளோபிசெரினா மிகவும் 
பரவலாகக் காணப்படும் ஓரறையுடைய சங்குப்பூச்சி உயிரினம் . இச்சங்கு 
குண்டூசியின் தலைமுனை போன்ற அளவில் காணப்படும் . இச்சங்குப்பூச்சி 
படிவத்துடன் ஓரளவு பிற உயரினங்களின் சிப்பிகளும் கலந்து 
காணப்படும் . தென்பசிபிக்கடல் , அட்லாண்டிக்கடல் இந்தியக்கடல் 
ஆகியவற்றின் கடல்தளங்களில் பெருமளவாகக் கிடைக்கிறது . இஃது 
2700 முதல் 4500 மீட்டர் ஆழங்களில் கிடைக்கிறது . 
Gneiss நைசு- இணையிணையாகக் கனிமக்கோடுகளைக் கொண்டு 
அமைந்துள்ள உருமாறிய பாறை . இதில் கரிய கனிமங்களான 
பையோடைட்டு , ஆர்ன்பிளண்டு , பைராக்சின் போன்ற கனிமங்கள் 
நேர்கோட்டில் இணையிணையாக அமைந்திருக்கும் . சில சமயங்களில் 
குவார்ட்சு , கார்னட்டு போன்ற கனிமங்களும் இவ்வாறு இணையாக 
அமைந்திருக்கும் . கிரானைட்டுப் பாறைகள் பக்கவாட்டின் இருபுறங்களும் 
புவியியக்கவிசைகளால் அழுத்தப்படும் பொழுது கரிய கனிமங்களும் 
அரிதாக வெண்மையான கனிமங்களும் அழுத்தப்படும் திசைக்குச் 
செங்குத்தாக நீண்ட தன்மையுடைதாய் மீண்டும் படிகமாகி வளரும் . 
அதனால் இவ்விதமான இணையமைப்புக்களைப் பெறுகின்றன .. 
இத்தகைய பாறைகளின் கரிய கனிமங்களை முன்னிட்டு நைசுப்பாறைக்குப் 
பெயரிடப்படுகின்றது . ஆர்ன்பிளண்டு கிரானைட்டு நைசு,, பையோடைட்டுக் 
கிரானைட்டு நைசு ஆகியவற்றை எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . இவற்றின் 
வேதியலடக்கம் ஒன்றிலிருந்து மற்றொன்று மிகுதியும் வேறுபடும் . படம் 
24 . 


Gondwana land கோண்டுவானா நிலம்- தொன்மைக்காலத்தில் 
பாஞ்சியா என்ற ஒரே கண்டத்திலிருந்து தற்பொழுதுள்ள எல்லாக் 
கண்டங்களும் உடைந்து பிரிந்து விலகிச் சென்றுள்ளன என்று 
கூறப்படுகிறது . இதில் தெற்குப்புறமாக விலகிய கண்டங்கள் கோண்டுவான 
நிலம் என்றும் வடக்கேயிருந்த நிலம் இலாரேசியா என்றும் கூறப்படுகிறது . 
தொன்மைக் கோண்டுவானா கண்டத்தில் ஆப்ரிக்கா, மடகாஸ்கர் , இந்தியா, 
ஆஸ்திரேலியா , தென்னமெரிக்காவின் ஒரு பெரும்பகுதி ஆகியவை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


131 


அடங்கும் . எஞ்சியுள்ளன இலாரேசியாகவாகக் கருதப்பட்டன . கண்டப் 
பிளவுக் கொள்கையால் இவை விளக்கப்பட்டுள்ளன . படம் 18 . 
Gorge மலையிடுக்கு - ஆழமான செங்குத்தான சுவர்களையுடைய 
ஒடுங்கிய பள்ளத்தாக்கு . படம் 21 . 
Gouge பிளவுத்தளக்களி பிளவுத்தள நகர்ச்சியின் பொழுது 
பாறைகள் ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து இழுக்கப்படுவதால் உருவான 
நுண்ணிய களிமண் போன்ற பொருள். 
Graben பிளவிறக்கம் இணையான இரு பிளவுகளுக்கு 
இடையேயுள்ள கீழிறங்கிய நிலப்பகுதி . இகடு எனவும் கூறலாம் . 
Grade of metamorphism உருமாற்றத்தரநிலை பாறைகள் 
வெப்பநிலை உயர்வதாலும் அழுத்தநிலை மாறுபாட்டாலும் 
உருமாற்றமடைகின்றன. உருமாறிய பாறைகளில் காணப்படும் கனிமக் 
கூட்டமைப்பைக் கொண்டு அப்பாறைகளின் உருமாற்றத் தரநிலைகளை 
அறியலாம் . குறைந்த வெப்பநிலை குறைந்த அழுத்தநிலை : சியோலைட்டு 
கனிமநிலை குறைந்த வெப்பநிலை -உயர்ந்த அழுத்தநிலை: நீலச்சிஸ்டு 
இடைத்தரமான உயர்வெப்பநிலை- குறைந்தவழுத்தநிலை: பெரிகினைட்டு - 
பம்பிலைட்டு இடைத்தரமுதல் உயர்வெப்பநிலை : இடைத்தரவழுத்தநிலை : 
பச்சைசிஸ்டு ஆம்பிபோலைட்டு இடைத்தர முதல் உயர்வெப்பநிலை 
உயர்வழுத்தநிலை : எக்லோகைட்டுக்கனிமநிலை . இதனால் குளோரைட்டு , 
பையோடைட்டு , கார்னட்டு , ஸ்டரோலைட்டு , கயனைட்டு , சில்லிமனைட்டுக் 
கனிமங்களின் வெப்ப அழுத்த உயர்நிலைகளில் உருமாற்றத்தரக் 
கனிமநிலைகளை வரையறுக்கின்றனர் . 
Graded bedding படிநிலைப்படுகையாதல் - பாறைத் துணுக்குகளின் 
உருவளவுப்படி நீர்நிலைகளில் ஓரடுக்காகவோ அன்றிப் பல 
அடுக்குகளாகவோ படிதல் . இவ்வடுக்குகளில் பருக்கையான பரல்கள் 
அடித்தளத்திலும் நுண்ணியபரல்கள் பருக்கையான பரல்களுக்கு மேலாக 
அவையவற்றின் உருவளவுப்படி படிந்து காணப்படும் . 
Gradient சரிவு- மலைப்பாங்கான இடங்களிலுள்ள இரயில் மற்றும் 
சாலைகளின் சரிவைக்குறிக்கும் ஒரு விகிதம் . இரு இடங்களின் 
உயரவேறுபாட்டிற்கும் இவ்விடங்களுக்கிடையேயுள்ள 
தொலைவுக்குமுள்ள விகிதம் . 
Gradle / Slipway மிதவையேணி வழி- படகுகளையும் , சிறிய 
பாய்மரக்கலங்களையும் ஏரியிலிருந்து அல்லது ஆற்றுநீரிலிருந்து கரைக்கு 
ஏற்றப்பயன்படும் மிதந்து கொண்டிருக்கும் சாய்வான ஏணிபோன்ற அமைப்பு . 
இதில் படிக்கட்டுக்குப் பதிலாக உருளைகள் அமைக்கப்பட்டிருக்கும் . 
இதன் மீது கரைக்குக் கொண்டு வரவேண்டிய படகை வைத்துக் 


132 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கரைமேலிருந்து கயிறு அல்லது கம்பி வடம் கொண்டு இழுத்துப் படகைக் 
கரைமேல் இழுப்பர் . 


Granite கிரானைட்டுப்பாறை- பருக்கைப்பரல்கொண்ட குவார்ட்சு , 
பொட்டாசியப்பெல்சுபார் , சோடியபெல்சுபார் ஆகியவை கிட்டத்தட்ட 
ஒவ்வொன்றும் 30 % இருக்கும் . பையோடைட்டு , ஆம்பிபோல் கனிமங்கள் 
மிகக்குறைவாகக் கொண்டுள்ள புவியாழப்பாறை . படம் 24 . 
Granite gneiss கிரானைட்டுநைசு- பையோடைட்டு , ஆம்பிபோல் 
போன்ற கரிய கனிமங்கள் குறிப்பிட்ட திசையில் நீட்சியடைந்து பாறையில் 
இணையான கோடுகள் போன்று அமைந்திருக்கும் உருமாறிய 
கிரானைட்டுப்பாறை . படம் 24 . 
Gravel சரளை 
சரளை - கல் 

மணலைவிடப் பருக்கையானதாவும் , 
கூழாங்கற்களை விடச் சிறிதாயும் உள்ள உதிரியான உருண்டையான 
சரளைக்கற்கள் . சிறிய கற்களாக இருக்கும் . சில சமயங்களில் இது 
மணல் , சரளை , கூழாங்கற்களுடன் கலந்து காணப்படும் . அப்பொழுது 
மணல் கற்கள் மிகுதியாக இருந்தாலும் அதனைச் சரளைக் கற்களென்றே 
கூறுவர் . 
Gravity wave புவியீர்ப்புக் கடலலை - கடலலைப் 

கடலலைப் பரவலின் 
உந்துவிசை வேகம் புவியீர்ப்பு விசையால் பெரிதும் கட்டுப்படுத்தப் 
பட்டிருந்தால் அதனைப் புவியீர்ப்புக் கடலலை என்பர் . அலையின் 
நீளம் 2.5 செ.மீக்கும் குறைவாக இருந்தால் அதனை நுண்குழாய்த் 
தன்மையலை என்றும் 5 செ.மீ. அளவுக்கும் மேலிருந்தால் அதனைப் 
புவியீர்ப்புக் கடலலை என்றும் இவற்றிடையேயான அலை நீளமுடையன 
இடைத் தரமான வகையைச் சார்ந்த கடலைகள் 
குறிப்பிடப்படுகின்றன. 
Great diurnal range சந்திரநாளின் பொங்கலைவு நெடுக்கம் - 
தோராயமான ஓதலைவேற்ற உயர்வுக்கும் தோராயமான ஓதலைவிறக்கத் 
தாழ்விற்கும் இடையேயுள்ள உயரவேறுபாடு . இதனைச் சுருக்கமாகச் 
சந்திரநாளின் அலைவு நெடுக்கம் எனவும் குறிப்பர் . 
Green Belt பசுமைவளையம் - தொழிற்சாலைகளைச் சுற்றிலும் 
அமைக்கப்படும் புல்வெளி, பூங்காக்கள், மற்றும் மரச்சாலைகள் அடங்கிய 
பசுமை வளையம் தொழிற்சாலை மாசுகளையும் இரைச்சல்களையும் 
சுற்றுச்சூழல் கேடுகளிலிருந்து கட்டுப்படுத்திக் காக்கவல்லது . 
Green manure தாவரமக்கு உரம்- தாவர இலைமக்குகள் 
உரமாகப்பயன்படுதல் . 


என்று 


Green revolution பசுமைப்புரட்சி- நவீன முறையில் ஆராய்ச்சி செய்து 
கிடைத்த விதைகளையும் , உரங்களையும் , பயிர் வளர்ப்பு முறைகளையும் , 
நீர்ப்பாசனமுறைகளையும் கொண்டு மகசூலைப் பெருக்கும் முயற்சி . 


133 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Green Transport Plan பசுமைச் செலவுத் திட்டம்- குழுமத்தின் 
பயணச்செலவை எளிதாக நிர்வகிக்கவும் நீண்டநாட்கள் தக்கவைக்கவும் 
ஏற்படுத்தப்பட்ட கொள்கை . 
Green wheel பசுமைச்சக்கரம் - இஃது ஒரு பலகோடி மதிப்புள்ள 
திட்டம் . பீட்டர்ஸ்பர்க்கைச்சுற்றிலும் உள்ள துணைநகரங்களை எல்லாம் 
தொடர்ச்சியாக இணைத்து இரு சக்கர மிதிவண்டிப்பாதையை 
ஏற்படுத்துவது இதன் நோக்கம் . 
Groin செங்குத்துக் கடற்சுவர் - அலைவாய் கரை நீரோட்டத்தை 
மட்டுப்படுத்தித் தேய்வரிப்பைக் குறைக்கவும் கடற்கரையைப் 
பாதுகாக்கவும் ஏற்படுத்தப்படும் கட்டமைப்பு . இதன் அகலம் குறுகலாக 
இருக்கும் . அதன் நீளம் நிலப்பக்கத்திலிருந்து கடற்பக்கமாகச் சில 
நூறு மீட்டர்கள் நீண்டிருக்கும் . இக்கடற்சுவர்கள் இடையிட்ட 
இடைவெளியுடன் கட்டப்பட்டிருந்தால் அதனை அலைவிடு கடற்சுவர் 
என்றும் தொடர்ச்சியாக இருந்தால் தொடர்கடற்சுவர் என்றும் குறிப்பர் . 
ஆற்றுமுகத்தில் ஆற்றங்கரைத் தடுப்பரண் கடற்கரையரிப்பைத் தடுக்கப் 
பயன்படுகிறது . மற்றும் அதற்கு முன்னுள்ள நிலத்தையும் அரிப்பிலிருந்து 
காக்கிறது . இது நீரோட்டத்தைக் கட்டுப்படுத்துவதுடன் ஆறு கொண்டுவரும் 
படிவுப்பொருட்கள் படியாமலும் பாதுகாக்கிறது . படம் 27,28 . 
Groin bay இடைக்குடா- இருகடற்சுவர்களுக்கிடையேயுள்ள கடற்பகுதி . 
அலைகுறைந்து அமைதியாக இருக்கும் . 
Groin system கடற்சுவர்த் தொகுதி - கடற்கரையைப் பாதுகாக்க 
ஏற்படுத்தப்பட்ட பலகடற் சுவர்களாலான தொகுதி . இதனைக் 
கடற்சுவர்க்களம் என்றும் கூறுவர் . படம் 27 ,28 . 
Gross domestic product ( GDP ) தொகு உள்நாட்டு 
உற்பத்திப்பொருளின் முழுச்செலவு இறுதிப் பயன்பாட்டுக்காக 
உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் அல்லது பணியைக் 
குறிப்பிடும் . இதன் மதிப்பு உள்நாட்டார் அன்றி வெளிநாட்டாரைச் 
சார்ந்ததல்ல . முதலின் ஒரு பகுதியின் குறைபாட்டையோ , இழப்பையோ 
பொருத்ததல்ல . இயற்கை வளங்கள் சீர்குலைவதையும் இது 
பொருட்படுத்தாது . 
Gross registered tonnage தொகுபதிவுச் சுமை கப்பலின் 
உட்கனவளவை அளக்கப்பயன்படும் வாய்பாடு கொண்டு 
மதிப்பிடப்படுகிறது . 1 டன் 100 கன அடி அன்றி 2.8317 கனமீட்டராகக் 
கருதப்படுகிறது . 
Grossular garnet கிராசுலர்க் கார்னட்டு- கனிமம் . கனசதுரப் 
படிகவமைதி கொண்டது . Ca , Al ,Si , 01 , அடர்சிவப்பிலிருந்து , பழுப்பு , 
கருப்பு நிறங்களில் காணப்படும் . மணிக்கற்கள் பொன்மஞ்சள் நிறத்தில் 


134 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


காணப்படும் . இது பெரும்பாலும் சுண்ண - உருமாற்றப் பாறைகளில் 
காணப்படுகிறது . அடர்த்தி 3.59 . ஒளிவிலகலெண் 1.73 அலகறை 
11.8510 . பொதுவாக இதனுடன் குவார்ட்சு , கால்சைட்டு , தயாப்சைட்டு , 
உலாஸ்டோனைட்டு , எபிடோட்டு போன்ற கனிமங்கள் உடன்கலந்து 
காணப்படும் . 
Groundwater sloubi நிலத்திற்கடியிலுள்ள நீர் நிறைந்த 
மண்டலத்திலுள்ள நீர் . நிலநீர்மட்டத்திற்குக் கீழேயுள்ள நீர் . 
Ground Penetrating Radar ( GPR ) நிலத்தினுள் 

புகும் 
இரேடாரலைக் கருவி - இரேடார் அலைகளைக் கொண்டு நிலத்தினுள் 
புதைந்திருக்கும் பொருட்களையும் புவியமைப்பு நிலவுருக்களையும் 
கண்டுபிடிக்கும் புவிப்பௌதிகக்கருவி . 
Ground state அடித்தளநிலை- அடித்தளநிலையில் அணு அயனி 
அல்லது அணுத்திரள் ஆகியவற்றிலுள்ள மின்மங்கள் மிகக் குறைந்த 
ஆற்றலைக் கொண்டிருக்கும் நிலையைக் குறிப்பிடும் . 0 அடிப்படை 
வெப்பநிலையில் அப்பொருள் இருக்கும் பொழுது இந்நிலை ஏற்படுகிறது . 
Ground swell நில ஓதலைவுப் பெருக்கம் ஆழ்கடல் பகுதி 
நீர்ப்பரப்பில் நிகழும் நீண்ட ஓதவலைவுவெழுச்சி . கடலிலுள்ள 
மணற்றிட்டின் மீது எழும் ஓதவலைவுயர்ச்சி . 
Group velocity ஓரலைக்குழுத் தொகுப்பு விரைவு- ஓரலைக்குழு 
பரவிச்செல்லும் உந்துவிசைவேகம் . இது கடலாழப்பகுதியில் தனித்த 
அலையின் உந்துவிசை வேகத்தின் பாதிக்குச் சமம் . 


Growth zoning படிக வளர்ச்சிக் கனிம வளையம் - உயர்ந்த 
வெப்பநிலையிலிருந்து குளிர்ந்து படிகம் வளரும்பொழுது படிப்படியாகப் 
படிகத்தின் மீது போர்த்தப்படும் சிறிது மாறுபட்ட வேதியல் 
அடக்கத்தையுடைய படிகப்போர்வைகளைக் குறிக்கும் . இது படிகம் 
வளருவதால் திரவத்தில் ஏற்படும் வேதியல் மாற்றத்தால் உண்டாகிறது . 
Guarantee period காப்புறுதிக்காலம் - புதிதாகக் கட்டப்பட்ட 
கப்பலுக்குப் பொதுவாக அளிக்கப்படும் காப்புறுதிக்காலம் 12 
மாதங்களாகும் . அக்காலத்திற்கிடையில் ஏற்படும் எல்லாக் 
குறைபாடுகளுக்கும் கப்பலைக் கட்டியவர் பொறுப்பேற்க வேண்டும் . 
Gulf வளைகுடா- பெருங்கடற்பரப்பின் ஒருபகுதி நிலத்தால் எல்லாப் 
பக்கங்களிலும் சூழ்ந்திருத்தல் . 
Gunwhale மரக்கலத்தின் மேல் வரிசையில் இடம் பெறும் 
பலகைவரிசையைக் குறிக்கும் . 


135 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Gusset plate வளைவு தாங்கிப்பட்டை - கிடையான தளத்தில் 
இடப்படும் வளைவுதாங்கிப் பட்டை . கட்டமைப்பு வலிவடைவதற்காக 
அதன் உறுப்புகளை இணைக்கப் பயன்படுகிறது . 
Gut ஓடுங்கியநீர் வழி ஒடுங்கிய கடற்கால் வாய் 

அல்லது 
கடல் நுழைவாய் . நீரோட்டத்தினால் ஏற்படும் ஆழமற்ற கால்வாய்ப்பாதை . 
Gyratory crusher திருக்கை நொறுக்கி முதனிலை அல்லது 
இரண்டாம் நிலையாகப் பொருட்களை அரைக்க அல்லது துண்டுகளாக்க 
வல்ல அரைவை இயந்திரம் . கூம்புவடிவமான தலைப்பகுதியையும் 
குழிவிழுந்த மையப்பகுதியையும் கொண்டது . ஒழுங்கற்ற அச்சில் சுழுலும் 
தன்மையது . இதில் போடும் பொருட்களின் உருவளவை உடைத்த 
துண்டுகளாக்கிவிடும் . மென்மையானது முதல் மிகக்கடினமான 
நிலத்திலிருந்து தோண்டிய ஈரமான பொருட்களை ஆனால் 
ஒட்டிக்கொள்ளாத நிலையில் அரைக்கப் பயன்படுகிறது . ஒரு துண்டை 
4 ஆகவோ அல்லது 7 ஆகவோ உடைக்கும் தன்மையது . 
Gyratory ( transport ) வட்டப் போக்குவரத்துப் பாதை - 
தேவைப்பட்ட இடங்களில் போக்குவரத்து நிறுத்த அடையாள 
விளக்கமைப்புகளுடன் கூடிய வட்டமான போக்குவரத்துப் பாதை . 


H 


Haar கடற்பனிமூட்டம் - பெரும் பாலும் கோடைக்காலத்தில் 
இங்கிலாந்தின் கிழக்குக் கடற்கரையோரம் மூடிக்காணப்படும் 
கடற்பனிமூட்டம் . 
Habitat வாழுமிடம் - தாவரங்களும் விலங்குகளும் இயற்கையான 
சூழ்நிலையில் வாழுமிடம் . புவிமையக் கோட்டுப் பகுதியில் வாழும் 
உயிரினங்கள் அல்லது துருவப் பகுதிகளில் வாழும் உயரினங்கள் 
என வகைப்படுத்தலாம் . 
Hade பிளவுத்தளச் சாய்வு- பிளவுத்தளக்கோணத்திற்கும் அதன் 
செங்குத்தானதளத்திற்கும் இடையேயுள்ள கோணம் . 
Hafe tide level அரைவோதவலைவு நீர் மட்டம்- தோராயமான 
வேலியேற்ற ஓதவலைவுக்கும் தோராயமான வேலியிறக்க ஓதவலைவுத் 
தாழ்வுக்கும் இடைப்பட்ட நீர்மட்டம் . 
Hail ஆலங்கட்டிமழை- மேகத்திரட்சி விரைவாகக் காற்றின் மூலம் 
மேலே எழும்புவதால் விரைவாகக் குளிர்ந்து பனிக்கட்டிகளாக உறைந்து 
மழையுடன் பொழிவது . பனிக்கட்டிச் சரளைகள் 5 மி.மீ. இக்கும் 
பெரியவையாக இருக்கும் . தனித்த சில பனிக்கட்டிகள் 1 கிலோகிராம் 
எடைக்கும் மேலாக இருப்பதுண்டு . மிகையான நீராவி பனிக்கட்டிச் 


136 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


சரளையின் மீது படிந்துறைவதால் பெரிய உருவ அளவுள்ள 
பனிக்கட்டிகள் உருவாகின்றன. மேலே செல்லும் காற்றோடைகளினால் 
எடுத்துச் செல்ல முடியாத அளவில் பெரியதாக உருவான பனிச்சரளை 
கள் மழையுடன் கீழே பொழிகின்றன . ஈரமான காற்றில் மிகையுறைநீர் 
பனிக்கட்டிப் படலங்களாக மாறுகின்றன. கடுமையான ஆலங்கட்டி 
மழையால் பயிர்களும் வீடுகளும் சேதமடையும் . 
Halcocline உவர்மைச் சரிவுமண்டலம்- உப்புத் தன்மை விரைவாக 
மாறும் மண்டலம் . 
Halophyte உவர்நீர்த் தண்டுத்தாவரம்- கடலோர உவர்நீர்க் 
குட்டைகளில் வளரும் தாவரம் . வளர்ச்சி நிலையில் வளரும் 
கள்ளிச்செடிகளைப் போல இத்தாவரங்களும் சுற்றுச் சூழலுக்கு ஏற்றபடி 
தங்களின் வளர்ச்சி முறையை மாற்றிக் கொள்கின்றன . இவற்றில் 
பெரும்பாலானவை குழாய்போன்ற தண்டுகளைக் கொண்ட அமைப்புடன் 
கூடியிருக்கும் . 


Handymax உயர்சுமை கையாளும் சிறுகலம் - நீரில் மிதக்கையில் 
சுமக்கப்படும் 35 முதல் 50000 டன் உலர்ந்த சுமையை முழு ஆற்றலுடன் 
எளிதில் கையாளும்படியாக ஏற்றிச் செல்லும் 12 மீட்டருக்கும் குறைந்த 
இழுவையுடைய கலம் . 
Hanging valley தொங்குபள்ளத் தாக்கு 

தொங்குபள்ளத் தாக்கு - ஒரு முதன்மைப் 
பள்ளத்தாக்குடன் சற்று உயரத்தில் இணையும் துணையாறு உண்டாக்கும் 
பள்ளத் தாக்கு . இது பெரும் பாலும் பனிப்பாறை நகர்ந்த 
பள்ளத்தாக்குகளில் காணப்படும் . இது முதனிலைப் பள்ளத்தாக்கிலுள்ள 
பனிப்பாறை அதன் அடித்தரைத் தளத்தை விரைவில் ஆழமாக அரித்து 
விடுவதால் துணையாற்றுப் பள்ளத்தாக்கு சற்று உயரத்தில் 
அமைந்துவிடும் . 
Hanging wall தொங்குசுவர்- பிளவு தளச்சரிவு தளத்திற்கு மேலாக 
உள்ள பாறைத்துண்டத்தின் தொடுமுகம் . 
Harbour துறைமுகம்- கடற்கரையோரமுள்ள கடற்பரப்பில் கப்பல்கள் 
தங்குவதற்கும் கடற்பயணத்திற்கு ஏற்ற வகையில் பயணிகளும் 
சரக்குகளையும் கையாளக்கூடிய இடம் . இத்தகைய கடற்பரப்புகள் 
இயற்கையாக அமையலாம் அல்லது செயற்கையாக அமைக்கப்படலாம் . 
Hard copy வன்நகல் - கணினியின் உதவியால் அச்சிட்ட கட்டுரை , 
படம் , அல்லது நிலப்படம் . 


Hard defenses கடினத் தற்காப்புகள் திண்காரைக்கட்டு , மரம் , 
எஃகு , கட்டுவேலைகளினால் ஆகிய கடற்கரைப் பாதுகாப்பு 
அமைப்புக்கள் . அக்கட்டமைப்புகளில் மோதும் கடலலைகளால் 
சிதைவுறுகின்றன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


137 


Hardness scale கடினத்தன்மை அளவுகோல்- கனிமப் பொருட்களின் 
கடினத்தன்மையை அளக்க அளவீடு உள்ளது . அது 10 விதமான 
கடினத்தன்மை அளவீடுகளை உடையது . இக் கடினத்தன்மையுடைய 
கனிமங்களைக் கொண்டு கடினத்தன்மை தெரியாத கனிமத்தின் மீது 
தேய்த்தால் தெரியாத கனிமத்தின் மீது கீரல் உண்டானால் தெரியாத 
கனிமம் கீரலை உண்டாக்கிய கனிமத்தை விடக் குறைவான 
கடினத்தன்மை கொண்டதென அறியலாம் . இதன்படி தால்கின் 
கடினத்தன்மை 1. சிப்சம் 2. கால்சைட்டு 3. புளுரைட்டு 4. அபடைட்டு 
5. ஆர்த்தோகிலேசு 6. குவார்ட்சு 7. தோபாசு 8. குருந்தம் 9. வைரம் 
10. என வகைப்படுத்தப்பட்டுள்ளது . 
Hardpan கடினத் தட்டு - மண் படலத்திற்கு மேல் அல்லது 
மண்படலத்தினுள் அமைந்த மெல்லிய தட்டுப் போன்ற கடினத்தன்மை 
வாய்ந்த இறுகியபடலம் . இது மணற்பரற்கள் சுழற்சியுறும் நீரினால் 
இரும்பு ஆக்சைடு உப்புக்கள் படிந்து ஏற்பட்ட சாந்துப்பிணைப்பால் 
கெட்டியாகி உருவான இரும்புப்படலத்தைக் குறிக்கும் . இலைமக்குகள் 
கெட்டியாகியும் கடினத்தன்மைவாய்ந்த கரிப்படலம் ஏற்படும் . அரித்து 
வரப்பட்ட களிமண்படிவதாலும் களிமண் கடினப்படலம் ஏற்படலாம் . 
சுண்ணாம்புச் சாந்தினால் மணற்றிரட்கள் அடைபட்டும் கடினமான 
சுண்ணத்தட்டு ஏற்படலாம் . 
Hardwater கடினநீர் - சோப்பு கரைந்து நுரையுண்டாக்காத நீர் கடினநீர் . 
கடினநீர் தற்காலிகக் கடினநீர் என்றும் நிலையான கடினநீர் என்றும் 
இருவகைப்படும் . கொதிக்க வைத்த கடினநீரில் சோப்பு கரைந்து 
நுரையுண்டாக்கினால் அது தற்காலிகக் கடினநீர் என்றும் அவ்வாறு 
கொதிக்க வைத்த நீரிலும் சோப்பு கரைந்து நுரை உண்டாக்கவில்லை 
என்றால் அது நிலையான கடினத்தன்மை உடையது 

உடையது என்றும் 
பிரிக்கப்படுகின்றது . தற்காலிகக் கடினத்தன்மை கால்சிய , மக்னீசிய , 
அயபைகார்பனேட்டுகள் கலந்திருப்பதால் உண்டாகின்றது . நிலைத்த 
கடினத்தன்மை நீரில் கால்சியம் , மக்னீசியம் , அயக்குளோரைடுகள் , 
சல்பேட்டுகள் கரைந்துள்ளதால் ஏற்படுகின்றது . 
Hatch புழைவாய்- கப்பல் தளத்திலுள்ள பெருந்துளை வழியாகப் 
பயணிகளையும் , சரக்குகளையும் , மளிகைப் பொருட்களையும் செலுத்தும் 
வாய் . 


Hatch coaming புழைவாய் அரண்- கப்பல் தளத்தின் புறவாயிலில் 
கடல்நீர் புகுந்துவிடாதபடி அதனைச் சுற்றி ஓரங்களில் ஏற்படுத்தும் 
மேடான கட்டுமானம் . 
Hawse pipe நங்கூரக் கம்பிக்குழாய்- கப்பல் தளத்திலிருந்து கப்பல் 
பக்கத்திலுள்ள எஃகுக்குழாய் வழியாக நங்கூர வடக் கயிறுகளை 
இறக்கும் அமைப்பு . 


138 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Haze தூசிமூட்டம்- நிலப்பரப்பிற்கு அருகிலுள்ள வளிமண்டலத்தில் 
நுண்ணிய தூசியோ அல்லது புகையோ பரவி 1 கிலோ மீட்டர் 
தொலைவிலிருந்து 2 கிலோ மீட்டர் தொலைவிற்கு அப்பாலுள்ள 
பொருட்கள் முற்றிலும் மறைக்கப்பட்ட மூட்டம் . ஆனால் இஃது 
1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்கும் பொருட்களை மறைப்பதில்லை . 
Head தலை 1 கப்பலின் வளைவான பகுதியைக் குறிக்கும் . 2 . 
சிறிய கப்பல்களில் கழிப்பறை வசதியேற்படுத்திய பகுதியைக் குறிக்கும் . 
Head of navigation ஆற்றுவழிக் கலப்பயணம் - வணிகத்தை 
முன்னிட்டு ஆற்றின் வழியாக வெகு தொலைவுக்குக் கடற்பயணம் 
செய்யக் கூடிய இடம் வரையுள்ள வழித் தடம் . 
Headland முன்னிலம் - கடலுக்குள் துருத்திக் கொண்டிருக்கும் முகடு . 
Headward erosion தலைப்புறவரிப்பு- ஆற்றின் தலைப்புறத்தில் 
ஏற்படும் அரிப்பால் ஆற்றுப்பள்ளத்தாக்கின் நீளம் அதிகரித்தல் . அதனால் 
தலைப்புறத்திற்கு எதிர்த்திசையிலுள்ள ஆற்றைக் கவரும் நிலை 
ஏற்படுகின்றது . 


Heave பிளவுவிலக்கம் - சாய்வான பொதுப்படைப் பிளவுத்தளத்தால் 
பாறைத்துண்டப் பகுதி எவ்வளவு தொலைவு ( மீட்டரில் ) முன்னோக்கித் 
தூக்கி எறியப்படும் என்ற அளவீடு. 
Heavy lift vessel பெருஞ்சுமைக்கப்பல் - மிகக் கனமான சரக்குகளை 
ஏற்றவும் கொண்டு செல்லவும் இறக்கவும் செய்ய வடிவமைக்கப்பட்டுக் 
கட்டிய கப்பல் . 


Heavy sea பொங்குகடல் - உயரமான பொங்கோத அலைவுகளை 
உடைய கடல் . புயல்மழைக் காற்றுவீச்சாலும் இவ்வலைவுகள் 
உண்டாகலாம் . 


Heel கப்பல் சாய்வுநிலை - பார ஏற்றத் தாழ்வாலோ அன்றிக் 
காற்றடித்ததாலோ ஏற்படும் கப்பலின் ஒருபக்கமாகச் சாய்ந்த நிலை . 
Heel அடிப்பகுதி - இருசெங்குத்தான கட்டமைப்புக்களின் அடிப்பகுதியை 
ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் அடிப்பகுதி . 
Helicoidal flow ஆற்றுவளைவு நீரோட்டம் ஆற்று வளைவில் 
நீரோட்டம் கொண்டுவரும் படிவுப்பொருட்கள் குழிவான வளைவுடைய 
பகுதியிலிருந்து குவிவான வளைவு நோக்கிப் பொருட்கள் இழுத்துச் 
செல்லப்படுகின்றன . அதனால் குழிந்த பகுதிகளின் ஆற்றின் 
உட்பகுதியில் அரிக்கப்பட்டும் குவிந்தபகுதியில் படிவும் நிகழுகிறது . 
அதனால் ஆற்று வளைவுகளின் உட்பகுதிகளில் படிதலும் 
வெளிப்புறத்தில் அரிப்பும் நிகழுகின்றன . 


139 


சமமான 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Hetrodesmic மாறுபாடான அயனியிணைவு- ஒரு திடப்பொருளின் 
படிகவமைப்பு , அப்பொருளிலுள்ள அணுக்கருக்கள் , மின்மங்கள் 
ஆகியவை மிகக்குறைந்த உள்ளார்ந்த ஆற்றல் உடையனவாக தமக்குத் 
தாமாக அமைந்து கொள்வதால் தமக்கே உரிய படிகவமைப்பைப் 
பெறுகின்றன . மாறுபாடான அயனியிணைவைக் கொண்ட படிகங்கள் 
கடினத்தன்மை , திடவலிமை , உருகுநிலை ஆகியவற்றில் வலுவிழந்து 
காணப்படும் . 
Hexagonal crystal அறுமுகச் சுழல் நிலைப்படிகம் நான்கு 
அச்சுக்களைக் கொண்டவை . மூன்று கிடையான 
செங்குத்துக்கிடையச்சுகளுடன் நீண்டோ குறுகியோ உள்ள செங்குத்து 
அச்சுடன் கன அறுகோணப் படிகவமைதி உண்டாகிறது . அவ்வமைதியுடன் 
தோன்றும் படிகங்கள் . இதன் இயல்பான பெரில் கனிமப்பிரிவின் 
சீரமைதியில் ஒரு செங்குத்தான அறுமுகச் சுழற்சியச்சும் , 6 இருமுகச்சுழல் 
அச்சமைதியும் , 6 செங்குத்துத் தளச்சீரமைதியும் ஒரு கிடையான 
தளச்சீரமைதியும் மையச்சீரமைதியையும் கொண்டிருக்கும் . 
Hexaoctahedron ஆறெட்டு முகக்கட்டு - கனசதுரப் படிகவமைதியில் 
உண்டாகும் ( hkl ) 48 முகங்களைக் கொண்ட படிக உரு . இப்படிகவுரு 
தனித்தோ அன்றிக் கனசதுரவுரு அன்றிப் பன்னிருமுகவுருவுடன் 
கூடியிருக்கும் . கார்னட்டு , புளுரைட்டுக் கனிமங்கள் இம்முகங்களுடன் 
கூடியுள்ளன . 
High seas பொங்குபெருங்கடல் உலக விதிப்படி எந்தவொரு 
நாட்டிற்கும் சொந்தமில்லாத எல்லா நாட்டின் கடலெல்லைப் பகுதிக்கும் 
அப்பாலுள்ள கடற்பயணம் மேற்கொள்ளக் கூடிய அலை மிகுந்த திறந்த 
வெளிக்கடல் . 
High reflection coating உயர் எதிரொலிப்புப்பூச்சு அகன்ற 
அலைவரிசை அல்லது அகன்ற அலைவரிசைக் கதிர்களைச் செலுத்தவும் 
கவரவும் உயர்பிரதிபலிப்புப் பூச்சுகள் ஒளியியல் கருவிகளில் 
பூசப்படுகின்றன . இதனால் குறிப்பிடத்தக்க அலைநீளங்களில் குறிப்பிட்ட 
கோணங்களில் குறிப்பிட்ட பணிகளுக்காக வலிய இலேசர் கதிர்களை 
எளிதில் வழிச்செலுத்த முடிகிறது . 
High transmission coating உயர்மின்செலுத்தப்பூச்சு - தொலை 
நோக்கிகளிலும் ஒளிக்கருவிகளின் வெளிச்சத்தை மேம்படுத்தவும் 
வான ஆராய்ச்சி ஒளிப்படக்கருவிகளின் வாயிலாகச்சிறந்த ஒளிப் 
படமெடுக்கவும் உயர்மின்செலுத்தப் பூச்சு செய்யப்படுகிறது . 
High water உயரோத அலைவுமட்டம்- ஓதவலைவு ஏற்படுத்தும் 
மிகவுயரமாக எழும்பும் அலையின் உயரம் . இவ்வுயரம் தொடர்ச்சியாக 
நிகழும் ஓதவலைவுகளால் உண்டாகலாம் . அன்றி அவ்விடத்தில் நிகழும் 
வானிலைகளைப் பொருத்தும் உண்டாகலாம் . 


o 


10 


140 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


High water line உயரோத அலைவுக்கோடு - கரையுடன் மோதுவதால் 
ஏற்படும் தோராயமான அலை எழுச்சி உயரம் . புவியளவைகள் இதன் 
தோராயமான மட்டத்தைக் கொண்டு மேற்கொள்ளப்படுகின்றன . 
High water mark அலையெழுச்சிக்குறி - இயற்கையாக உள்ள 
பொருளின் மீதோ அன்றி ஒரு கட்டமைப்பிலோ மேற்கோள் அலகாகக் 
குறிக்கப்பட்டிருக்கும் அளவுகோளில் எழும் அல்லது தாழும் உயர 
அளவுகளைக் குறிப்பிடுவது . அதில் குறிப்பாக மிக உயரும் எழுச்சிக் 
குறியைக் குறிப்பது . 
Higher high water மிக உயர்ந்தவோத அலைவு மட்டம் - 
சந்திரநாளில் நிகழ்ந்த மிக உயர்ந்த வேலியேற்ற உச்சவளவைக் 
குறிக்கும் . படம் 17 . 
Higher low water மிகத் தாழ்ந்த ஓதவலைவுமட்டம் - சந்திரநாளில் 
நிகழ்ந்த மிகத் தாழ்ந்த வேலியிறக்கத் தாழ்வுநிலையைக் குறிக்கும் . 
படம் : 17 . 


Hindcasting பின்னடைவுமுறைக்கணிப்பு- அலையின் தன்மையை 
முன்கூட்டிக் குறிப்பதில் காற்றுவீச்சுத் தகவல்களைக் கொண்டு 
அலைகளின் பின்னடைவை முன்கூட்டித் தெரிவிப்பது . 


Hinderland பின்னிலம்- துறைமுகத்திற்குப் பக்க பலமாய் உள்ள 
பின்னிலம் . இந் நிலங்களிலிருந்து ஏற்றுமதிக்குரிய பொருட்களும் 
இயந்திரங்களும் நுகர்பொருட்களும் வந்து சேரும் . அதுபோல 
இறக்குமதியாகும் பொருட்கள் விற்பனைக்காகவும் நுகர் பொருளாகவும் 
பின்னிலத்திலுள்ள மக்களுக்குச் சென்றடையும் . சில சமயங்களில் ஒரு 
துறைமுகத்தின் பின்னிலம் மற்றதன் பின்னிலத்துடன் ஒன்றின் மேல் 
ஒன்றாக விழும் . துறைமுகத்தின் வசதியைப் பொருத்துத் துறைமுகம் 
சிறப்படையும் . துறைமுகத்தை வந்தடையும் போக்குவரத்து வசதியும் 
துறைமுகத்தின் விரிவுக்கு வழிவகுக்கும் . பின்னிலத்தில் வளரும் 
வேளாண்மைப் பொருட்கள் , தொழிற்சாலைக்குரிய மூலப்பொருட்கள் 
கிடைக்கும் தன்மை தொழிற்சாலை உற்பத்திப் பொருட்கள் , 
மக்கட் பெருக்கம் ஆகியவை பின்னிலத்தின் வளர்ச்சிக்கு 
வழிவகுக்குகின்றன . 
Highway Authority நெடுஞ்சாலை ஆணையம்- நெடுஞ்சாலைப் 
போக்குவரத்தின் இணைப்பில் குறிப்பிட்ட வட்டாரத்திற்குள் 
நெறிப்படுத்துவதற்குரிய அதிகாரத்தைப் பெற்ற அமைப்பு . 
Highways Agency நெடுஞ்சாலைமுகவாண்மை - நெடுஞ்சாலைப் 
போக்குவரத்துக்குப் பொறுப்பெடுக்கும் அரசுத்துறை . 
Historic event analysis வரலாற்று நிகழ்வுப் பகுப்பாய்வு- ஒரு 
நூறாண்டுக்காலக் கட்டத்தில் நிகழ்ந்த 10 இக்கும் மேற்பட்ட 


141 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
குறிப்பிடத் தக்க அலையுயர மாற்றங்களைக் கொண்டு 
அலைப்பின்னடைவைக் காற்று வீச்சின் தன்மைகளைக் கொண்டு , வரும் 
காலத்திலேற்படும் மாற்றங்களை ஆராய்தல் . 
Hoist பாரமேற்றி - ஒற்றைத் தண்டவாளத்தில் நகரும் உருளையுடன் 
இணைக்கப்பட்ட சங்கிலியாலோ அன்றி மின்விசையாலோ இயங்கும் 
பாரந்தூக்கி . 
Homodesmic ஒருபடித்தான அயனிப்பிணைவு- படிகத்திலுள்ள 
அணுக்கள் முழுமையும் ஒரேவிதமான முறையில் பிணைக்கப்பட்டுள்ள 
தன்மையைக் குறிக்கும் . 
Homogenization ஒருபடித்தாதல் - கனிமக் குமிழிகளில் காணப்படும் 
திட ( படிக ) திரவ , வாயுப்பொருட்கள் குழிகளைச் சூடேற்றினாலோ அல்லது 
குளிரச் செய்தாலோ , திடப்பொருள் உருகிக் குமிழிமுழுமையும் 
நிறைந்தாலோ அல்லது திரவப்பொருள் ஆவியாகிக் குமிழிமுழுமையும் 
நிறைந்து ஒருபடித்தல் ஆவதையோ குறிக்கும் . குளிரும்பொழுது 
வாயுப்பொருளும் உறைந்து திரவப்பொருளாக நிரம்புவதையும் குறிக்கும் . 
இவ்வாறு ஒருபடித்தாதல் மூலம் அப்பொருட்களின் தோற்ற 
வெப்பநிலைகளை அறியலாம் . 
Hood கூம்புக்குழாய் - கூம்புக்குழாய்களின் மூலம் அரவை 
இயந்திரத்தினுள் அரைக்கப்படும் பொருட்களை அரைப்பதற்காக 
உட்செலுத்தலாம் . 
Hook கொக்கி - மணற்கொடுக்கு அன்றி நிலமுனையின் வெளிப்பகுதி 
கொக்கிபோல நிலப்பக்கமாக வளைந்திருத்தல் . 
Hopper barage கூம்புஇழுவைக் கப்பல்- மொத்த சரக்கையும் ஒரு 
கூம்பின் வழியாக இழுவைப்படகில் ஏற்றியும் பின்னர் இழுவைக்கப்பலின் 
அடிப்புறத்திலுள்ள திறப்பினால் மொத்த சரக்கையும் வெளியேற்ற 
இயலுவதுமாய் வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Hopper tank கூம்புத்தொட்டி இழுவைக்கப்பல் - சுமையேற்றும் பெரிய 
தொட்டியின் அடிப்பகுதி கூம்புபோல வடிவமைக்கப்பட்டிருக்கும் பாறை 
எண்ணெய் , மண்ணெண்ணெய் மற்றும் திரவ வேதியற்பொருட்கள் 
ஆகியவற்றை எடுத்துச் செல்வதற்கு ஏதுவாய் உள்ள கப்பல் . 
Horizon தொடுவானம்- புவிக்கும் வானத்திற்குமிடையே உள்ள 
கிடையான தோற்றக்கோட்டெல்லை . 
Horizon தொகுதியெல்லை குறிப்பிட்ட தொல்லுயிரெச்சங்களையும் , 
கட்டுக்கோப்புகளையும் , கனிம அமைப்புகளையும் மற்றும் பிற ஒன்றிய 
இயல்புகளையுடைய படிவுப் பாறைத் தொகுதி அல்லது 
மண்படலத்தொகுதி . 


142 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Horizontal Shear Stress கிடைத்தள இழுவை விசைத்தகைவு - 
குறுக்கு வெட்டுத்தோற்றத்தின் வெளிப்புறங்களில் 0 ஆகவும் பொது 
அச்சில் மிக உயர்ந்த விசையுடனும் கூடியிருக்கும் ஒரு பகுதி மற்றதன் 
மீது விரைவாகச் சரிவதால் இத்தகைவு உண்டாகிறது . இதன் வாய்பாடு 
கிடைத்தள இழுவிசையழுத்தம் ( in psi ) = ( V * Q * t இதில் V என்பது 
குறுக்கு வெட்டுத்தோற்றத்தின் வெளிப்புற 

செங்குத்தான 
துணிப்பிழுவைவிசைத்தகைவு பவுண்டில் குறிப்பிடப்படும் . | என்பது 
குறுக்கு வெட்டுத்தோற்றத்தின் அங்குல அளவை ^ 4 இல் குறிப்பிடும் 
உறழ்மையின் திருப்புத் திறன் . Q என்பது வெளிப்புறத்தில் அமையும் 
முழுமையான குறுக்கு வெட்டுத்தோற்றத்தின் நடுநிலை அச்சின் 
புள்ளியியல் முறையில் கணக்கிட்ட சமயநிலையைக் குறிக்கும் என்பது 
வெட்டுதளத்தினைக் குறிக்கும் . 
Host rock சூழ்ந்துள்ள பாறை- பொதுவாக ஓர் ஊடுருவிய பாறையைச் 
சூழ்ந்துள்ள தொன்மைப்பாறையை இது குறிக்கும் . ஊடுருவிய பாறையை 
ஒட்டியுள்ள சூழ்ந்துள்ள பாறை உயர்ந்த வெப்பத்தால் எரிக்கப்பட்டும் 
உடைக்கப்பட்டும் , உருமாற்றமடைந்தும் காணப்படும் . 
Hot - Rolled Shapes வெப்ப உருட்டல் உருவங்கள்- உயர்ந்த 
வெப்பநிலையில் உருளை ஆலையில் உருட்டப்பட்ட எஃகுக் 
கட்டமைப்புப் பொருட்கள் மூலைக் கோணங்கள் , கட்டமைப்புத்தகடுகள், 
W- வடிவத்தகடுகள் , S- வடிவத்தகடுகள் போன்றவை அடங்கும் . 
Hovercraft தொங்கலூர்தி- விசிறிகளின் மூலம் காற்று நிரப்பப்பட்ட 
மெத்தை மீது செல்லும் படியாக வடிவமைக்கப்பட்ட இழுவைக்கப்பல் . 
Hull கப்பல் புறவுடற்பகுதி- கப்பலின் வலு 

ஊட்டப்பட்ட 
உடற்பகுதி . இக்கப்பலுக்கு மிதக்கும் தன்மையும் பிற நீரியக்கவலிமை 
தாங்கு இயல்புகளும் உண்டு. 


வ 


Hull girder கப்பல்பூண்சட்டம்- கப்பல் நீளவாட்ட அமைப்புக்கு 
வலுவூட்டுகிறது . 
Hurricane கடற்சூறாவளி - பெரும்பாலும் ஆகஸ்டு - செப்டம்பர் 
மாதங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துடன் வீசும் 
வெப்பமண்டலப் புயல் காற்றுடன் இடியுடன் கூடிய மழையும் பெய்யும் . 
இக்கடற் சூறாவளிகள் 5-20 

புவி அகலாங்குக் 
கோட்டுப்பகுதிகளிலுள்ள மைய மேற்கு அட்லாண்டிக்குக் கடலில் மேற்கு 
வடமேற்காகக் கரீபியன் புளோரிடா கடற்பகுதி - நோக்கி வீசுகிறது . 
பின்னர் வடகிழக்காகத் திரும்பி 

30 ° வ புவி அகலாங்குக் 
கோட்டுப்பகுதி ஆக ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் மீது வீசுகின்றன . 
Hydraulic gradient நீரழுத்தச்சரிவு- நீரழுத்தவிசைத் தாழ்வு 
மண்டலத்தின் திசைப்பாட்டைக் குறிக்கும் . ஓரிடத்தில் ( கடலில் / ஏரியில் , 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


143 


நிலநீர் மண்டிலத்தில் அல்லது நீர்க்குழாய்களில் செல்லும் நீரில் 
நீரழுத்தச்சரிவைக் குறிப்பர் . இது நீர்மட்டத்தின் சரிவு அதனுயரம் . அதன் 
உண்மையான நீளம் ஆகியவற்றின் விகிதத்தைப் பொருத்தது . 
Hydraulic radius நீரழுத்த ஆரம் - ஆற்றுக்கால்வாயின் குறுக்கு 
வெட்டுத்தோற்றத்தின் ஆரம் . இது குறுக்குவெட்டுத் தோற்றத்தின் 
நனைவுப்பகுதியின் சுற்றளவின் விகிதத்தைச் சார்ந்துள்ளது . 
Hydraulic tidal current நீரழுத்த ஓதவலைவு ஏற்றயிறக்க 
நீரோட்டம் புலகால நேரக் கட்டங்களில் ஏற்படும் ஓதவலைவு 
ஏற்றத்திற்கும் ஓதவலைவு இறக்கத்திற்கும் இடையேயுள்ள 
உயரவேறுபாட்டினால் ஏற்படும் நீரோட்டம் . 
Hydrocyclone நீரழுத்தச்சுழலி - நீரைப்பயன்படுத்திக் கலவையான 
உதிரித்துகட்களைத் தனித்தனிப்பொருட்களாகப் பிரிக்கப்பயன்படும் 
கருவி . பொருட்களை மிதக்கவோ தொங்கலாகவோ செய்து அடர்த்தி 
வேறுபாட்டினைக் கொண்டும் , துகளுருவளவைக் கொண்டும் நீரழுத்த 
விசையினைக் கொண்டும் நீரழுத்தச் சுழலி பொருட்களைத் தனித்தனியே 
பிரிக்கிறது . 
Hydrofoil மிகுவேகப்படகின் அடிநிலை உலோகச் சுருள் 
மிகவேகமாகச் செல்லும் படகினடியில் தொங்கும் உலோகச் சுருள் . 
மூழ்கியுள்ள சுருள் வேகமாகச்செல்லும் படகிற்கு நீரியக்கத் தூக்கலை 
அளிப்பதால் படகுக்கு ஏற்படும் நீரியக்க உராய்வைக் குறைக்கிறது . 
அதனால் படகின் நிலைத்தன்மை உயருகிறது . 
Hydrographic vessel நீரளவைக்கப்பல் கடற்றரை நிலவுருக்களை 
நிலவளவை செய்யவும் , அப்பகுதியிலுள்ள நீரோட்டங்களைப் பற்றி 
ஆராயவும் மற்றும் கடற்பயணத்திற்கு உரியனவற்றைப்பற்றி ஆராயவும் 
தனிப்பட்டமுறையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் . படம் 56 . 
Hydrography நீர் மண்டலவியல் - புவிப்பரப்பிலுள்ள நீரின் 
புறவியல்புகளையும் , இருக்குமிடங்களையும் , கனபரிமான அளவுகளையும் . 
கடல் , ஏரி , ஆறுகள் , கடற்றளத்தின் நிலவுயர வேறுபாடுகள் , ஆழங்கள் 
நீரோட்டங்கள் ஆகியவற்றை ஆராயுமியல் . 
Hydrogrossular garnet நீரகக்கிராசுலர் கார்னட்டு- நீரகக்கிராசுலர் 
கிராகலர் ( 3CaO A1,0,3Si0, )- கிபிசுமைட்டு ( 3CaOA1,0,6H , O ) என்ற 
இருகனிமங்களிடையே தொடர்திடக் கரைசலால் உண்டாகின்றது . இதில் 
Si 4H என இடப்பெயர்ச்சி செய்கிறது . எனவே நீரடக்கம் 1 முதல் 10 
வரையான நீரகக் கார்னட்டுகள் கிடைக்கின்றன . இவை பழுப்பு , கருப்பு 
நிறமுடைய கார்னடடுக்கனிம வகையைச் சார்ந்தனவாகும் . 


144 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Hydrology நீரியல் நீரையும் . அது புவியில் கிடைக்கும் விதத்தையும் , 
ஆறுகள் , ஏரிகள் , கிணறுகள் ஆகியனவற்றையும் , பனிப்பொழிவையும் 
ஆராய்ந்து அவற்றைக் கண்டுபிடித்தும் , பயன்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் 
பேணியும் ஆராய்ச்சி செய்யுமியல் . 
Hydrodynamics நீரியியங்கியல்- நீரின் திரவ இயக்கத்தைப் பற்றி 
ஆராயும் அறிவியல் . மிக வேகமாகச் செல்லும் கப்பல்கள் . மரக்கலங்கள் , 
படகுகள் போன்றனவற்றால் நீர்ப்பரப்பிலும் அதனடியிலும் ஏற்படும் இயக்க 
ஆற்றல் பற்றியும் ஆராயும் . தொலையுணர்வு ஒளிப்படக் கருவிகளைப் 
பொருத்திய செயற்கைக்கோள்களின் வழியாகவும் இவ்வியக்க ஆற்றல் 
தற்பொழுது அளந்தறியப்படுகிறது . படம் 56 . 


Hydrophobic material நீரொட்டாப் பொருள் - நீருக்கும் பொருளின் 
புறப்பரப்புக்குமிடையே ஏற்படும் புறப்பரப்பு விலக்கு விசையால் 
நீரைவெறுக்கும் இயல்பான நீரொட்டாத்தன்மை ஏற்படுகிறது . பொருளின் 
புறப்பரப்பின் மீது நீர் ஒட்டாமலிருக்கும் . அதனால் நீரில் மூழ்கியிருக்கும் 
பொருளுக்கும் நீருக்குமிடையே புறப்பரப்புத் தளர்வு விசையால் 
இடைவெளி உண்டாகும் . நன்றாகச் சுத்திகரிக்கப்பட்ட உலோகப்பொருள் 
மற்றும் கனிமப்பொருள் ஆகியவற்றின் மீது நீர் ஒட்டாதிருக்கும் . 
கனிமங்களைத் தனித்தனியாகப் பிரித்தெடுக்கும் முறைகளில் சில 
வேதியல் பொருட்களைக் கலந்து நீரொட்டும் பொருளை 
நீரொட்டாப்பொருளாக மாற்றுவதும் இதற்கு எதிரிடையாகச் செய்வதும் 
தொழில்நுட்பமுறைகளாகும் . 
Hydrophyllic material நீரொட்டுப்பொருள் - நீருக்கும் பொருளின் 
புறப்பரப்புக்குமிடையே ஏற்படும் புறப்பரப்புக் கவர்ச்சி விசையால் 
நீரைக்கவரும் நீரொட்டும் தன்மை ஏற்படுகிறது . கனிமங்களைத் 

கப் பிரித்தெடுக்கும் முறைகளில் சில வேதியல் 
பொருட்களைக் கலந்து நீரொட்டும் பொருளை நீரொட்டாப் பொருளாக 
மாற்றுவதும் இதற்கு எதிரிடையாகச் செய்வதும் 
தொழில்நுட்பமுறைகளாகும் . 
Hydrophyte நீர்வாழ் தாவரம் குறிப்பிடத்தக்க அளவு ஈரமோ 
அல்லது நீரோ இருந்தால் மட்டும் வளரக்கூடிய தாவரம் . புவிமைய 
வெப்பக்காடுகளில் உள்ள ஈரமான பகுதிகளிலும் வளரக்கூடியது . 
இவற்றின் தண்டு பொதுவாக நீளமாகவும் எளிதில் உடையும் 
தன்மையதுமாய் இருக்கும் . இலைகள் அகலமானதாயும் 
மெல்லியதாயுமிருக்கும் . அவற்றில் மிகக் குறைவான மரத்தன்மையுடன் 
இருக்கும் அவற்றின் வேர்கள் குட்டையாக இருக்கும் . 
Hydroplane நீர்மூழ்கிக் கப்பலின் துடுப்பமைப்பு - நீர்மூழ்கிக் 
கப்பலின் பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் சுழலும் தன்மையான 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


145 


செதில் போன்ற துடுப்பு . இதனால் ஆழத்தில் நீர்முழ்கிக் கப்பலைச் 
செங்குத்தாக நிலைப்படுத்த இயலும் . அதனால் அவ்விடத்தின் கிடையான 
பகுதியை ( தளத்தை ) ஆராய இயலும் . 
Hydrostatic test- நீர்நிலையழுத்தச்சோதனை- கப்பலின் பல 
பகுதிகளில் தாக்கப்படும் நீரியக்க அழுத்தத்தை அளந்தறியும் 
சோதனை . படம் 56 . 
Hydrothermal bomb நீர்மவெப்பக்குண்டு- உயர்ந்த வெப்பவழுத்த 
நிலைகளில் பொருட்களைக் குறிப்பிட்ட காலவரைகளில் வைத்து 
அப்பொருட்களின் பகுதி வேறுபாட்டைக் கண்டறிய உதவும் 
செயற்கையான உயர்வெப்பவழுத்தத்தைத் தாங்கவல்ல கருவி . 23 
கன செ.மீ., 45 கன செ.மீ. , 125 கன செ.மீ. , போன்ற பல கனவளவுகளில் 
வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதன்மூலம் இயற்கையில் புவியாழத்திலுள்ள 
வெப்பவழுத்த நிலைகளில் ஏற்படும் இயற்கை மாற்றங்களைச் சோதனைச் 
சாலைகளில் நிறைவேற்ற முடிகிறது . 
Hydrothermal deposit நீர்மவெப்பப்படிவம் வெப்பமான நீர் மிகுந்த 
திரவப்பொருளிலிருந்து உண்டான கனிமப் படிவத்தைக் குறிக்கும் . அரிய 
தனிமப்படிவங்கள் , தாமிர - ஈய துத்த உலோகக் கனிமப்படிவங்கள் 
பேரைட்டு , கால்சைட்டு வெர்மிகுலைட்டு , பெக்மடைட்டு ஆகியவை 
இவற்றிலடங்கும் . 
Hydrous component நீரடக்கப்பொருள்- நீரடங்கிய பொருளைக் 
குறிக்கும் ஆம்பிபோல் , மைக்கா , சியோலைட்டு போன்ற கனிமங்களில் 
அடங்கியிருக்கும் நீரடக்கத்தைக் குறிக்கும் . 
Hypsographic curve நிலவுயர ஆழக்கோடு- புவிப்பரப்பிலுள்ள 
நிலவுருக்களின் உயரத்தையும் ஆழத்தையும் அவற்றின் நிலப் 
பரப்பையொட்டிக் குறிக்கும் கோடு . மலைகளின் உயரத்தையும் 
கடல்களின் ஆழத்தையும் அவற்றின் பரப்பை ஒட்டிக் குறிப்பிடும் .. 
எளிதாகக் குறிக்கப் பெரும்பாலும் உயரங்களும் ஆழங்களும் பலமடங்கு 
உயர்த்திக் காட்டப்பட்டிருக்கும் . கடல் படுகையையும் 
மேடைவெளிகளையும் காட்டும் கண்டவிளிம்புகளின் சரிவையும் 
எளிதாகக்காட்டும் . 

| 


IACS ஐஏசிஎஸ்- மக்கள் சமுதாயத்தைப் வகைப்படுத்தும் உலக 
அமைப்பு . 
Ice Age பனியூழி - புவியியல் வரலாற்றுக் காலக்கட்டங்களில் கண்ட 
நிலப்பரப்பின் பெரும்பகுதி பனிக்கட்டிப் படலங்களால் மூடப்பட்டிருந்து 
புவியின் வெப்பநிலை மிகக் குறைந்திருந்த மிகவும் அண்மையில் நடந்த 
பனியூழிக்காலம் இன்றைக்கு 10 இலட்சம் ஆண்டுகளுக்குள்ளான 


146 


கடற்பொறியியற் 

கலைச்சொற்கள் 


- 


நான்காம் ஊழியில் நிகழ்ந்ததாகும் . அப்பொழுது ஐரோப்பா மற்றும் 
வட அமெரிக்காவின் பெரும்பகுதி , இந்தியாவின் ஒரு சிலபகுதி 
பனிப்படலங்களால் போர்த்தப்பட்டிருந்தன . இன்றைக்குக் கீரின்லாந்தில் 
பெருமளவாக இருக்கும் பனிப்படலத்தின் ஒரு பகுதி அக்காலக்கட்டப் 
பனியூழியின் எச்சங்களாகும் . 
Ice Berg பனிக்கட்டிமலை துருவப் பகுதிகளிலுள்ள பனிக்கட்டி 
நகர்ந்து கடலில் மிதப்பன . இவை மலை போலக் கடலில் மிதக்கும் . 
இவற்றின் பெரும்பகுதி நீரில் அமுங்கியிருக்கும் . இப்பாறைகளின் ஒரு 
பகுதியுடைந்தும் மிதக்கும் . இத்தகைய பனிக்கட்டிகளின் உருவங்கள் 
பலவிதமாக இருக்கும் . கண்டக்கடல் நிலத்தில் உருவான பனிப்பாறைகள் 
பெரும்பாலும் தட்டையாக இருக்கும் . ஆனால் அவை மிகப் பெரியதாக 
இருக்கும் . அண்டார்டிக்குப் பகுதியில் இத்தகைய பனிப்பாறைகள் கடலில் 
காணப்படும் . அண்டார்டிகா , கீரின்லாந்துப் பகுதியிலிருந்து பெரும்பாலான 
பனிக்கட்டிப் பாறைகள் பெயர்ந்து அருகிலுள்ள கடலில் மிதக்கின்றன . 
சில பனிமலைகள் 60 கிலோ மீட்டருக்கும் மேலான நீளத்துடன் 100 
மீட்டருக்கும் மேலான உயரத்துடனும் காணப்படுகின்றன . பனிமலையின் 
ஒன்பதில் ஒருபங்கு மட்டுமே மேலே வெளியே தெரியும் . அதன் 
பெரும்பகுதியும் கடலில் மூழ்கியிருக்கும் . அதனால் பனிமலையுடன் 
மோதும் கப்பல்கள் உடைந்துவிடும் . பனிமலைகள் கோடைக்காலங்களில் 
உருகிக்கரையும் . குளிர்காலங்களில் பனிமழை பொழிவால் வளரும் 
தன்மையன . பனிமலை உருக்கத்தாலும் அரிப்பாலும் பிளவிட்டு 
உடைவதாலும் அதன் உருவளவு குறைகிறது . கடலலையாலும் 
ஓதவலைவாலும் பனிமலை அரிக்கப்பட்டுச் சிதிலமடைகின்றது . சில 
சமயங்களில் பனிமலைகள் பாறைத்துண்டங்களையும் உடனெடுத்து 
வருகின்றன. 


Ice breaker பனிக்கட்டி உடைக்கும் கப்பல் - கடலில் மிதக்கும் 
பனிக்கட்டிகளை உடைத்துப் பிற கப்பல்களும் படகுகளும் செல்லுமாறு 
வழியமைக்கும் கப்பல் . 
Ice edge பனிமலை எல்லை- திறந்தநிலைக் 

திறந்தநிலைக் கடல் நீருக்கும் 
பெருமளவாக அழுங்கியிருக்கும் பனிமலைக்கும் இடையேயுள்ள 
எல்லைப்பகுதி . 
Ice floe மிதக்கும் பனிப்பாறை - பெரியபனிமலையிலிருந்து பிரிந்து 
மிதக்கும் பனிப்பாறை . இப்பனிப்பாறை 1 மீட்டர் குறுக்களவிற்கும் 
குறைந்ததாகயிருந்தால் அதனை மிதக்கும் மெல்லிய பனிப்படலம் என்றும் 
1 மீட்டர் குறுக்களவுக்கும் மேலான குறுக்கு உயரத்துடனிருந்தால் 
அதனை மிதக்கும் பனிப்பாறை என்றும் குறிப்பிடுவர் . 
Illuviation இழுபடிவு- மேல்மண்ணடுக்கின் ( அ - மண்படிலத்தின் ) 
கரையும் பொருட்கள் அவ்வடுக்கினுள் சுழற்சியுறும் நீரினால் 


147 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
கரைத்திழுத்துக் கொண்டு வந்து கீழேயுள்ள அடுக்கில் ( அ 
மண்படிலத்தின் ) அடிப்பகுதியல் படியும் (இழு ) படிவுகள் . இவ்வாறாகக் 
கடினமான படிவுத்தட்டுகள் மண்ணடுக்குகளின் கீழே உண்டாகின்றன. 
Ilmenite இல்மனைட்டு அய - தைத்தானிய ஆக்சைடுக் கனிமம் 
FeOTi0 ,. பாறைக்கனிமம் பாறைகளில் அருகிய கனிமமாகத் 
தோன்றுகிறது . கடற்கரையில் கொழிவுப்படிவாக ஒதுக்கப்படுகிறது . 
வெள்ளை நிற வண்ணப்பூச்சு செய்யப் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது . 
இதில் பல அரிய மற்றும் அருகிய தனிமங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் 
அடங்கியுள்ளன . 
Image processing படிமச்செயலாக்கம் - தொலையுணர்வு உருவங் 
களைக் கொண்டு கணினி வழியாகத் திட்டமிட்ட முறைகளில் 
தகவல்களைத் திரட்டுவது . அதனால் குறிப்பிட்ட சில நிலவமைப்புகளைத் 
தெளிவாக அறியவியலும் . 
IMO உகநி- உலகக்கடல் நிறுவனம் . அமெரிக்க நிறுவனம் . கடல்சார் 
தொழிற்சாலைகளுக்குத் தேவையான பொருட்களின் தரங்களை 
நிர்ணயம் செய்யும் நிறுவனம் . மற்றும் அதற்கான விதிமுறைகள், 
குறியீடுகள் , உடன்படிக்கைகள் ஏற்படுத்துவதன் பொருட்டு 
ஏற்படுத்தப்பட்டுள்ள நிறுவனம் . 
Impact factor தாக்கஎண்- இயக்கப்பயன்பாடுகளால் நிலையான எடை 
உயரும் எண்ணைக் குறிக்கும் . 
Impact strength தாக்கவலிமை - கட்டமைப்புக்கு விரைவாகச் 
செலுத்தப்படும் பளுவின் ஆற்றலை அதன் பொருட்கள் ஏற்கும் திறன் . 
Impermeable groin தொடர்ச்சியான நீர் பொசியாக் கடற்சுவர் - 
இடைவெளி இல்லாமல் தொடர்ச்சியாகக் கட்டப்பட்ட நீர்புகாக் கடற்சுவர் . 
Impermeable rocks நீர்பொசிவிடாப் பாறைகள்- நுண்துளைத் 
தன்மையற்ற பாறைகள் பெரும்பாலும் நிலநீரை அதனுள் புகுந்துசெல்ல 
விடுவதில்லை . கிரானைட்டு ஒரு பொசிவிடாப் பாறையாக இருந்தாலும் 
அதிலுள்ள இணைவுகள் , விரிசல்கள் , வெடிப்புகள் ஆகியவற்றால் 
சுழற்சியுறும் நீர் புகுந்து செல்லும் வாய்ப்பினை ஏற்படுத்துகிறது . 
Impervious rocks நுண் துளைத் தன்மையற்ற பாறைகள் - 
சுழற்சியுறும் நீரையும் மழை நீரையும் உட்புகுந்து செல்ல அனுமதிக்காத 
அளவில் நுண்துளைத் தன்மையுள்ள பாறைகள் . இப்பாறைகள் களிமண் 
போன்று நுண்துளைகளைக் கொண்டிருக்கலாம் அல்லது விரிசல்களோ 
அல்லது வெடிப்புகளோ கொண்டிராத கிரானைட்டுப் பாறைகளாக 
இருக்கலாம் . படம் 3 . 
Incident wave கரைபடுவலை - நிலப்பகுதியை நோக்கி வரும் 
கடலலை . 


148 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Incised meander ஆழக்குடைவு ஆற்றுவளைவுகள் - ஆற்றுப் 
படுகைகள் உயர்த்தப்பட்டதால் உருவாகும் ஆற்றுவளைவுகள் 
செங்குத்தான நிலவரிப்புக்கு உட்பட்டு வளைவடைந்த ஆறு விரைவாகக் 
கீழ்நோக்கி ஆழமாக இருமருங்கும் அரிக்கப்பட்டு ஆறு கீழிறங்கிச் 
செல்லுதல் . இது குறுக்குவழியான நிலை என்று குறிப்பிடப்படுகின்றது . 
இதனால் செங்குத்தான பள்ளத்தாக்குச் சுவர்களேற்படுகின்றன . 
பள்ளத்தாக்கின் குறுக்கு வெட்டுத்தோற்றம் இருபக்கமும் ஒன்றுபோலக் 
காணப்படும் . ஆனால் உடன்வளர் ஆற்றுவளைவில் பக்கவாட்டரிப்பும் 
ஆழமாக்கல் அரிப்பும் உடனிகழ்ச்சியாக ஏற்படும் . அதனால் 
பள்ளத்தாக்கின் ஒரு புறம் செங்குத்தாகவும் மறுபுறம் மிகக் குறைந்த 
சரிவுடன் அமைந்து அசமநிலைப் பள்ளத்தாக்கை உருவாக்கும் .. 
படம் 40 . 


Incompetent bed வலுவடையாப்பாறையடுக்கு- வலுவடையாப் 
பாறையடுக்குப் பாறை மடிவியக்கத்தின் பொழுது எளிதில் வளையாமல் 
உருக்குலைந்தும் , நெகிழ்ச்சியடைந்தும் , உருமாற்றம் அடையக்கூடிய 
தன்மையுடையதாய் இருக்கும் . இப்பாறை மடிவுற்றநிலையில் அதன் 
உச்சிவளைவுகளில் வீக்கமடைந்தும் பக்கவாட்டுகளில் மெலிந்தும் 
காணப்படும் . 
Incongruent melting ஒவ்வா உருகுநிலை- கனிமம் உருகும் 
பொழுது படிகக் கட்டமைப்புக்கும் வேதியல் அமைப்புக்கும் இடையே 
உள்ள பொருந்தாநிலை . ஒரு கனிமப்பொருள் ஒருபடித்தாக 
உருகாதநிலையில் ஒவ்வா உருகுநிலை ஏற்படுகிறது . அந்நிலையில் 
அக்கனிமப்பொருள் வேறொரு கனிமப்பொருளாகச் சிதைவடைகிறது . 
எடுத்துக்காட்டாகப் பொட்டாசியம் பெல்சுபார் இலுசைட்டாகவும் 
குவார்ட்சாகவும் சிதைவதைக் குறிப்பிடலாம் . 
Indian Rare Earths Limited இந்திய அரிய கனிம நிறுவனம் 
இந்தியக் கடற்கொழிவு படிவுகளான கார்னட்டு , சில்லிமனைட்டு ,, 
இல்மனைட்டு , இரூட்டைல், சிர்க்கான் , மோனோசைட்டு ஆகிய கனிமங்களில் 
மிகுதியான அளவில் அரிய தனிமங்கள் செறிந்துள்ளதைக் 
கண்டுபிடித்ததால் , அக்கனிமங்களைத் தோண்டி எடுத்துப் 
பயன்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் தனித்து அமைக்கப்பட்ட 
இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் . பின்னர் இதன் உரிமைகள் 
தளர்த்தப்பட்டுத் தனியார்களும் மோனோசைட்டு ( சீரியம் பாஸ்பேட்டு ) 
தவிர ஏனையவற்றைத் தோண்டிப்பிரித்துப் பயன்படுத்தலாம் , ஏற்றுமதி 
செய்யலாம் என விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன . இவ்வாறாக 
இந்தியாவிலிருந்து அரிய தனிமங்கள் செறிந்த கார்னட்டு , இல்மனைட்டு , 
இரூட்டைல் , சிர்க்கான் போன்ற கனிமங்கள் தற்பொழுது வெளிநாட்டுக்குப் 
பெருமளவில் தனியார்களால் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன . 


- 


149 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Indian Ocean இந்தியக்கடல் - இந்தியாவிற்குத் தெற்கிலுள்ள பரந்த 
கடல் . மேற்கில் அட்லாண்டிக்கடலுடனும் கிழக்கில் பசிபிக்கடலுடனும் 
தெற்கில் அன்டார் டிக் கடலுடனும் 

ஒன்று 

கலக்கிறது . 
ஐம்பெருங்கடல்களில் மூன்றாவது பெரிய கடல் . கிழக்கில் ஆஸ்திரேலியா 
கண்டத்தையும் மேற்கில் ஆப்ரிக்கா கண்டத்தையும் எல்லைகளாக் 
கொண்டது . இஃது 6.85 கோடி சதுரக் கிலோமீட்டர் பரப்பைக் கொண்டது . 
இதன் தோராயமான ஆழம் 3,900 மீட்டர் . மிகவுயர்ந்த ஆழம் 7,725 
மீட்டர் . அது சாவாவுக்கு அருகில் அமைந்துள்ளது . தோராயமாக 5,500 
மீட்டருக்கும் ஆழமான கடற்பகுதி 1,30,000 சதுர கிலோ மீட்டர் பரந்தது . 
இக்கடலின் வடகிழக்குப் பகுதியில் இஃது அமைந்துள்ளது . அக்கடலில் 
பல தீவுக்கூட்டங்கள் காணப்படுகின்றன . அவற்றில் மடகாஸ்கர் , 
மொரிசியசு , மாலத்தீவுகள் , இலட்சத்தீவுகள் , அந்தமான் நிகோபார் தீவுகள். 
இலங்கை , இந்தோனிசியத்தீவுகள் ஆகியவை அடங்கும் . இந்தியக்கடல் 
மீது வீசும் காற்று அமைதியானது . பருவமழை பொழிவது . 
கோடைக்காலத்தில் அரிதாகப் புயலை உருவாக்கும் . இரியூனியன் , 
90 ° கி கடல்மைய மலைச்சிகரங்களும் , அந்தமான் , நிகோபார் , சாவா , 
சுமத்ரா பகுதிகள் எரிமலை , புவியதிர்வு இயக்கங்களுக்கும் உட்பட்டவை . 
இந்தியப் பெருங்கடல் பவளத்திட்டுக்களுக்கும் முத்துச்சிப்பிகளுக்கும் 
பெயர்போனது . படம் 32 . 
Industrial minerals தொழிற்கனிமங்கள் தொழிற்சாலைகளில் 
பயன்படும் கால்சைட்டு , பெல்சுபார் , களிமண் , மாக்னசைட்டு , 
வெர்மிகுலைட்டு , மைக்கா , பென்டோனைட்டு , அரியதனிமங்கள் , 
இரும்புக்கனிமம் , நிலக்கரி போன்றவற்றைக் குறிக்கும் . 
Infinite எண்ணிறந்த- முடிவில்லாத எண்களைக் 

எண்களைக் கொண்டது . 
முற்றுவினையில்லாத் தொடர்ச்சியான நிலை . 
Influence Line இயக்கவிளைவுறு கோடு இயக்கவிளைவுள்ள 
கோடு . இஃது ஒரு வளைகோடு . இதன் Y- அச்சு மதிப்பு ஒரு புள்ளியில் 
ஒரு குறிப்பிட்ட பளு அலகால் ஏற்பட்ட தாக்கத்தைப் பொதுவாக 
இழுவைவிசை , திருப்புத்திறன் , இயக்கம் போன்றவற்றைக் கொண்டு 
குறிக்கப்படும் . இயக்கவிளைவுக் கோடுகள் கட்டமைப்பின் புள்ளி 
விவரங்களைக் கொண்டு வரையப்பட்டவை நேர்கோடாக அமையும் .. 
புள்ளிவிவரப்படி இடைத்தரமான கட்டமைப்புக்கு இக்கோடுகள் 
வளைகோடுகளாக அமையும் . அதனால் அவற்றின் கட்டுமானத்தைப் 
புள்ளிவிவரப் பகுப்பால் மட்டுமே வரையறுக்க முடியும் . 
Infra red absoption spectrum அகச்சிவப்புக்கதிர் உட்கவர்ச்சிப் 
பட்டை அகச்சிவப்புக் கதிர்கள் வானொலி அலைகளை விடக் 
குறுகியதாயும் , காணும் சிவப்புநிற ஒளிக்கதிர்களைவிட நீண்டதாயும் 
இருக்கும் . அவற்றின் அலைநீளம் 10 முதல் 103 செ.மீ. வரை 


150 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


நீண்டிருக்கும் . மின்காந்த வலையான அகச்சிவப்புக் கதிர் அதன் 
அலைநீளத்திற்குள் பிரிவடையும்பொழுது , கதிர்கள் தமக்குரிய தனித்த 
வலிமையைப் பெற்றிருக்கும் . அதனால் வானவில் நிறங்களைப் போன்று 
ஒளிக்கதிர்பட்டையை ஏற்படுத்தும் . குறிப்பிட்ட வடிகட்டிகளைக் கொண்டு 
தேவையான அலைநீளக் கதிர்களை மட்டும் பொருளின் மீது படச்செய்து 
அதனால் ஏற்படும் உட்கவர்வுப் பட்டையைக் கொண்டு பொருளின் 
தன்மை அறியப்படுகிறது . போலோமீட்டர் போன்ற கருவிகள் அகச்சிவப்புக் 
கதிர்கள் வெளியிடும் வெப்பத்தைக் கொண்டு அவற்றைப் பதிவு 
செய்யக்கூடியவை . 
Infra red band length அகச்சிவப்புக் கதிர்ப்பட்டை நீளம்- மின் 
காந்தவலைக் குடும்பத்தைச் சார்ந்த அகச்சிவப்புக்கதிரலை நீளம் 
10 முதல் 10 வரை வேறுபடுகிறது . அகச்சிவப்புக் கதிர்கள் பொருள் 
மீது படும் பொழுது அப்பொருள் சூடேற்றப்படுகிறது . இதனைத் 
துல்லியமாக அளந்து பொருளின் இயல்பை அறியமுடிகிறது . 
Infragravity wave தாழ்வான புவியீர்ப்புக்கடலலை கடற்கரையலை 
வெள்ளலைப் பகுதியில் உடைவதால் உண்டாகும் அலையின் அலைவு 
நேரம் 30 நிமிடங்களாகத் தாழ்ந்துள்ள அலை . 
Infrastructure அகக்கட்டமைப்பு- செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட 
மனிதவாழ்வுக்குப் பயன்படும் உருவாக்கங்கள் . எடுத்துக் காட்டாக , குடிநீர் 
பங்கீடு செய்தல் , கழிவுநீர் வெளியேற்றம் . போக்குவரத்து நெரிசலைக் 
கட்டுப்படுத்தல் போன்றனவற்றைக் கூறலாம் . 
Inlet நுழைவாய்- கடற்கரையேரி அல்லது ஆற்றுக்கால் , கடலுடன் 
கலக்கப் பயன்படும் கடல் நுழைவாய் . 
Inlet gorge கடல்நுழைவாய் இடுக்கு - கடல் நுழைவாய் குடைந்து 
அரிக்கப்படுவதால் ஆழமான பகுதி . 
Inlier உள்ளமைவு - தொன்மையான பாறைச் சூழ்ந்து அமைந்துள்ள 
இளமையான பாறைகள். 
Inner bottom கப்பலின் உள்ளடித்தளம் - கப்பல் அடித் தகட்டிற்கு 
உட்புறமுள்ள நீர் புகாத உள் அடிப்பாகம் . இது கப்பலின் 
தடுப்பறைகளுக்குக் கீழாக உள்ளது . அடுத்துத் தரைதட்டும் 
அடிப்பகுதிக்கு மேலாக அமையும் மற்றொரு தளம் . இவ்விரண்டுத் 
தளங்களும் கப்பலுக்குள் நீர்புகாவண்ணம் இரட்டைப் பாதுகாப்பாக 
வடிவமைக்கப்படுகின்றன . 
Inner core ( Earth ) புவியகக் கரு- புவியகக்கரு 1220 கிலோ மீட்டர் 
விட்டமுடையது . இஃது இரும்பு , நிக்கல் , கந்தகம் போன்ற பொருட்களால் 
ஆன திடப்பொருளால் உண்டானது . அதனைச் சுற்றிலும் உருகிய 
இரும்பு , நிக்கல் , கந்தகம் போன்ற பொருட்களால் ஆகிய 2260 கிலோ 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


151 


மீட்டர் பருமனான திரவப்பொருட்களாலாகிய புறக்கரு போர்த்தப்பட்டுள்ளது . 
உட்கருவைச் சுற்றிலும் திரவப்பொருள் சூழ்ந்திருப்பதால் உட்கரு மட்டும் 
புவியை விட வேகமாகச் சுற்றுகிறதெனவும் 700-1200 ஆண்டுக் காலக் 
கட்டத்திற்குள் ஒருமுறை 

அதிகம் 

சுற்றுகிறதெனவும் 
கண்டுபிடித்துள்ளனர் . புவிக்கருவிலும் சிறிதளவு கதிரியக்கக் கனிமங்கள் 
உள்ளன . அவை வெளிவிடும் வெப்பத்தினாலும் புவியியக்க 
நிலைகளாலும் உயர்ந்த அழுத்த நிலையுடன் 6650 ° செ . வெப்பநிலை 
வரை உட்கருவில் வெப்பநிலை உயருகிறது . படம் 32 . 
Input உள்ளீடு - . கணிப்பொறியமைப்பில் பதிவு செய்யும் தகவல் 
உள்ளீடு . 
Inshore அலைவாய்ப் பகுதி- ஓதவலைவு ஏற்றயிறக்கக் 
கோட்டிலிருந்து அலையுடைவுப் பகுதி வரையுள்ள ஆழமற்ற 
அலைவாய்ப்பகுதி . இவ்விடத்தில் அலைகள் கடற்றரையில் மோதுவதால் 
உடைபட்டு வெள்ளை அலைகளை உண்டாக்குகின்றன . படம் 25,26 . 
Inshore current அலைவாய் நீரோட்டம் - வெள்ளையலைப்பகுதி 
மண்டலத்திலேற்படும் எல்லா நீரோட்டங்களையும் குறிக்கும் . படம் 25,27 . 
Instability நிலைப்பின்மை- கட்டமைப்பில் பளு ஏற்றும் பொழுது 
கட்டமைப்பில் உருக்குலைவு நிகழ்வதைக்காட்டும் . இஃது ஓரளவான 
கட்டமைப்பின் உயர்ந்தபட்சப் பளுவைத் தாங்கும் திறனையும் காட்டும் . 
Insulation காப்பீடு- கட்டிடத்திலோ அன்றிக் கூரையிலோ வெப்பம் 
பரவாதபடி வெப்பத்தைக் கடத்தாப் பொருட்களைப் பயன்படுத்தி 
கூரையையும் கட்டிடத்தையும் பாதுகாத்தல் . 
Intercoastal குறுக்குச்சட்டக் கட்டமைப்பு- ஒன்றுக்கொன்று 
செங்குத்தான சட்டங்களாக அமைக்கப்பட்ட கப்பலின் பக்கக் 
கட்டைகளுக்கிடையே உள்ள பகுதிகள் . 
Internal pressure அக அழுத்தம் - கட்டடத்தினுள்ளேயே ஏற்படும் 
அழுத்தம் . இது காற்றின் உந்துவிசை வேகத்தையும் கட்டடத்தில் 
திறந்தநிலையிலுள்ள இடங்களின் பரப்பையும் அவ்விடங்களிலுள்ள 
கட்டடங்களின் எண்ணிக்கையையும் பொருத்தமையும் . 
Interfluve ஈராற்று இடைமுகம்- இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட 
பகுதி அல்லது மேடான நிலங்கள். 
Interglacial Periods பனியூழி இடைக்காலங்கள் - இரு பனியூழிக் 
காலங்களுக்கு இடைப்பட்ட காலங்கள் . இக்காலங்களில் வெப்பமான 
தட்பவெட்பநிலைகள் நிலவும் . பனியூழிக்காலங்களில் மிகவும் தாழ்ந்த 
வெப்பநிலைகள் நிலவும் . இக்காலங்களில் சிறிது சிறிதாகக் கடல்மட்டம் 
உயரும் . இதற்கு நேர்மாறாகப் பனியூழிக்காலங்களில் கடல்மட்டம் 


152 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


தாழ்வடையும் . பனியூழிக் காலங்களில் பெருமளவான கடல்நீர் 
பனிக்கட்டியாக மாற்றப்படும் . துருவப்பகுதிகளிலும் கண்ட 
நிலப்பகுதிகளிலும் கடல்நீர் பனியாகப் பொழிந்துவிட்டதால் கடல்மட்டம் 
வெகுவாகக் குறைந்திருக்கும் . பனியூழியிடைக் காலங்களில் 
அப்பனிக்கட்டிப் பாறைகள் உருகுவதால் கடல்மட்டம் உயரும் . 
தற்பொழுது , 10000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பனியூழிக் காலத்தில் 
துருவ மற்றும் கண்டநிலப் பகுதிகளில் பொழிந்த பனிமழையால் உருவான 
பனிக்கட்டிகள் உருகிக் கொண்டிருப்பதால் கடல்மட்டம் 

உயர்ந்து 
கொண்டிருக்கிறது . 
Intergrown minerals ஊடுவளர் கனிமங்கள்- கனிமங்கள் 
கூட்டங்களாக வளருகின்றன . இக்கூட்டத்திலுள்ள கனிமங்கள் இடையே 
தோற்றத் தொடர்பு உள்ளது . இத்தொடர்புகள் திடீரென்று உண்டான 
சூழ்நிலையால் பெரும்பாலும் உண்டாகின்றன . சில சமயங்களில் 
குறிப்பிட்ட படிகமாதலின் விதிகளின் படியும் நிகழுகின்றன . ஒரு 
கனிமத்தின் படிகமுகங்களும் மூலைகளும் இரண்டாவது கனிமத்துடன் 
ஒத்திருந்தால் அவ்விரு கனிமங்களிடையே இணையான வளர்ச்சி 
ஏற்படுகிறது . இவ்விரு கனிமங்களும் ஒன்றுபட்டு வளரும் பொழுது அவை 
இடைச்செருகலாக ஒன்றுடன் ஒன்று புகுந்து வளருகின்றன . ஓரே 
வகையான கனிமம் இரட்டைப்படிகங்களாக இவ்விதம் வளருகின்றன . 
கால்சைட்டு , புளுரைட்டு , குவார்ட்சு போன்ற கனிமங்களும் தாமிரம் , 
பொற்கனிமக் கொடிகளும் இவ்வாறு உண்டாகின்றன . சில சமயங்களில் 
வேறுவேறான கனிமங்களும் இடைச்செருகல்களாக வளரும் . பெல்சுபாரைச் 
சூழ்ந்து குவார்ட்சும் , பைராக்சினைச் சுற்றி ஆம்பிபோலும் சிர்க்கானைச் 
சூழ்ந்து செனோடைம் கனிமமும் இடைச்செருகலாக வளருகின்றன . 
Intergrowth இடைச் செருகலான வளர்ச்சி சூழ்நிலைக் 
கட்டுப்பாட்டால் சில கனிமங்கள் ஒன்றுடன் ஒன்று இடைச்செருகலாகச் 
செருகி வளர்ந்துள்ள நிலையைக் காட்டும் . 
Internal energy உள்ளுறையாற்றல் - ஓரமைப்பின் எல்லா 
நிலைகளிலும் உள்ள ஆற்றலின் ஒட்டுமொத்த அளவினைக் குறிப்பிடும் . 
பொருளின் எல்லா இயக்கநிலையிலுள்ள ஆற்றல் பொருளின் பகுதி 
நிலை வேறுபாட்டால் ஏற்படும் உள்ளுறை வெப்பம் , அணுத்திரளிலுள்ள 
அணுக்களின் பிணைவால் உண்டாகும் வேதியல் ஆற்றல் 
அணுக்கருவிலுள்ள வலுவான பிணைப்பாற்றல் பொருளில் ஆற்றலை 
சேமித்து வைக்கப்பட்டுள்ளது . அனைத்து ஆற்றல்களின் ஒட்டு மொத்த 
ஆற்றலை இது குறிக்கும் . இந்த ஆற்றலை நேரடியாக அளக்கவியலாது . 
ஆயினும் பொருளின் நிலை மாறுவதைக் கொண்டு அதன் உள்ளுறை 
ஆற்றலைக் கணிக்கவியலும் . ஒரு வேதியல் வினையின் பொழுது dU 
= TdS - PdV இதில் dU உள்ளுறை ஆற்றலின் வேறுபாடு T என்பது 
வெப்பநிலையைக் குறிக்கும் ds என்பது பொருளின் படிக 


153 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
உருமாற்றத்தைக் குறிக்கும் . P என்பது அழுத்தத்தையும் dV கனவளவு 
மாறுபாட்டையும் குறிக்கும் . 
Intertidal zone ஓதவலைவு மண்டலம்- ஓதவலை ஏற்ற்யிறக்கப் 
பகுதி . ஓதவலைவேற்ற அலைவுயர்வுக் கோட்டுக்கும் ஓதவலை இறக்கத் 
தாழ்வுக் கோட்டிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதி . 
Intrusive rocks ஊடுருவல் பாறைகள்- ஆழத்திலிருந்து மேலே 
வரும் பாறைக்குழம்பு மேலேயுள்ள முந்தைய பாறைகளினுள் 
ஊடுருவியமையும் பாறைகள் . இவை முழைப்பாறைகள் என்றும் 
கிடைவரைத் தளப்பாறைகள் என்றும் பெருங்கிடங்குப் பாறைகள் என்றும் 
பலவகைப்படும் . 
Invariant melting point மாறுபாட்டு உருக்கநிலை- குறிப்பிட்ட 
வெப்பநிலை அழுத்தநிலை மற்றும் வேதியலடக்க நிலையில் ஓரமைப்பில் 
எந்தவிதமான பகுதி மாற்றமும் நடைபெறாத நிலையைக் குறிக்கும் . 
திடநிலையிலுள்ள (பனிக்கட்டிப் ) பொருள் திரவநிலையை ( நீராக மாற ) 
எட்டுவதற்குத் தேவையான உள்ளுறை வெப்பத்தை மட்டுமே கவரும் . 
அப்பொழுது வெப்பநிலையோ அன்றி அழுத்த நிலையோ சற்றும் 
மாறுபடாத நிலையிலிருக்கும் . 
lonic bond அயனிப்பிணைப்பு நேர் மற்றும் எதிர் அயனிகள் 
இணைந்து திடப் பொருளை உருவாக்கும் 

பிணைப்பு 
அயனிப்பிணைப்பாகும் . இந்த இணைவால் உண்டான திடப்பொருட்கள் 
நேர்- எதிர் மின்னேற்றச் சமநிலையில் ஒழுங்கமைதியுடன் உள்ள 
படிக வரிச்சலைக் கொண்டிருக்கும் . நேர்மின் அயனியைச் சூழ்ந்து எதிர்மின் 
அயனிகள் அமைந்திருக்கும் . அதனால் படிக வரிச்சலில் மிகக் குறைந்த 
எதிர்ப்பு மின்னியக்கம் அமைந்திருக்கும் . பெரும்பாலும் ஒரே அணுவால் 
அல்லது பல அணுக்களால் உண்டாக்கப்பட்ட படிகமாக இருக்கும் . 
lonic charge அயனி மின்னூட்டம் - உலோகவயனிகள் மின்மங்களை 
இழப்பதால் நேர்மின்னூட்டத்தைக் கொண்டுள்ளன . அலோக வயனிகள் 
மின்மங்களைப் பெறுவதால் எதிர்மின்னூட்டத்தைப் பெறுகின்றன . 
ஒன்றிற்கு மேற்பட்ட அணுக்களை 

அயனிகள் 
பொதுவானவையாகவோ அன்றி எதிர் SO 2 அல்லது நேர் NH ,, 
மின்னூட்டத்தையோ கொண்டுள்ளன. 
Ionic radii அயனியாரம் படிகவரிச்சலிலுள்ள அயனியின் 
உருவளவைக் குறிக்கும் . இது 0.3 முதல் 20 இக்கு மேலாக இருக்கும் . 
அயனி ஆரம் ஆக்சிசன் மற்றும் பிற அயனிகளுடன் பிணையும் வலிமையும் 
காட்டும் , 
Irregular waves ஒழுங்கற்ற அலைகள்- வேறுபட்ட அலைவுக் 
காலத்தையுடைய அலைகள் . சில சமயங்களில் அவற்றின் 


உடைய 


154 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அலைவுயரங்களும் குறிப்பிடத்தக்க அளவில் வேறுபடும் . அவை 
பெரும்பாலும் காற்று வீச்சால் உந்தப்பட்ட அலைகளாகும் . 
Island தீவு- கடல் , ஆறு , குளம் , ளி ஆகியவற்றிலுள்ள நீரால் சூழப்பட்ட 
நிலப்பரப்பு . தீவுகள் மலைத் தோற்றவியக்கங்களால் நிலத்தின் ஒரு 
பகுதி உயர்த்தப்பட்டதாலும் ஆறு கடலலைகளால் குவிக்கப்பட்ட 
படிவுகளாலும் பவளப்பூச்சிகள் உண்டாக்கும் பவளப்பாறைகளாலும் 
கடல் சுவறுவதாலும் தீவினைச் சுற்றிய பகுதிகள் கடல்கோள்பட்டாலும் 
அல்லது நீரினுள் புதையுண்டாலும் தீவுகள் உண்டாகலாம் . கடலின் 
நடுவே எரிமலை இயக்கத்தினால் பீச்சிய குழம்பு படிந்து தீவுகளை 
உண்டாக்கலாம் . துருவப்பகுதியில் பனிமலைகள் உடைந்து கடலில் 
பனிக்கட்டித் தீவுகளை உண்டாக்கலாம் . தீவுகளைக் கண்டத் தீவுகள், 
கடல் தீவுகள் என வகைப்படுத்தலாம் . கடற்தீவுகள் கடலின் நடுவே 
அமைந்து கடல் நிலங்களிலிருந்து தனித்துப் பிரிக்கப்பட்டுள்ளன . 
படம் 26 . 


Island arc பிறைத் தீவுகள்- பிறைபோன்று வளைவான கோடுபோல 
அமைந்திருக்கும் தீவுக் கூட்டங்கள் . குறிப்பாகக் கிழக்கு ஆசியாவிலுள்ள 
அலிதியன் பிறைத் தீவுக்கூட்டத்தைக் கூறலாம் . இது புவி ஓட்டின் மடிவுற்ற 
பகுதியைக் காட்டும் . புவியோட்டின் தனித்த வலுவிழந்த பகுதியைக் 
குறிக்கும் . இப்பகுதியில் நிலநடுக்கமும் எரிமலைக் குழம்பியக்கமும் 
அடிக்கடி நிகழும் . இத்தீவுகளுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியின் 
வளைவுப் பகுதிக்கு இணையாகக் கடலாழப்பகுதிகள் பெரும்பாலும் 
காணப்படும் . படம் 20 . 
ISO 9000 (International Orgnaization for Standardization ) 
பன்னாட்டுச் செந்தர நிறுவனம் 9000 - தொடர்ச்சியான தர நிர்வாக 
மற்றும் செந்தர உறுதியளிக்கும் நிறுவனம் . வணிக நிறுவனங்கள் தங்கள் 
பொருட்களைத் தர உறுதிச் சான்றிதழ் பெற ஏற்பட்டுள்ளது . 
Isobath சமஆழக்கோடு- நிலப்படத்தில் ஒத்த ஆழங்களையுடைய 
புள்ளிகளை இணைக்கும் கோடு . 
Isohaline சமஉவர்மைக்கோடு - நிலப்படத்தில் கடலில் ஒத்த உப்புத் 
தன்மையுடைய இடங்களை எல்லாம் இணைக்கும் கோடு . 
Isomorphous minerals 

ஒத்த படிகவுருவுடைய கனிமங்கள் - 
இரண்டு அல்லது பல கனிமங்கள் ஒத்த படிகவுருவைக் கொண்டிருத்தல் . 
பேரியம் சல்பேட்டு , ஸ்ரான்சியம் சல்பேட்டு , ஈய சல்பேட்டு இத்தகைய 
கனிமங்கள் உருவ ஒற்றுமையுடையன . இவை ஒரு திடக் கரைசலிலிருந்து 
ஒன்றாகப் படிகமாகும் பொழுது ஒன்றை ஒன்று இடப்பெயர்ச்சி செய்தும் 
குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்தும் படிகமாகின்றன. அவை நிகரான 
வேதியல் வாய்பாடுகளைக் கொண்டன . அவற்றின் நேர்மின்னயனியும் 
எதிர்மின்னயனியும் ஒத்த , ஒப்பிடக் கூடிய நிலையிலிருக்கும் . கார்னட்டு 


155 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
வகையைச் சார்ந்த பலவிதக் கனிமங்களும் ஒத்த படிகவுருவைச்சார்ந்த 
கனிமங்களாகும் 
Isoseismal line சம புவியதிர்ச்சி அளவீடுகளைக் குறிக்கும்கோடு 
நிலப்படத்தில் ஒத்த நிலவதிர்ச்சி ஏற்பட்ட இடங்களை இணைக்கும் 
கோடு . இக்கோடுகள் புவிநிலவதிர்ச்சி மையத்தைச் சுற்றிலும் முடியும் 
கோடுகளாக அமையும் . நிலவதிர்ச்சி அலைகள் கீழேயுள்ள பாறைகளின் 
இயல்புகளுக் கேற்றவாறு பரவுவதால் இக்கோடுகள் கோணல்மாணலாக 
இருக்கும் . இவ்விதக் கோடுகள் தொடர்ச்சியாக வரையப்பட்டிருந்தால் 
இவற்றிலிருந்து புவிப்பரப்பிலுள்ள புவிநில அதிர்ச்சி மையத்தைக் 
கண்டுபிடிக்கலாம் . 
Isostasy சமநிலையுயரத் துண்டப்பகுதி- புவியோடு தனக்குள் 
நிலையான சமநிலையையெட்டும் வரம்பு . புவியிலுள்ள உயர்ந்த 
நிலப்பரப்புகளுக்கும் தாழ்ந்த நிலப்பரப்புகளுக்கும் இடையேயுள்ள 
சமநிலை . மிக உயரமான கண்ட நிலப்பகுதிகள் அடர்த்தி குறைந்த 
(சிலிக்கா அலுமினா) இலேசான பொருட்களாலும் , தாழ்வான 
கடல்நிலப்பகுதிகள் அடர்த்தி மிகுந்த சிலிக்கா - மக்னிசியப் ) 
பொருட்களாலும் ஆகியுள்ளன என்றும் கூறப்படுகின்றது . சமநிலை 
உயரத்துண்டப் பகுதிக் கொள்கையின்படி கண்டச்சமவெளிகள் 
கடல் நிலப்பகுதிகளின் உயரத்தை விட மிகுந்த உயரத்தில் புவி 
ஆழப்பகுதியின் மீது மிதந்து கொண்டிருக்கின்றன என்று கூறப்படுகிறது . 
Isotopes ஓரகத்தனிமங்கள் - ஒத்த வேதியல் தன்மை கொண்ட 
ஒருதனிமத்திற்குப் பல அணுவெண் கொண்ட தனிமங்கள் உண்டு. 
இத்தனிமங்கள் அத்தனிமத்தின் ஓரகத்தனிமங்கள் ஆகும் . அவற்றின் 
நேர்மின்மம் ஒத்திருந்தாலும் அவற்றின் பொதுமங்களின் எண்ணிக்கை 
வேறுபடும் . 
Isotropic ஒருபடித்தான பொருள் - ஒரு பொருளின் எல்லா 
அச்சுப்புறங்களிலும் சமமான ஒளி இயற்பியல் தன்மைகளைக் கொண்டது . 
Isotropic mineral ஒருபடித்தான ஒளிக்கதிர் பரவு 

பரவு கனிமம் 

- 
இக்கனிமத்தினுள் எல்லாத் திசைகளிலும் ஒளி சமச்சீராகப் பரவும் . 
கனசதுரக் கனிமங்கள் இத்தகைய பண்பைக் கொண்டவை . மேலும் 
ஓரச்சுக் கனிமங்களின் சுழல் அச்சுத் தளங்களும் , ( 010 ) தளத்தைக் 
கொண்ட ஓரச்சுச்சாய்வு கனிமங்களும் இத்தன்மையுடையனவாக 
இருக்கும் . இதனால் குறுக்கு நிக்கால் பட்டகத்தின் வழியாக ஒரு 
முனைப்படுத்தப்பட்ட கதிர் செல்லும் பொழுது கனிமம் முழுமையும் 
இருண்டு காணப்படும் . 
Isotropism சமச்சீரொளி பரவும் விதம் - கனிமங்களில் அல்லது ஒரு 
பொருளின் உட்புகுந்து செல்லும் ஒளிக்கதிர் அதன் படிகத்தன்மையாலும் 


11 


156 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ஒளிக்கதிரைத் தக்கதிசையில் வழிப்படுத்துதலாலும் சமச்சீராக 
எல்லாத்திசைகளிலும் கனிமத்தினுள் ஒளிபரவும் . இத்தன்மையால் குறுக்கு 
நிக்கால் பட்டகத்தின் வழியாக ஒருமுனைப்படுத்தப்பட்ட கதிர் செல்லும் 
பொழுது கனிமம் முழுமையும் இருண்டு காணப்படும் . 
Isthmus நீர்ச்சந்தி- கடலால் பிரிக்கப்பட்ட குறுகிய நிலப்பரப்பு . 
இருபெருநிலப் பகுதியை இணைக்கும் தன்மை . தென்னிந்தியத் தீபகற்ப்பம் 
பெரு நிலப்பகுதியான ஆசியக் கண்டத்துடன் இணைவதையும் , 
வட அமெரிக்க - தென்னமெரிக்கக் கண்டங்களைப் பனாமா நீர்ச்சந்தி 
இணைப்பதையும் , ஆப்பிரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கும் சூயசு 
நீர்ச்சந்தியும் , அமெரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கும் பேரிங்கு 
நீர்ச்சந்தியும் எடுத்துக்காட்டுகளாகக் கூறலாம் . 


J 


Jaw crusher தாடை நொறுக்கி - பெரியபாறைத் துண்டங்களை 
உடைத்து நொறுக்கும் இயந்திரம் . 
Jet plane வானவுந்தூர்தி - மிக விரைவாகக் காற்றை உந்தித் தள்ளிப் 
பறக்கும் வானவூர்தி , 
Jet stream விரைவுமேற் காற்று- உயரமான காற்று மண்டலப் 
பகுதியிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக வலுவான விசையுடன் கூடி 
வேகமாக வீசும் காற்று . புவிமைய அகலாங்கக் கோட்டுப்பகுதிகளிலும் 
மிதவெப்பமண்டல அகலாங்குக் கோட்டுப்பகுதிகளிலும் இத்தகைய 
காற்றுகள் அடிக்கின்றன. 
Jetty படகு / கப்பல்துறை - கடலுக்குள் அல்லது ஆற்றுக்குள் 
நீட்டிக் கொண்டிருக்கும் கட்டுமானப்பகுதி . இது கடற்பயணம் அல்லது 
கால்வாய்ப்பயணம் மேற்கொள்ளவும் சரக்குகளை ஏற்றியிறக்கவும் 
பயன்படுகிறது . ஆற்றோட்டத்தினாலும் , ஓதவலைவுகளினாலும் , ஏனைய 
கடல் நீரோட்டங்களாலும் தேய்வரிப்போ அன்றி மண்படிவோ ஏற்படாமல் 
பாதுகாக்கும் கட்டமைப்பு . ஆற்று முகப்பிலும் குடா நுழைவாயிலிலும் 
கட்டப்படுகிறது . இதனால் துறைமுகங்களும் , கால்வாய்களும் 
பாதுகாக்கப்படுகின்றன . படம் 49 . 
Jib பளுதூக்கியின் கையெட்டும் தொலைவு- பளுதூக்கியின் கை 
நீளும் தொலைவு . அப்பகுதியிலுள்ள பளுவைப் பாரந்தூக்கியால் 
இருந்தவிடத்திலிருந்து எளிதில் கையாளவியலும் . 
Jig மேடுபள்ளவரையுடைய சாய்மான மேடை - பொருட்களைச் சில 
பள்ளப்பகுதிகளில் தேக்கி வைத்துப் பொருட்களின் புறவியல்புகளுக்கு 
ஏற்பப் பிரிக்கச் செய்தல் . 


- 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

157 
Jigging method உலுக்கல் முறை கனிமங்களைக் குலுக்கி 
உடைத்துக் கலவையான பிற கனிமங்களிலிருந்து குறிப்பிட்ட ஒரு 
கனிமத்தைப் பிரிக்கும் முறை . 
Jigs உலுக்கிகள்- கனிமச் சுத்தியாக்கத்தின் போது கனிமங்களை 
உலுக்க உதவும் மேடுபள்ள அமைப்புக்கள். 
Jobsite வேலையிடம் - கட்டுமானம் நடைபெறும் இடத்தைக் குறிக்கும் . 
Joint இணைவு- பாறைகளில் வலுவற்ற தளங்களில் காணப்படும் 
ஒருவகையான விரிசல் . இது பிளவுத்தளங்களைப் போலல்லாமல் பாறைத் 
துண்டங்களிடையே எந்தவிதமான பாறை நகர்ச்சியையும் 
உண்டாக்குவதில்லை . பாறைகள் சிதிலமடைந்து நீக்கப்படுவதால் 
உண்டாகும் இணைவுகள் தகட்டிணைவுகள் ஆகும் . குழம்புப்பாறைகள் 
விரைவாகக் குளிர்வதால் உண்டாகும் 

உண்டாகும் இணைவுகள் குளிர் 
இணைவுகளாகும் . கனிமங்கள் விரிவடைவதால் உண்டாகும் இணைவுகள் 
விரிவிணைவுகளாகும் . கிடைவரைக்கு இணையாக உண்டாகும் 
இணைவுகள் கிடைவரை இணைவுகளாகும் பாறைச் சாய்மானத்திற்கு 
இணையாக அமையும் இணைவுகள் பாறைச் சாய்மான இணைவுகளாகும் . 
செங்குத்தான இணைவு 

தளத்தைக் கொண்டவை 
செங்குத்திணைவுகளாகும் . இவற்றிற்குக் குறுக்காக உண்டாகும் 
இணைவுகள் குறுக்கிணைவுகளாகும் . 
Joint plane இணைவுத்தளம் 

இணைவுப் பாறைத் 
துண்டங்களிடையே உள்ள பிரிவுத்தளம் . இரு இணைவுத்தளங்கள் 
ஒன்றையொன்று செங்குத்தாக வெட்டப்பட்டும் அடிப்புறத்தில் 
தகட்டிணைவும் கொண்டிருந்தால் கனசெவ்வகப் பாறைத் துண்டுகளை 
உடையதாயிருக்கும் . 
Jumbo derrick மிகைப்பளுதூக்கி- மிகையான பளுவைத் 
தூக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட பாரந் தூக்கும் கருவி . 
Jumboising பெரும் பளுக் கப்பல் - பேரளவான பளுவை 
ஏற்றிச் செல்வதற்காகக் கப்பலின் மையப்பகுதியை நீக்கி 
அதற்குப்பதிலாகப் புதிய பரப்பைச் சேர்த்துக் கூடுதலான பளுவை 
ஏற்றிச் செல்லுதல் . 
Jurrassic Period சுராசிக் காலக்கட்டம் மீசோசோயிக்கு என்ற 
இரண்டாம் ஊழிக் காலக்கட்டத்தின் நடுவே இக்காலக் கட்டம் 
அமைந்துள்ளது . இஃது இன்றையிலிருந்து 180 முதல் 135 மில்லியன் 
ஆண்டுக் காலத்திற்கு இடைப்பட்டது . இக்காலத்தில் மிகப் பெரிய 
பல்லி போன்ற அரக்க உயிரினங்கள் வாழ்ந்து வந்தன . ஆல்ப்சு மலையின் 
தென்மேற்குப் பகுதியிலுள்ள சுரா மலைகளின் அடிப்படையில் இப்பெயர் 


158 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வழங்கப்பட்டுள்ளது . ஆழமற்ற கடற்பகுதியில் களிமண் , மணல் , 
பவளப்பாறைகள் ஆகியன பெருமளவில் இக்காலத்தில் படிந்துள்ளன . 
இப்படிவுகளில் கடற்கரையோர ஆற்றுக்கழிமுகங்களிலும் காயல்களிலும் 
படிந்தபடிவுகள் காணப்படுகின்றன. 
Juvenile gas புவியாழ வாயுக்கள்- புவியாழ வாயுக்கள் , புவியின் 
உட்பகுதியிலிருந்து வெளிவருவனவாகும் . பெரும்பாலும் எரிமலைப் 
பகுதியிலிருந்து வெளிப்படுவன. 
Juvenile water புவியாழநீர் - புவியின் குறிப்பிடத்தக்க ஆழத்திலிருந்து 
வெளிவரும் நீர் . வெந்நீர் ஊற்றுக்கள் இத்தகைய நீரைக் கொண்டவை . 


K 


Kaolin கயோலின் ( சீன வெள்ளைக் களிமண் ) வெள்ளைநிறக் 
களிமண் . பீங்கான் பாத்திரங்கள் , காகிதம் , இரப்பர் , மருந்துகள் செய்யப் 
பயன்படுகின்றது . இஃது அலுமினிய ஆக்சைடுக் கனிமமாகும் .. 
பெல் சுபார் கனிமம் சிதிலமடைவதால் உண்டாகின்றது . 
படிவுப்பாறைகளிலும் , நீர்ம வெப்பப் படிவங்களிலும் இது தோன்றுகிறது . 
Keel plate- கப்பல் நீளவாட்டப்பட்டி- கப்பலின் உடற்பகுதியின் 
அடியிலுள்ள மையக்கோட்டிலிருந்து அமைந்திருக்கும் நீளவாட்டப் பலகை 
அல்லது தகட்டடிப்பு . 
Keel block ( s ) முட்டுக்கட்டை - கப்பலின் நீளவாட்டப் பலகை 
அடிப்பிற்கு முட்டுக்கொடுக்கும் கட்டைகள் அல்லது விட்டங்கள் . காய்ந்த 
பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக அடிக்கப்படுகின்றன. 
Keelson தாங்குதூண் - கப்பலின் அடிக்கட்டைக்கு மேலாக 
நீளவாட்டத்தில் செங்குத்தாக அமையும் தூண்கள் இதன் மீது சட்டங்கள் 
அமைக்கப்படும் . 
Kelvin wave கெல்வின் அலை நீண்ட சதுரவிடிவலுள்ள கடற்பரப்பில் 
ஏற்படும் ஓதவலைவு ஏற்றயிறக்க அலை . இப்பரப்பில் அலையியக்கம் 
முன்னேறி வரும் அலையின் வலதுபக்கம் உயர்ந்து கொண்டும் 
இடதுபக்கம் குறைந்து கொண்டும் செல்லும் . இது தென் இங்கிலாந்துக் 
கடற்கரையில் ஏன் ஓதவலைவு ஏற்றயிறக்கம் குறைவாக ( 3.60 மீ .) 
உள்ளது என்றும் வட பிரான்சுக் கடற்கரையோரம் உயர்வாக ( 12.0 மீ .) 
உள்ளது என்பதையும் விளக்கும் . 
Kelyphitization புறவளையமாற்றம்- கார்னட்டுப் போன்ற கரிய 
கனிமங்களின் வெளிப்புறத்தில் பாறைக் குழம்பு அல்லது 
பாறைக்கருத்திரள் வினைபுரியும் முனையத்தில் ஏற்படும் கரிய 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


159 


வளையத்தால் கனிமம் மூடப்பட்டு மேலும் வேதியல் விளைவு 
ஏற்படாவண்ணம் தடுக்கப்படும் நிகழ்ச்சி . 
Kelyphytic structure 48 ou 60 ) T W ID IT DOB அமைப்பு கரிய 
கனிமங்களைச் சூழ்ந்து பாறைக்கருத்திரள் அல்லது பாறைக்குழம்பு 
வினைபுரியும் மையத்தில் ஏற்படும் கரியவளைவுடன் கூடிய கனிம 
அமைப்பு . 
Kerf அறுபிளவு பொருளை அறுக்கும் பொழுது ஏற்படும் அறுப்பு 
இடைவெளி , 


Key குறுந்தீவு - இது கடல் மட்டத்திற்குக் கீழ்த் தாழ்ந்த சின்னஞ்சிறு 
தீவு வரிசைகளில் ஒன்று . மண்குதிர்களையும் குறிப்பிடும் அன்றி மணல் , 
பவளச்சிதிலங்கள் , சிப்பிகள் , கூழாங்கற்கள் ஆகியவற்றால் ஆன 
மேடுகளையும் குறிக்கும் . 
Kinetic energy இயக்கக் காலநிலை ஆற்றல் பொருளின் 
இயக்கத்தால் பொருளுக்குக் கிடைக்கும் மிகையான ஆற்றலைக் 
குறிக்கும் . பொருளின் இயக்க ஆற்றல் E = mu ) ஆகும் . m 
பொருண்மையையும் V உந்து விசையையும் குறிக்கும் . 
Kip கிப்பு - 1000 பவுண்டு எடையைக் குறிக்கும் அலகு . 
Knee வளைவுதாங்கி - தளத்தின் உத்திரங்களையும் பக்கவாட்டுச் 
சட்டங்களையும் இணைக்கும் வளைவு தாங்கி . 
Knee brace வளைவுதாங்கிப் பட்டை- குறுக்குச் சட்டத்திற்கும் 
கிடைவிட்டத்திற்கும் இடையே போடப்படும் வளைவுதாங்கிப் பட்டை 
அல்லது தூணுக்கும் கிடைச் சட்டத்திற்கும் இடையே போடப்படும் 
வளைவுதாங்கிப் பட்டைகளைக் குறிக்கும் . 
Knife Plate Seat- கத்தித் தகடுப்பொருத்து குறுக்குச்சட்டம் அமைக்கப் 
பயன்படும் செங்குத்தான தகடு . தகட்டின் அகலம் சிறியதாக இருக்கும் . 
தாங்குவதற்கு மட்டும் அமைக்கப்பட்டிருக்கும் . பள்ளத்தில் சொருகும் 
அமைப்பாக இருக்கும் . ஆனால் மிகப்பெரிய விலக்கத்துடனிருக்கும் . 
Knot கடல்மைல் - கடற்பயணத்தின் பொழுது கப்பலின் வேகத்தைக் 
கடல் மைலால் குறிப்பர் . ஒருகடல் மைல் மணிக்கு 1852 மீட்டர்த் 
தொலைவைக் குறிக்கும் . இது புவிமையக் கோட்டுப்பகுதியில் ஒரு 
மினியூட்டுக் கோணவளவில் அமையும் புறப்பரப்புத் தொலைவைக் 
குறிக்கும் . 
Knuckle கப்பற்கணு- கப்பல் உடற்பகுதித் தளத்தின் அல்லது 
கட்டமைப்பின் திசை திடீரென மாறும் தன்மை . 
Kriging புள்ளியியற் தகவற்திரட்டு- புள்ளியியல் முறைப்படி 
தகவல்களை ஒன்றுடன் ஒன்று பரிமாற்றம் செய்து நிலப்பரப்பில் சில 


160 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கட்டுப்பாட்டிடங்களை அமைத்து எந்தவிதமான கற்பனையும் இல்லாது 
பெறப்படும் தகவல் பெறும் முறை . 


L 


Lacustrine delta ஏரிக் கழிமுகம் - ஆற்றால் உண்டாக்கப்பட்ட 
ஏரியில் கலக்கும் கழிமுகம் . எடுத்துக்காட்டு - மகாநதியின் கிளையாறுகள் 
கலக்கும் சிலிக்கா ஏரி . 


Lacustrine plain ஏரிச்சமவெளி - முன்னாளில் இருந்த ஏரியின் 
தரைத்தளம் . தற்பொழுது அக்காலத்தில் ஓடிய ஆற்றால் கொண்டு 
வரப்பட்டுப் படிந்த படிவுகளைக் கொண்டுள்ளது . இப்படிவுகள் 
நுண்பரல் தன்மை கொண்டதாயும் உருவளவுப்படி நன்றாகப் 
பிரிக்கப்பட்டிருப்பதாலும் வேளாண்மைக்கு ஏற்ற நல்ல வண்டல் 
மண்ணாகும் . இப்பகுதி தாழ்ந்த சதுப்பு நிலமானதால் நீர் செயற்கையாக 
வடிக்கப்பட வேண்டும் . 
Lagging of tide தொடர் ஓதவலைவுக் குறிப்பு- சூரிய சந்திரநிலைப் 
பெயர்ச்சிக்கேற்ப ஏற்படும் தொடர்ச்சியான காலநிலை வேறுபாட்டால் 
வேலியேற்றயிறக்க அலைவுகளின் உயரவளவுகளும் தொடர்ச்சியாக 
வேறுபடுகின்றன . உச்ச ஓதவலைவுகளிலிருந்து பின் குறைந்த 
அலையுயரமடைகிறது . இவ்வேறுபாட்டைத் தொடர்ச்சியாகக் குறித்தல் . 
Lagoon காயாங்குளம் - மணல்மேடு , மண்குதிர் ஆகியவற்றால் 
கடலிலிருந்து பிரிக்கப்பட்ட கடல்வாய் உவர்நீர் ஏரி . இதனைக்கடலேரி 
எனவும் கடற்கரையேரி எனவும் குறிப்பிடுவர் . சில சமயங்களில் 
கடலிலுள்ள பாறைகள் . அல்லது மண்குதிர்களால் பிரிக்கப்பட்ட 
கடற்பகுதியும் இதிலடங்கும் . வட்ட வடிவமான அல்லது முக்கால் 
வட்டக்குதிரைக்குளம்பு போன்ற அமைப்புடைய பவளப் பாறைகளால் 
பிரிக்கப்பட்ட கடற்குளமும் இவ்வகையிலடங்கும் . இவ்வாறான கடலருகு 
ஏரிகள் சிறிய நுழைவாயிலால் கடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் 
அவ்வாயின் வழியாகக் கடல்நீர் ஓதவலைவேற்றயிறக்க மாற்றங்களால் 
உட்புகுந்தபடியும் வெளியேறிய வண்ணமுமாய் இருக்கும் . படம் 48 . 
Lake ஏரி - எல்லாப் பக்கங்களிலும் நிலத்தால் சூழப்பட்ட நீர்நிலை. 
ஆற்றின் அகன்ற பகுதியாகவும் இருக்கும் . கடற்கரையோரத்தில் 
தேங்கிக்கிடக்கும் நீர்நிலையாகவும் இருக்கும் . சில சமயங்களில் இது 
கடலுடன் சிறிய வாயில்களால் இணைக்கப்பட்டிருக்கும் . பொதுவாக 
உள்ளே புகும் நீர் ஆவியாதலால் இழக்கும் நீரைவிட மிக அதிகமாக 
இருக்கும் . பெரும்பாலான ஏரிகள் ஆற்றுக்கால்களுடன் இணைக்கப்பட்ட 
நன்னீரைக் கொண்டிருக்கும் . இந்நீர் குடிப்பதற்கும் வேளாண்மைக்கும் 
பயன்படுத்தப்படுகின்றது . பாலைவனத்தில் திடீரெனப் பெய்யும் மழையால் 


161 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
உண்டாகும் ஆறுகள் பாலைவன மண்ணில் உள்ள உப்புக்களைக் 
கரைத்து வந்து ஏரிகளில் கலப்பதால் அந்த ஏரிகள் உப்புத் 
தன்மையுடைய நீரினைக் கொண்டிருக்கும் . பெரும்பாலான ஏரிகள் 
மழைக்காலத்தில் நிரம்பியும் கோடையில் வறண்டும் காணப்படும் . 
Lamellar Tearing அடுக்குக்கிழிவு பற்றவைப்பால் ஏற்பட்ட 
சுருக்கத்தால் உலோகத் தகட்டில் ஏற்பட்ட கிழிவு அல்லது விரிசல் . 
பெரும்பாலும் பற்றவைப்பு உலோகத்தை அடுத்து உண்டாகிறது . 
Laminar flow சீரடுக்கு நீரோட்டம் - மெதுவாகவும் மென்மையாகவும் 
செல்லும் நீரோட்டம் . இந்நீரோட்டத்தின் பொழுது நீர்ப்படலத்திலுள்ள 
ஒவ்வொரு துளியும் தன்னையடுத்த துளியின் வழுவழுப்பான 
இணைதளத்தில் சீராகச் செல்லுகிறது . நீரோட்டத்தின் மையப்பகுதிகளில் 
இவ்விதமான நீரோட்டம் நிகழுகிறது . அப்பொழுது நீரோட்டம் எடுத்துச் 
செல்லும் துணுக்குகள் உருண்டும் தத்தித் தத்தியும் செல்வதால் 
நீரோட்டம் குறைந்த உந்து விசையுடன் ஓடும் . 
Land breeze நிலக்காற்று - கடலும் நிலமும் வேறுபட்ட அளவுகளில் 
குளிர்ச்சியடைவதால் இக்காற்று வீசுகிறது . இரவுக்காலத்தில் 
நிலமட்டத்திற்கு மேலுள்ள காற்று குளிர்ச்சியடைவதால் அதற்கு 
மேலுள்ள காற்று கீழிறங்குகிறது . பகற்பொழுதில் நிலப்பகுதி விரைவாகச் 
சூரியக்கதிர்களால் வெப்பமடைவதால் நிலத்திலிருந்து கடலை நோக்கி 
வீசுகிறது . இவ்விதக் காற்று கடற்கரையோரம் அல்லது பெரிய 
ஏரிக்கரையோரம் வீசுகிறது . வெப்பமண்டலப் பகுதிகளில் இக்காற்று 
வீசுகிறது . வெப்ப அழுத்தநிலை மெதுவாக மாறியும் நீலவானத்துடனும் 
இருந்தால் இக்காற்று நன்றாக வீசுகிறது . நிலவுருவமைப்பினாலும் 
கடற்கரை இயல்புகளாலும் இக்காற்றின் தன்மை மாற்றமடைகிறது . 
Landfill நிலப்புதைக்கழிவு- குப்பைக்கிடங்கு எனவும் கூறப்படும் 
கழிவுப்பொருட்கள் கொட்டப்படும் இடம் . பாதுகாப்புக்காகச் சில 
நச்சுத்தன்மையுள்ள கழிவுப்பொருட்கள் நீர் புகாத புதைகிடங்குகளில் 
கொட்டப்பட்டு மூடிவைக்கப்படும் . 
Landfill Tax நிலப்புதை நிரப்பு கழிவு வரி- நீர் கசியாப் புதை 
கழிவு நிரப்புவோரிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி . இவ்வரி சுற்றுச்சூழுல் 
பாதுகாப்புக்காக முதலீடு செய்யப்படுகிறது . 
Landform நிலவுருவமைப்பு நிலப்பரப்பின் உருவளவு , அமைப்பு , 
இயல்பு ஆகியவற்றைக் குறிக்கும் . இதனைப் பற்றிய அறிவியல் 
புவிநிலப்பரப்பியல் எனப்படும் . 
Landing craft கரையடையும் படகு . தட்டையான 
அடித்தளத்தையுடைய படகு . இதற்கு முகப்பும் பின்புறமும் உண்டு. 
கடற்கரைக்குச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டது . 


162 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Landing ship dock கரைசேரும் கப்பல் தளம் - புதுமையான பெரிய 
கப்பல்கள் கரைசேர்க்கும் சிறிய படகுகளைக் கொண்டிருக்கும் . அன்றியும் 
கடலிலும் தரையிலும் செல்லும் ஊர்திகளையும் கொண்டிருக்கும் . 
கப்பலின் உடற்பகுதியிலுள்ள பின்புறத்திலிருந்து கீழே இறக்கப்படும் . 
Landlocked நிலத்தால் சூழப்பட்டது . நிலத்தால் சூழப்பட்ட அல்லது 
துறைமுகம் போன்று நிலத்தால் சூழப்பட்ட கடற்பகுதி . 
Landmark நிலக் குறிப்பிடம் - இயற்கையாகவோ அல்லது 
செயற்கையாகவோ அமைந்த எளிதில் எல்லோராலும் இனம் 
கண்டுபிடிக்கக்கூடிய நிலவுரு அல்லது கட்டமைப்பு . இஃது ஒருவர் 
தானிருக்குமிடத்தைக் குறிக்கப் பயன்படுகிறது . 
Landscape நிலப்பரப்பமைப்பு- மொத்த நிலவமைப்பின் இயற்கைத் 
தோற்றம் . 
Laser heated diamond anvil இலேசர் கதிர் சூடுபடுத்தும் 
வைரப்பட்டடை பட்டடையில் வைக்கப்பட்ட பொருளுக்கு இலேசர் 
ஒளிக்கதிரால் உயர்ந்த வெப்பத்தைக் கொடுத்து மிக அதிகமான 
அழுத்தத்தில் பொருளில் ஏற்படும் மாற்றத்தை ஆராய உதவும் பட்டடை . 
Laser wave length இலேசர் கதிரலை நீளம் - கண்ணுக்குத் தெரியும் 
நிறங்களின் அலைகளின் அலைநீளங்களைக் காட்டும் படங்கள் உள்ளன. 
இவற்றைக்கொண்டு குறிப்பிட்ட நிறத்திற் குரிய அலைகளின் நீளத்தை 
அளந்தறியலாம் . இலேசர் கதிர்களின் 

அலைகளின் 
நீளத்திற்கேற்றபடியும் வெளிப்படுத்தப்படும் துளைகளின் விட்டத்தைப் 
பொருத்தும் நிறங்கள் வெளிப்படுகின்றன . இந்த அலைநீளங்கள் 
நானோமீட்டரில் அளக்கப்படுகின்றன . 


Lateral Bracing பக்கவாட்டுப் பிணைச் சட்டம் - கட்டமைப்பு 
உறுப்புகளைச் சில பகுதிகளில் பற்றவைப்பதாலும் இறுகிப் பிணைத்துச் 
சேர்ப்பதாலும் பக்கவாட்டு நகர்ச்சி கட்டுப்படுத்தப்படுகிறது . 
Lateral Buckling பக்கவாட்டு நெளிவு- நெளிவுடைய கட்டமைப்பு 
உறுப்பு பக்கவாட்டு விலக்கத்தால் அல்லது முறுக்கத்தால் அதில் 
நெளிவு உண்டாகிறது . இதனைப் பக்கவாட்டுத் திருக்க நெளிவு என்றும் 
குறிப்பிடுவர் . 
Latitude புவி அகலாங்குக்கோடு - நிலப்படத்தில் புவிமையக் 
கோட்டிலிருந்து தெற்காகவும் வடக்காவும் துருவப்பகுதிகளை நோக்கி 
வரையப்பட்ட இணைகோடுகள் . வடதென் துருவங்கள் 90 ° யில் 
கால்வட்டமாக அமையுமாறு வரையப்பட்டுள்ளன . இக்கோணங்களின் 
ஒரு பாகை என்பது 60 மினியுட்டுகளாகவும் ஒரு மினியூட்டு 60 
செகண்டுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன . ஒருபாகை புவி மையக்கோட்டுப் 


163 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
பகுதியில் 111 கிலோ மீட்டர் தொலைவைக் குறிப்பிடும் . ஒரு மினியூட்டு 
1850 மீட்டர் தொலைவைக் குறிப்பிடும் . ஒரு செகண்டு 30.83 மீட்டரைக் 
குறிக்கும் . துருவப்பகுதியை நோக்கிச் செல்கையில் இத்தொலைவு 
குறைந்து கொண்டே செல்லும் . 
Lattice constants படிகப்பின்னல் வலையமைப்பு மாறிலிகள் 
படிக வரிச்சலில் உள்ள அலகறைகளுக்கிடையே உள்ள மாறாத 
தொலைவைக் குறிக்கும் . படிகவரிச்சல் முப்பரிமாணமுள்ளதால் மூன்று 
மாறாத தொலைவுகளையும் அவற்றிற்கிடையே உள்ள மாறாத 
கோணங்களையும் குறிக்கும் . 
Lattice energy of crystals கனிமப் படிகக் கட்டமைவு ஆற்றல் 
படிகக் கட்டமைப்பு உருவாவதால் அப்படிகத்தில் படிகக் 
கட்டமைப்புவரிச்சல் ஆற்றல் அடங்கியுள்ளது . இவ்வாற்றல் படிகத்தின் 
உருவளவைப்பொருத்து அமைகிறது . திடநிலையிலுள்ள படிகம் வாயு 
அயனிகளாக மாறுவதற்குத் தேவையான ஆற்றலைக் குறிக்கும் . அன்றி 
வாயு அயனிகள் திடப்படிகமாக மாறுவதற்குத் தேவையான ஆற்றலையும் 
குறிக்கும் . 
Lattice site படிகவரிச்சல் புள்ளியிடவயனிக் கட்டமைவிடங்கள் 
படிகத்தின் வரிச்சல் கோட்டையும் இடப்புள்ளியையும் இது குறிப்பிடும் . 
அயனிகள் படிகமாக அமையும் பொழுது ஒவ்வொரு அயனியும் 
தமக்கெதிரான மின்னயனிகள் தம்மைச் சூழ்ந்திருக்குமாறு அமைய 
முனைகின்றன . அதுபோழ்து அவ்விரு அயனிகளின் ஆரங்களைப் 
பொருத்தே சூழ்ந்திருக்கும் அயனிகளின் எண்ணிக்கையும் அமைகின்றன . 
உலோகவயனிக்கும் அலோகவயனிக்கும் இடையே உள்ள விகிதம் 
உயர்ந்திருந்தால் உயர்தொடரிணைவு எண் உருவாகி அயனிகள் 
நெருக்கமாகப் பொதிவடைகின்றன . இத்தகைய உயர் தொடர் 
இணைவுகள் குறைந்த வலுவினை உடையனவாகையால் எளிதில் 
சிதைந்து குறைந்த தொடரிணைவுப் படிகங்களாக நிலைபெறுகின்றன. 
உலோகவயனிகளும் அலோக வயனிகளும் படிக அமைப்பில் இடம் 
பெறும் புள்ளிகளாக இவை அமைகின்றன. 
Latttice line width படிகவரிச்சல் வரிசை அகலம்- வேதியல் 
கூட்டுப்பொருட்களை இனம் பிரித்தறியவும் , படிகக்கட்டமைப்பின் 
உறுதியையும் , வினைபுரியும் பாங்கினையும் படிகவரிச்சல் கோட்டின் 
அகலத்தின் மூலம் அறியலாம் . பொதுவாகக் கரிமக் கூட்டுப்பொருட்களின் 
கட்டமைப்பைக் குறிப்பிடப்பயன்படுகிறது . 
Lava எரிமலைக்குழம்பு - எரிமலைவாயிலிருந்து பிதுக்கப்பட்டோ அன்றி 
வெடித்துமிழப்படும் பாறைக்குழம்பு உயர்ந்த வெப்பத்திலிருந்து திடீரென 
நிலப்பரப்பின் வெப்பநிலைக்குக் குளிர்ந்து உறைவதால் நுண்பரல் 


164 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


தன்மைமிக்க பாறைக்கனிமங்கள் அல்லது பளிக்குப் பொருட்கள் 
காணப்படும் . பாறைக்குழம்பு ஓடியதால் ஏற்பட்ட தடயங்களும் காணப்படும் . 
Leaching கரைப்பரிப்பு- மண்மேலடுக்கிலிருந்து கரையக் கூடிய 
உப்புக்களும் கரிமப் பொருட்களும் சுழற்சியுறும் மழைநீரால் 
கரைத்திழுத்துச் செல்லப்பட்டுக் கீழேயுள்ள மண்ணடுக்குக்கு 
எடுத்துச்செல்லப்படுதல் . 
Lead காரீயம் - காரீய உலோகத் தனிமம் . மென்மையானது . உயர்ந்த 
அணுவெண்ணை ( 82 ) உடையது . நீலவெண்மை நிறத்தை உடையது . 
327 ° வெப்பநிலையில் உருகக் கூடியது . 7 ஓரகத்தனிமங்களையும் 
( 3 நிலையான Pb206,207,208 

3 நிலையற்ற Pb204,205,210 1 கதிர்வீச்சுத் 
Pb202 தனிமங்களையும் கொண்டது . இதன் அரைநாள் வாழ்வு 53000 
ஆண்டுகளாகும் . 


LEAP ( Local Environment Agency Plan ) வட்டாரச்சுற்றுச்சூழல் 
திட்டக்குழுமம்- வட்டாரப்பகுதியின் சுற்றுச்சூழலை மேம்படுத்த 
அமைக்கப்பட்ட குழுவின் திட்டம் . 
Leadline ஆழம்பார்க்கும் கம்பி - அளவுகள் குறித்த நீண்ட கம்பி . 
இதன் ஒரு முனையில் கனமான பளுவொன்று இணைக்கப்பட்டிருக்கும் . 
Ledge முரம்புவிளிம்பு- கடற்கரையை ஒட்டித் தொடர்ந்திருக்கும் ஒரு 
பாறையமைப்பின் விளிம்பு . 
Leeward மறைவுப்பக்கம் - காற்றடிக்கும் திசையின் மறைவுப்பகுதி . 
காற்றுவீச்சால் உண்டான மணல்மேடுகளின் மறைவுப்பக்கம் சற்றுச் 
செங்குத்தான சரிவை உடையதாய் இருக்கும் . 
Leg கால் கட்டமைப்பு முடக்குகளின் தட்டையாக நீட்டிக்கொண்டிருக்கும் 
பகுதி . 
Levee அணைக்கரை- ஆற்றங்கரையோரப் படிவால் உண்டான கரை . 
ஆற்றுநீர் பெருக்கெடுத்துப் பக்கவாட்டிலுள்ள தாழ்வான நிலம் நீரில் 
முழ்காமல் பாதுகாக்கிறது . இதனை உறுதிப்படுத்தி இதன் மீது 
சாலையமைத்து மேலும் வெள்ளப்பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பர் . 
Leveling உயரமட்ட அளவை- நிலவளவையில் நிலப்பரப்புகளின் 
உயரத்தை அளப்பது . தொடர்ச்சியாக உள்ள இருபுள்ளிகளின் 
உயரவேறுபாட்டைக் கண்டுபிடிப்பதை அடிப்படையாகக் கொண்டது . இந்த 
அளவைகளில் முதலில் எடுக்கும் அளவு ஒரு மேற்கோள் புள்ளியிலிருந்து 
எடுக்கப்பட்ட உயரமாகும் . கடலில் மிகக் குறைவான அலையுயர 
அளவையை அடிப்படை மேற்கோளாகக் கொண்டு அளக்கப்படுகிறது . 
இருபுள்ளிகளை 

அளக்கச் 

சாராயமட்டம் பொருத்தப்பட்ட 
தொலைநோக்கியிலுள்ள இருதுளைகளின் வழியாக ஏற்படும் நீண்ட 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


165 


தொலைப் பார்வையைக் கொண்டு ஒத்த உயரப் பார்வையைக் கண்டு 
பிடித்தும் நில உயரவேறுபாடுகளைக் கண்டுபிடித்தும் அளக்கப்படுகிறது . 
Lifeboat உயிர்காக்கும்படகு - சிதையாத உடற்பகுதியைக் கொண்ட 
வலுவான படகு . தாய்க்கப்பலிலிருந்து வெளியேறி உயிர்தப்புவதற்கான 
படகு . 
Light breeze மென்காற்று - காற்றுவீச்சின் உந்துவிரைவு வேகம் 4 
இலிருந்து 6 கடல்மைல் ( 7.2 முதல் 10.8கி.மீ. ) வேகத்திலிருந்தால் 
அதனை மென்காற்றாகக் குறிப்பிடுவர் . 
Light rail நகரப்போக்குவரத்து இருப்புப்பாதை- புறநகர்களை 
நகரமையங்களுடன் இணைக்கும் தூய நவீன இருப்புப் பாதை . 
Light wave band ஒளியலைக் கதிர்ப்பட்டை - ஒளியலைக் 
கதிர்ப்பட்டை 425nm அலைநீளத்தைச் சுற்றிக் காணப்படும் . இதனால் 
பலவித நிறங்களை உடைய ஒளியலைப்பட்டை ஒளியலைக் கதிர்களின் 
அலை நீளங்களுக்கேற்ப உண்டாகும் . 
Lifting gear திருகுவகைப் பளுதூக்கி - சரக்குகளை ஏற்றவும் 
இறக்கவும் பயன்படும் பாரந்தூக்கும் கருவி . 
Lightening holes சுமைகுறைப்புத் துளைகள்- கப்பலின் எடையைக் 
குறைப்பதற்காக இடும் பெரிய துளைகள் . 
Lightship சுமையில்லாக்கப்பல் கப்பலில் எரிமம் / சுமைகள் இல்லாத 
பொழுது கப்பலின் எடை . 
Limber hole கழிவுநீரோட்டை- கழிவுநீரை வெளியேற்ற இடப்பட்ட 
சிறிய துளை அல்லது ஓட்டைக்காக வெட்டிய பகுதி . 
Limit of backwash பின்னலைப்பு எல்லை- ஓர் ஓதவலைவின் 
பொழுது கடலலை கடற்பக்கமாகப் 

கடற்பக்கமாகப் பின்னலைவை ஏற்படுத்தும் 
தொலைவு . 
Limit of uprush அலையேறுமெல்லை- ஓர் ஓதவலைவின் பொழுது 
கடலலை கடற்பக்கமாக முன்னேறிவரும் அலையேற்றத் தொலைவு. 
Liner சுமைபோக்கு வரத்துக்கப்பல் ஒரு துறைமுகத்திற்கும் 
மற்றொரு துறைமுகத்திற்கும் இடையே தொடர்ந்து போக்குவரத்தைத் 
திட்டமிட்ட காலப்படி நடத்திக் கொண்டிருக்கும் 1000 டன் எடைக்கும் 
மேலாக ஏற்றிச் செல்லும் கப்பல்களைக் குறிக்கும் . 
Lines plan கப்பல் திட்டப்படம் கப்பல் உடற்பகுதியமைப்புத் 
திட்டம் . நீர்க்கோட்டு வரைகள் , பின்புறப் புடைப்புப் பகுதிக்கோட்டு 
வரைகள் , குறுக்குவெட்டுத் தோற்றவரைகள் , இறுதித் தோற்றங்கள் 
ஆகியவை குறித்த திட்டப்படம் . 


166 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Lintel மேற்கட்டை - சுவரிலிலுள்ள கதவு சன்னல் மற்றும் பிற திறந்த 
வெளிகளுக்கு மேலாக இடப்படும் தட்டையான மேற்கட்டுவிட்டம் அல்லது 
கட்டமைப்பு . மேற்கண்ட பகுதிகளுக்கு மேலாகக் கட்டமைப்பை 
விரிவுபடுத்த மேற்கட்டை அமைக்கப்பட வேண்டியுள்ளது . 
List ஒருபுறச் சாய்வு - காற்றாலும் பெருஞ்சுமையாலும் ஒரு பக்கமாகச் 
சாய்ந்த நிலையிலுள்ள கப்பல் . 
Lithosphere புவிக்கோளப் பாறைமேலோடு - நிலப்பரப்புக்குக் கீழ் 
65 கிலோ மீட்டர் ஆழம் வரையுள்ள பகுதியைக் குறிக்கும் . இதில் 
சிலிக்கா - அலுமினியம் மிக்க சையல் பாறைப்பகுதியும் சிலிக்கா- மக்னீசியம் 
மிக்க சைமாப் பாறைப்பகுதியும் அடங்கும் . இதற்குக் கீழாகப் புவி 
மேற்போர்வையின் ஒருபகுதியான மென்மையான நெகிழ்வுத் தன்மையுள்ள 
வலிமையற்ற புவிமேற்போர்வையின் ஒருபகுதியான புவியாழமண்டலம் 
அமைந்துள்ளது . படம் 32 . 


Littoral அலைவாய் - கடற்கரையோர மற்றும் வேலியேற்றயிறக்க 
எல்லைப் பகுதிகளை முழுமையான அலைவாயக் கரைப்பகுதி எனக் 
குறிப்பிடுகின்றனர் . இப்பகுதி அதில் வாழும் உயரினங்களைப் பொருத்து 
அகலம் வேறுபட்டதாயிருக்கும் . சிலவிடங்களில் 200 மீட்டர் ஆழமுடைய 
பகுதிகளைக்கூட இதில் இணைக்கின்றனர் . பொதுவாக ல் முதல் 200 
மீட்டர் ஆழமுள்ள பகுதிகளை ஆழ அலைவாய்ப் பகுதியாகக் 
குறிப்பிடுகின்றனர் . படம் 25 . 


Littoral currents அலைவாய் நீரோட்டம் - கடற்கரைக்கு இணையாக 
அலைவாய் மண்டிலத்தில் ஏற்படும் நீரோட்டம் . பொதுவாக வீசும் காற்றால் 
அலைகள் கடற்ரையை ஒரு கோணத்தில் வந்து அடிக்கின்றன . 
படம் 25 . 


Littoral deposit அலைவாய்ப் படிவுகள்- ஓதவலைவேற்றயிறக்கப் 
பகுதிகளில் படியும் மணல் , காசிட்டரைட்டு , கார்னட்டு , இல்மனைட்டு , 
இருட்டைல் , சில்லிமனைட்டு , மோனோசைட்டுப் போன்ற கொழிவுப்படிவுகள் , 
சிப்பிகள் , கிளிஞ்சல்கள் , கடற்சேறுகள் ஆகியவை அடங்கும் . 
படம் 27 . 


Littoral transport அலைவாய் மண்டிலப்படிவுப் பெயர்ச்சி 
அலைகளா லும் நீரோட்டங்களாலும் கடற்கரைக்கு இணையாக 
அலைவாய் மண்டிலத்திலேற்படும் அலைவாய் மண்ணரிப்புப் பெயர்ச்சியால் 
படிவுகள் இடம்பெயர்ந்து எடுத்துச் செல்லப்படுகின்றன ( படம் 9,25,27 ). 
Littoral transport rate அலைவாய் மண்டிலப் பெயர்ச்சி வீதம் 
அலைவாய் மண்டிலத்தில் கடற்கரைக்கு இணையாகவோ அன்றிக் 
கடற்கரைக்குச் செங்குத்தாகவோ படிவுப்பொருட்கள் எடுத்துச் செல்லும் 
வீதம் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

167 
Littoral zone அலைவாய் மண்டிலம் - கடற்கரையில் அலை 
உடைவுப்பகுதியை அடுத்து உள்ள அலைவாய் மண்டிலம் . இதன் 
கடற்பகுதி எல்லைமுடிவைக் குறிப்பிட்டுக் கூறவியலாது . படம் 25,27 . 
Live load இயங்குபளு கட்டமைப்பின் வாழ்நாளில் இயங்கும் 
பளுவைக் குறிக்கும் . இப்பளு ஒரு புள்ளியிலிருந்து வேறொரு புள்ளிக்கு 
மாறலாம் . கட்டடத்தில் வசிப்போர்களின் பயன்பாட்டால் இவ்விதம் 
நிகழலாம் . பாலங்களில் ஊர்திகள் இயங்குவதால் ஏற்படும் பளுவும் 
இதிலடங்கும் . இப்பளுவில் கட்டடத்தின் பளு , காற்றால் ஏற்படும் பளு , 
பனியால் ஏற்படும் பளு மற்றும் புவி அதிர்ச்சியால் ஏற்படும் பளு 
ஆகியவை அடங்கா . 
LNG carrier திரவ இயற்கைவாயுக் கப்பல் - இயற்கை வாயுவைத் 
திரவநிலையில் எடுத்துச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
படம் . 58 . 


LPG carrier திரவப் பாறையெண்ணெய்க் கப்பல் - திரவப் 
பாறையெண்ணெய்யை எடுத்துச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
படம் 51 . 
Load 5160) LD நீரோட்டத்தால் எடுத்துச் செல்லப்படும் 
படிவுப்பொருட்கள் . இதில் நீரில் தொங்கும் துணுக்குகளும் 
படுகைக்கடியிலுள்ள படிவுச்சுமைகளும் அடங்கும் . 
Load பளு- கட்டமைப்பின் மீது செலுத்தப்படும் வெளிப்புற 
விசைத்தாக்கம் . இத்தாக்கம் நிலையான கட்டுமானத்தின் பளுவால் 
ஏற்படலாம் . சுற்றுச்சூழலால் ஏற்பட்ட தாக்கத்தால் அமையலாம் ,, 
வேறுபாடான அடிவானக்கால் உறுதியடைவதால் நிகழலாம் . 
பயன்படுத்தலாலும் அன்றிக் கட்டடப் பொருட்களாலும் உண்டாகலாம் . 
Locally generated waves ஓரிடத்தில் உருவான அலைகள் 
கண் பார்வைத் தொலைவில் உண்டாகியிருக்கும் கடலலைகள் மற்றும் 
குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து 50 கிலோ மீட்டர் தொலைவு வரையுள்ள 
அலைகளும் கடலோரக் கடலலைகளும் இதிலடங்கும் . 
Longwaves நெட்டலைகள் - அலைவுக்காலம் 30 நொடி அளவிலுள்ள 
அலைகள் வெள்ளை அலை உடைவுப்பகுதியில் உண்டாகின்றன. 
Long crested waves உயர்முகட்டு அலைகள் - அலையின் நீளத்தை 
விட அதன் உச்சியின் உயரநீளம் மிகுதியானது . 
Longitude புவிநெட்டாங்குக் கோடு- புவிமையக் கோட்டிலிருந்து 
ஒவ்வொரு புவிநெட்டாங்குக் கோட்டிற்கும் இடையே உள்ள 
கோணத்தொலைவைக் குறிப்பிடுவது . இலண்டன் நகரத்திலுள்ள 
கீரின்விச்சு என்ற இடத்திலிருந்து கிழக்கு மேற்காக 180 ° வரை 
நிலப்படத்தில் புவியைப் பிரித்துள்ளனர் . அதில் 180 ° கிழக்கும் மேற்கும் 


168 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


உள்ள கோடு ஒரேகோடாக அமையும் . இதனை உலகநாட்குறிப்புக் 
கோடாகக் கொண்டுள்ளனர் . எனவே மொத்தம் 360 புவிநெட்டாங்குக் 
கோடுகள் உள்ளன . துருவப்பகுதிகளை நோக்கிச் செல்கையில் 
இக்கோடுகள் மிக அருகில் ஒன்றுக்கொன்றாக அமையும் . புவிமையக் 
கோட்டில் ஒரு கோட்டிற்கும் அடுத்த கோட்டிற்கும் இடையிட்ட தொலைவு 
111 கிலோ மீட்டராக இருக்கையில் 30 ° வட தென் புவி அகலாங்குக் 
கோடுகளில் இத்தொலைவு குறைந்து 96 கிலோமீட்டராகிறது . 60 ° 
யில் 56 கிலோமீட்டராகவும் 80 ° யில் 19 கிலோமீட்டராகவும் துருவங்களில் 
0 கிலோமீட்டராகவும் அமையும் . 
Longitudinal நெடுவாட்டவலுமையாக்கம் - கப்பலின் முன்புறத்தையும் 
பின்புறத்தையும் இணைக்கும் நீளவாட்டத் தகட்டை வலுமைப்படுத்தும் 
தன்மை . 
Longitudinal wave நெடுவாட்டப் புவியதிர்ச்சியலை - புவி 
நிலவதிர்ச்சியலைகளின் ஒரு வடிவம் . இவ்வலை நிலப்பரப்புத்தளத்தின் 
வழியாகச் செல்கிறது . நிலப்பரப்பிலுள்ள பாறை அடுக்குகளின் 
மீட்சித்தன்மையால் அலையின் இயல்பு கட்டுப்படுத்தப்படுகிறது . அதனால் 
இது முதனிலை ( P ) p- அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை ( S ) ; 
அலைகளைப் போல் நேரடியாகப் பாறைகளின் வழியாக ஊடுருவிச் 
செல்லாமற் செல்வதால் அவற்றைவிட மிகத் தாமதமாக ஓரிடத்தை 
வந்தடைகிறது . இவ்வலைகள் அன்பலைகள் ( Q ) என்றும் இராலே ( R ) 
அலைகள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன . 
Longshore நெடுவாட்டக் கடற்கரைப்பகுதி கடற்கரைக்கு 
இணையான அதற்கருகிலுள்ள பகுதி . 
Longshore bar நெடுவாட்டக்கடற்கரை மணற்றிட்டு கடற்கரை 
ஓரமாக அமைந்திருக்கும் மணல் முகடு/ முகடுகள் . இவை கடலினுள்ளும் 
பரவியிருக்கும் . ஓதவலைவிறக்க நிலையில் முகடுகள் வெளித்தெரியும் . 
சில முகடுகள் கடற்பக்கமாக நீரினுள் முங்கியநிலையிலே இருக்கும் . 
Longshore current நெடுவாட்டக் கடற்கரை நீரோட்டம் 
வெள்ளைலைப் பகுதியில் ஏற்படும் நீரோட்டம் . பொதுவாகக் கடற்கரைக்கு 
இணையாக ஓடும் அலைகள் கடற்கரைக்கருகே உடைவதால் 
உண்டாகிறது . இதனைக் கடற்கரை நீரோட்டம் என்றும் கடலருகு 
நீரோட்டம் எனவும் குறிப்பிடுவர் . படம் 25 . 
Longshoredrift நெடுவாட்டக் கடற்கரையலைவாய்ப் 
படிவப் பெயர்ச்சி மணல் மூட்டக் கடற்கரைக்குக் குறுக்காக 
அலைகளடிப்பதால் , அலைகள் கொண்டுவரும் மணல் கடற்கரையைக் 
கோணலாகத் தாக்கி அரிக்கிறது . அதேசமயத்தில் சில அலைகள் 
கடற்கரைக்குச் செங்குத்தாகப் பின் + வாங்கு அலைவு நிகழ்த்துகின்றன . 
அதனால் மண்குதிர்களும் மணல் திட்டுக்களும் கடற்கரையில் 
இடம்பெயர்கின்றன . படம் 25,27 . 


169 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Longshore transport rate நெடுவாட்டக் கடற்கரைப்படிவுப் 
பெயர்ச்சிவீதம்- கடற்கரைக்கு இணையாகப் படிவுப்பொருட்கள் எடுத்துச் 
செல்லும் வீதம் . கடற்கரையில் ஒரு கோணத்துடன் உடையும் அலைகளால் 
இந்நீரோட்டம் உண்டாகும் பொழுது எடுத்துச் செல்லும் 
படிவுப்பொருட்களின் வீதம் . 
Longshore trough நெடுவாட்டக் கடற்கரைப்பள்ளம்- அலையுடையும் 
பகுதிகளில் ஏற்படும் நீளவாட்டப்பள்ளத்தாக்கு அல்லது தொடர்ச்சியான 
பல பள்ளத்தாக்குகள் அலைவாய்ப்பகுதியிலுள்ள கடற்புறத்தில் 
அமைகின்றன. படம் 25 . 
Long ton பெரிய டன் - 1.016 டன்னையோ அன்றி 2240 பவுண்டையோ 
குறிக்கும் . 
Loop கொளுவு - நிலையான அலையின் ஒரு பகுதியில் செங்குத்தான 
அலைவு மிகுதியாகவும் கிடைத்தள அலைவு மிகக் குறைவாகவும் 
இருந்தால் அலையில் கொக்கி போல வளைமடிவு ( கொளுவு ) ஏற்படுகிறது . 
Loss coefficient இழப்புக்குணகம் கடல்நுழைவாய் முகப்பில் 
ஏற்படும் இழப்புக் குணகம் பெரும்பாலும் நுழைவாயிலின் உருவளவு , 
இயற்கைநிலவமைப்பு , நுழைவாய் விளிம்பு , நீரோட்ட உந்துவிரைவு , 
குறைந்து கொண்டு வரும் ஆழநிலை வீழ்ச்சி ஆகியவற்றைப் பொருத்தது . 
இழக்கும் குணகத்தை உந்துவிரைவு வெளியேற்றக் கனவளவில் 
குறிக்கப்படும் . 
Low tide terrace ஓதவலைவிறக்க மேடைவெளி- வேலியிறக்க 
நிலைப் பகுதியில் காணப்படும் சமதளமான கடற்கரைப் பகுதி . 
Low water ஓதவலைவிறக்க நீர்- ஒவ்வொரு வேலியிறக்கத்தின் 
பொழுதும் அலைகள் பின்னிறங்குவதால் உயரம் குறையும் அளவு . 
இதனைக் குறைந்த ஓதவலை அலைவு என்றும் குறிப்பிடுவர் . 
Low water line மிகக்குறைந்த ஓதவலை விறக்கக் கோடு - 
ஓதவேலியிறக்க அலைவால் தாழ்ந்துள்ள நீர்மட்டக் கோடு . இதனைக் 
கொண்டு கடல் மட்ட உயரங்களைக் கணிக்கின்றனர் . 
Lower High water குறைந்த ஓதவலைவேற்ற உயர்வுமட்டம் . 
ஒரு சந்திரநாளில் ஏற்படும் இரு வேலியேற்றக் காலங்களில் ஏற்படும் 
தாழ்வான வேலியேற்ற அலை உயர்வு . படம் 6,17 . 
Lower low water குறைந்த ஓதவலைவு இறக்கத்தாழ்வுமட்டம் - 
ஒரு சந்திரநாளில் ஏற்படும் இரு வேலியிறக்கக் காலங்களில் ஏற்படும் 
தாழ்வான வேலியிறக்க அலைத்தாழ்வு மட்டம் . படம் . 17 . 
Lower low water datum குறைந்து தாழ்ந்துள்ள கடல் நீர்மட்டம் - 
ஓரிடத்திலுள்ள தோராயமான மிகத்தாழ்ந்த வேலியிறக்கக் கடல்நீர்மட்டம் . 
இவ்வலகினை அடிப்படையாகக் கொண்டு எல்லா ஆழ அளவீடுகளையும் 


170 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
குறிப்பர் . இம்மட்டம் அவ்விடத்தின் பலவாண்டுகளில் நீர்மட்டம் அளந்து 
கணித்த தோராயமான அளவீடாகும் . படம் . 17 . 
Lunar day சந்திரநாள்- புவி தன்னைத்தானே ஒருமுறை சுழலுவதற்கு 
எடுத்துக் கொள்ளும் சரியான அளவைச் சந்திரனின் கால அளவிற்கு 
மதிப்பிடுதல் . சந்திரனால் 360 ° புவிநெட்டாங்குக் கோடுகள் முழுமையும் 
கடக்க எடுத்துக் கொள்ளும் நேரம் . இஃது 24 மணி நேரமும் 50 
நிமிடங்களும் ஆகும் . இது ஓதவலைவு ஏற்றயிறக்க நிலைகளைக் 
குறிப்பிடப் பயன்படும் . அதனால் இதனை ஓதவலைவு ஏற்றயிறக்க 
நாள் என்றும் குறிப்பிடுவர் . 
Lunar month சந்திரமாதம்- சந்திரன் புவியை முழுமையாக ஒருமுறை 
சுற்றிவர எடுத்துக் கொள்ளும் கால அளவு . ஓர் அமாவாசையிலிருந்து 
அடுத்து வரும் அமாவாசைக்கு இடைப்பட்ட காலவளவு . இஃது 29.5 
நாட்களாகும் . 
Lunar tide சந்திர ஈர்ப்பலை - சந்திரனின் நேரடியான ஈர்ப்பால் எழும் 
அலைவுயர்வு . படம் 8 . 


Lysimeter ஊடுநீரளவி - மண்ணடுக்கின் வழியாக உட்புகுந்து செல்லும் 
நீரினளவை அளக்கும் கருவி . மண்ணடுக்கின் கீழ்ப் புதைக்கப்பட்ட 
பாத்திரத்தில் வடியும் நீரினளவை அளந்து அதில் கரைந்துள்ள 
பொருட்களையும் ஆராயப் பயன்படும் கருவி . 


M 


Machinery இயந்திரங்கள் - கப்பலை ஓட்டும் இயந்திரங்கள் , நீர் 
இறவை நீர் காற்றழுத்த இயந்திரங்கள் போன்ற துணை இயந்திரங்கள் , 
இவைதவிரப் பிற வெப்பநிலைச் சமப்படுத்தும் கருவிகள் , நீரழுத்தத் 
தூக்கிகள் , மின் தூக்கிகள் போன்றனவும் மற்றும் இழுவை 
இயந்திரங்களும் பாரஞ்சாம்பிகளும் அடங்கும் . 
Macroalgae பருக்கைப்பாசி- கண்ணுக்குத் தெரியும் படியான 
பருக்கையான பாசி வகையைக் குறிக்கும் . 
Macrophytes நீர்வாழ் பருக்கைத் தாவரங்கள்- நீரிலும் , நீரை 
அடுத்துள்ள நிலப்பகுதிகளிலும் வாழும் தாவரங்களைக் குறிக்கும். நீருக்கு 
மேலாக நீட்டிக்கொண்டோ, நீருக்கு அடியிலோ அன்றி நீரின் மீது மிதந்தோ 
வளரும் தன்மையன . 
Macro - tidal ஓதப்பேரலைவு- ஓதவலைவு 4 மீட்டருக்கும் மேலாக 
இருக்கும் அலைவு . 
Magazine வெடிமருந்துக் கிடங்கு- கடற்படைக் கப்பல்களில் 
தரையிலிருந்து விண்ணுக்குச் செலுத்தும் ஏவுகணைகள் , எறிகுண்டுகள் , 


171 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
வெடிகுண்டுகள் மற்றும் பிற படைக்கலங்களைத் தனியாகப் பாதுகாக்கும் 
அறை . 
Magma பாறைக் குழம்பு புவியோட்டிலுள்ள திடமான 
பாறைகளுக்கடியில் உண்டாகும் உருகிய நிலையிலுள்ள பாறைக் குழம்பு . 
இக்குழம்பு ஆழ நிலையில் குளிர்ந்து பலவிதமான பாறைகளை 
உண்டாக்கும் . அல்லது விரைவாக நிலப்பரப்பை அடைந்து 
எரிமலைக்குழம்பாக வெடித்து உமிழப்படலாம் . சில சமயங்களில் 
நிலமட்டத்திற்குக் கீழாக உள்ள பாறைகளில் ஊடுருவித் தழற் 
பாறைகளாக உறையலாம் . அல்லது நிலமட்டத்திற்கு வருமுன்னே 
பாறையாக உறையலாம் . பாறைக்குழம்பின் வேதியலடக்கம் பலவாறாக 
வேறுபடும் . சிலிக்காவடக்கம் 60 % மேலாக இருந்தால் அஃது 
அமிலப்பாறை என்றும் 50 % உம் கீழாகயிருந்தால் அது மூலப்பாறை 
என்றும் வகைப்படுத்தப்படுகின்றது . 
Magnetic declination காந்தத்திசைவிலக்கம் ஓரிடத்தில் 
உண்மையான வடக்குத் திசைப் புலனிலிருந்து கிழக்குமேற்காகத் 
திசைகாட்டும் கருவியிலுள்ள காந்த ஊசி சற்று வேறுபடும் திசைப்புலன் . 
புவியின் ஒவ்வொரு பகுதியிலும் . தனித்தனியான இத்தகைய மாற்றங்கள் 
தென்படும் . மேலும் ஒரேயிடத்திலுள்ள காந்தத் திசைப்புலனும் காலப் 
போக்கில் வேறுபட்டுப் புதிய திசைப் புலன்களைக் 
காட்டிக்கொண்டிருக்கும் . பிரிட்டனில் 1961 இல் உண்மையான 
வடக்கிலிருந்து 9 ° மேற்காக விலகியிருந்தது . ஒவ்வொரு 4 
ஆண்டுகளுக்கொருமுறை 1/2 வீதம் குறைந்து வந்துள்ளது . இதேவீதத்தில் 
நீடித்தால் 2033 ஆம் ஆண்டில் 0 ° விலக்கத்தை அவ்விடம் அடையும் . 
தற்பொழுது சின்சினாட்டி , ஓகியோ ஆகியவிடங்களில் 0 ° காந்தத்திசை 
விலக்கமுள்ளது . 
Magnetic ions காந்த அயனிகள்- அயனிச்சுழற்சிப் புத்துணர்வியக்க 
-lon Cyclotron Resonance ( ICR ) சோதனைகளால் 
காந்ததத்தன்மையுள்ள அயனிகள் உண்டாக்கப்படுகின்றன . இதனால் 
கணினியில் ஒளிஒலிப் பேழைகளில் பதியமுடிகிறது . பதிந்தவற்றை 
மீண்டும் ஒளி , ஒலிகளாக்கிப் பயன்படுத்த முடிகிறது . மேலும் ஒளி 
ஒலி அலைகளின் அலைநீளங்களை மாற்றியமைக்கமுடிகிறது . 
Magnetic pole காந்தத் துருவங்கள்- புவிக்காந்தக் களத்தின் 
இருதுருவங்களிலொன்று வட அமெரிக்காவிலும் அண்டார்டிகாவிலும் 
அமைந்துள்ளது . இவ்விடங்களில் காந்தஊசி தன்னிச்சையாகக் 
கிடைத்தளத்தில் சுழன்று கொண்டிருக்கும் தன்மை கொண்டது . 
புவிவரலாற்றுக் காலக் கட்டங்களில் நடைபெற்ற இத்துருவங்களின் 
பெயர்ச்சிகள் மிகவும் சிக்கலானவை . 1964 ஆம் ஆண்டில் இக்காந்தத் 
துருவத்தின் வடதுருவம் கனடாவிலுள்ள பிரின்சுஆப்வேல்ஸ் என்ற 


12 


172 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


இடத்தில் அமைந்திருந்தது . ( 73 ° N , 100° W ) . அதன் தென்துருவம் 
அண்டார்டிகாவிலுள்ள தென்விக்டோரிய நிலத்தில் அமைந்திருந்தது . 
இவ்விரு துருவங்களும் புவியினுடைய அச்சுத் துருவத்தைப் போல 
ஒரு நேர் கோட்டில் அமையவில்லை . இவ் விரு காந்தத் 
துருவங்களுக்கிடையில் 1200 கிலோ மீட்டர் புவிமையப் பகுதியில் 
இடைவெளி உண்டாகியுள்ளது . 
Magnitude பரிமாணம் - பொருளின் நீளம் , அகலம் . கனபரிமாணங்களை 
அளக்க உதவும் அலகுகளைக் குறிக்கும் . ஒளியின் பிரகாசத்தையும் 
குறிப்பிட்ட அலகுகளால் அளக்கவியலும் . நிறங்களின் இயல்புகளை 
வரையறுக்க இயலும் அலகு . புவியதிர்ச்சியலைகளைக் கொண்டு 
ஊடகங்களின் இயல்புகளை அளக்கவும் உள்ள அலகுகள் 
முதற்கொண்டு ஏனைய பலவற்றையும் அளக்க வழிகோலும் அடிப்படை 
அலகு . 


Magnitude of an Earth quake நிலவதிர்ச்சியலை பரிமாணம் - புவி 
நிலவதிர்ச்சியலைகளை அவற்றிற்குரிய கருவிகளின் மூலமாகப்பதிவு 
செய்த அளவுப் பரிமாணம் . சி.எப் . இரிச்சர் என்பவர் நிலவதிர்ச்சியலைப் 
பரிமாண வளவைக் கருவிகளின் மூலமாகப் பதிவு செய்து ஓரளவுகோலை 
உருவாக்கியுள்ளார் . இது நிலவதிர்ச்சி அலைகளின் ஆற்றலை அதன் 
தோற்றவிடத்திலிருந்து காட்டும் . இது 1 முதல் 10 வரை பத்தின் 
மடங்குகளாக வேறுபடுத்திக் காட்டும் . இதுவரை மிக உயர்ந்த அளவீடாக 
9.3 என்ற அளவீடாக இந்தியப்பெருங்கடல் ஆழிப்பேரலைப் புவியதிர்ச்சி 
அலைகள் குறிப்பிடப்படுகின்றன . இப்பரிமாண வளவு புவியதிர்ச்சி 
அலைகளின் வன்மையிலிருந்து சற்று வேறுபடுகிறது . இது 
நிலவதிர்ச்சியலைகள் நிலப்பரப்பில் ஏற்படுத்தும் வெளிப்பாட்டை மட்டுமே 
குறிக்கும் தன்மையது . 
Main deck முதனிலைத்தளம்- கப்பலில் அமைந்துள்ள தொடர்ச்சியான 
பெரிய தளத்தைக் குறிக்கும் அல்லது அதன் முதனிலைத் தளத்தைக் 
குறிக்கும் . 


Main mast கப்பற்றூண் - பாய்மரத்தூண் . கப்பலில் பாய்களைக்கட்டும் 
தூண் . கப்பலிலுள்ள உறுதியான எஃகுத் தூண் . 
Managed retreat பின்னோக்கிய மேலாண்மை பொறியியல் மற்றும் 
சுற்றுச் சூழல் பயன்பாட்டுக்கு - தற்பொழுது மேற்கோளாக 
வைக்கப்பட்டிருக்கும் அடிப்படை நீர்மட்டளவை விடுத்து இன்னும் 
நீண்டதொன்மைக் காலத்தில் நிகழ்ந்த ஓதவலைவுகளையும் கருத்தில் 
கொள்ளுதல் . 
Manganese Nodules மாங்கனீசு உருண்டைகள்- ஆழ்கடற்றளத்தில் 
வீழ்படிவுற்ற மாங்கனீசுத் தனிமம் நிறைந்த உருண்டைகள் . 
இவ்வுருண்டையில் கருவைச் சுற்றிலும் மாங்கனீசு-அய கைட்ராக்சைடுப் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


173 


படலங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாகப் போர்த்தப்பட்டு வளர்ந்துள்ளன . 
இவ்வடுக்குகள் மாங்கனீசுக் கனிமமாகவும் மீள்படிகமாகியுள்ளன . 
எரிமலையியக்கத்தினால் உண்டான வெந்நீர் ஊற்றுப் படிகங்களிலிருந்து 
இவ்வுருண்டைகள் உண்டாகியிருக்கலாம் . இவ்வுருண்டைகளில் மாங்கனீசு 
27 முதல் 30 சதவீதம் வரையும் அயம் 6 சதவீதமும் , சிலிக்கா 5 
சதவீதமும் , அலுமின்யம் 3 சதவீதமும் உள்ளன . நிக்கல் 1.2 முதல் 
1.5 சதவீதம் வரை உள்ளது . தாமிரம் 1 முதல் 1.4 சதவீதமும் , 
கோபால்ட்டு 0.2 முதல் 0.25 சதவீதமும் இதில் குறிப்பிடத்தக்கவளவு 
பலவிதமான உலோகக்கனிமங்கள் இருப்பதால் இதனைப் பல்லுலோக 
உருண்டைகள் எனவும் குறிப்பிடுகின்றனர் . பசிபிக் , அட்லாண்டிக் மற்றும் 
இந்தியக் கடல்களில் 5000 முதல் 6000 மீட்டர் ஆழத்தில் பரவலாகக் 
காணப்படுகின்றன . படம் 36 . 
Mangrove forests அலையாத்திக் காடுகள்- கடல்நுழைவாயில்கள், 
கடற்கரைக்கு அருகிலுள்ள கடல்நீர் புகும் தாழ்ந்த நிலப்பகுதிகள் 
மற்றும் ஆற்றுக்கழிமுகச் சதுப்புநிலங்களில் காணப்படும் . இவை 
தில்லைவனக் காடுகள் என்றும் குறிப்பிடப்படும் . இரிசோபோரா புருகுயிரா 
போன்ற தில்லையினமரங்கள் காயல்களிலும் காயாங்குளங்களிலும் 
செழித்து வளரும் . வெப்பமண்டலப் பகுதிகளில் வேலியேற்றயிறக்கப் 
பகுதிகளிலுள்ள உவர்நீர்க் காயல்களிலுள்ள சதுப்புச் சேற்றுப் 
பகுதிகளில் வளரும் . அவை கூடுகளையுடைய குட்டையான தண்டுகளை 
உடையன . தண்டுப்பகுதியிலிருந்து பொய்க்கால் வேர்கள் நீர்ப்பரப்புக்கு 
மேலாக நீட்டிக் கொண்டிருக்கும் . இவை கடையாக 
நீட்டிக்கொண்டுமிருக்கும் . ஆணிவேர் சேற்றினடிவரைச் சென்று நங்கூரம் 
போன்று சேற்றைப் பிடித்துக் கொண்டிருக்கும் . வேரமைப்பில் மூச்சுக்காற்று 
உட்சென்று வரும் வகையாக அமைந்திருக்கும் . பலவகையான நீர்வாழ் 
மற்றும் நிலஞ்சார் உயிரினங்களின் புகலிடமாகும் . மீனவர்களுக்கு 
வருமானம் நல்கும் நண்டு , இரால் , சங்குப்பூச்சிகள் , மீனினங்கள் 
இப்பகுதியில் செறிந்து காணப்படும் . தமிழ்நாட்டுப் பிச்சாவரம் பகுதியில் 
இக்காடுகள் செழிப்பாக வளர்ந்துள்ளன . கங்கை - பிரமபுத்திரா 
கழிமுகங்களிலும் மிகப் பெரிய அலையாத்திக் காடுகள் உள்ளன . 
கடற்கரையோர அலைவாய் மணற்படலங்களைப் பாதுகாக்கவும் 
கடல்நுழைவாயில்களைப் பாதுகாக்கவும் அலையாத்திமர நாற்றங்கால்கள் 
அமைத்து முறையாக நட்டு வளர்த்துப் பேணப்படுகின்றன . 
அலையாத்திக்காடுகளிலுள்ள சிலவகை மரங்கள் மருத்துவப்பயன்கள் 
உடையன . புன்னை , பின்னை , புங்கை போன்ற மரங்களின் விதைகள் 
சிறந்த எண்ணெய் வித்துக்களாகும் . 
Mantle ( Earth ) புவிப்புறணிமண்டிலம் - புவியோட்டிற்குக் கீழாக 
அமைந்துள்ள புவிப்போர்வை . இது புவியோட்டிலுள்ள பாறை 
மண்டிலத்திலுள்ள பாறைகளின் அடர்த்தியை விட உயர்ந்த 


174 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அடர்த்தியுடைய பாறைகளால் ஆகியுள்ளது . இப்புவிப்புறணி மண்டலம் 
புவியோட்டுப் பாறை மண்டலத்திலிருந்து மோகோ நிலவதிர்ச்சியலைத் 
தொடர்பின்மையால் பிரிக்கப்பட்டுள்ளது . இது நிலப்பரப்பிலிருந்து 2900 
கிலோமீட்டர் ஆழம் வரை புவிக்கருவை நோக்கி அமைந்துள்ளது . 
இப்புறணிமண்டலத்திற்குக் கீழாகப் புவிக்கருப்பகுதி அமைந்துள்ளது . 
படம் 7 . 


Marigram ஓதவலைவுப்படம்- வேலியேற்றயிறக்கங்களைக் குறித்த 
வரைபடப்பதிவேடு . இதில் காலநேரம் கிடையாகவும் அலை எழுச்சி 
செங்குத்தாகவும் குறிக்கப்பட்டிருக்கும் . அதனால் இது வளைகோடுளைக் 
கொண்டிருக்கும் . 
Marine ingress கடல்நீர் புகுதல் - கடல்நீர் கரையிலுள்ள ஆற்றங் 
கழியிலோ காயாங்குளத்திலோ உட்புகுதலைக் குறிக்கும் . 
Marine Sand கடல்மணல் - கடலிலிருந்து உருவான மணல் . கடலில் 
படிந்த மணல் , கடற்கரை மணல் ஆகியவற்றையும் குறிக்கும் . 
Marine shoal கடற்றள மணற்குதிர் - ஆற்றுக்கழிமுகங்களிலும் ,, 
காயாங்குளங்களிலும் கடல்நீர் உட்புகும் பொழுது கொண்டுவரப்பட்ட 
கடல் மணல் படிந்து உருவான மணல்குதிர் . கரையருகேயுள்ள 
கடற்றளத்திலும் இக்குதிர்கள் காணப்படும் . 
Maritime climate கடல்சார் பருவநிலை - கடலுக்கருகில் நிலவும் 
பருவநிலை . கோடைகாலங்களில் உள்நாட்டுப் பகுதிகளைவிடக் 
குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் மிதவெப்பத்துடனும் கடற்கரை 
யோரப்பகுதிகளில் நிலவும் . நிலத்திற்கும் நீருக்குமிடையேயுள்ள 
வேறுபட்ட வெப்பத்திறனால் உண்டாகின்றது . கடல்நீர் ஓர் . அருகிய 
வெப்பக்கடத்தி . நிலப்பகுதியிலுள்ள தாவரங்களும் மண்படலங்களும் 
பாறைகளும் நீரை ஒப்பிடுகையில் வெப்பத்தை எளிதில் கடத்தும் 
பொருட்களாகும் . அதனால் கடற்கரையோரங்களில் கோடையிலும் 
குளிர்காலத்திலும் ஒரு சமநிலையான தட்பவெப்ப நிலை உருவாகின்றது . 
Marsh சதுப்பு . ஈரமான நிலத்தில் மென்மையான சேற்றினைக் 
கொண்டிருக்கும் தாழ்வான நிலப்பகுதி . இதன் முழுப்பகுதியோ அல்லது 
இதன் ஒருபகுதியோ நீரில் மூழ்கியிருக்கும் . இதில் நீர் தேங்கியிருக்கும் 
தன்மையால் நுண்ணிய மட்பொருட்கள் இதன் அடித்தளத்தில் படிந்து 
அடித்தளம் நீர் உள்ளிறங்காத் தன்மையுடையதாய் இருக்கும் . இதிலுள்ள 
நீர் வடிவதற்கு வாய்ப்பில்லாமல் அடைபட்டுக் கிடக்கும் . 
Masonry, கொத்து வேலை- கற்கள் , செங்கல் , காங்கிரீட்டுப் பாளங்கள் , 
கிரானைட்டுப் பலகைகள் . முட்டுப்பலகைகள் ஆகியவற்றை 
வைத்துக்கட்டும் கொத்து வேலையைக் குறிக்கும் . 


175 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Mass spectrometer பொருண்மை நிறமாலை பகுப்புக்கருவி 
வேதியல் பகுப்பு செய்ய வேண்டிய பொருளைக் குறிப்பிட்ட அமில 
அல்லது காரப்பொருட்களில் கரைத்து எரிக்கும் பொழுது உண்டாகும் 
சுவாலையின் நிறத்தைப் பகுத்து பொருளில் அடங்கியிருந்த வேதியல் 
தனிமங்களைக் கண்டுபிடிக்கும் கருவி . 
Matrix ( rock ) பாறைக்கருத்திரள் - பாறையில் பெரிய கனிமங்களைச் 
சுற்றியமைந்துள்ள மிகச் சிறிய கனிமப் பரல்களின் கட்டுக்கோப்பையும் 
கனிம அடக்கத்தையும் குறிப்பிடும் . 
Maxwell Diagram மாக்ஸ்வெல்வரைபடம்- ஆதாரக் கட்டிலுள்ள 
அழுத்தவிசைத் தாக்கங்களை வரைப்படம் மூலமாகக் கண்டுபிடிக்கும் 
முறை . இது பொருத்துக்களினால் ஏற்படும் பலகோணங்களின் 
விசைகளையெல்லாம் சேர்த்து ஈடுகட்டும் ஒரு விசையைக் குறிக்கும் 
வரைபடமாக வரைவதன் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது . 
Mean sea - level பொதுவான கடல்மட்டம் - கடல்மட்டத்தின் சராசரியான 
மட்டம் . வேலியேற்றயிறக்கத்தினால் தொடர்ச்சியாக வேறுபட்டுக் 
கொண்டிருக்கிறது . தொடர்ச்சியாக இவ்வேறுபாடுகளைக் குறித்த 
தகவல்களைக் கால அளவுடன் ஒப்பிட்டு வேலியேற்றயிறக்கங்களின் 
சராசரியான மட்டத்தைக் குறிக்கும் மட்டம் . படம் 17 . 
Meander ஆற்றுவளைவு- சமவெளிகளிலும் வெள்ளச் 
சமவெளிகளிலும் மெதுவாகச் செல்லும் ஆறு , தனது பக்கவாட்டில் 
அரிப்பினை ஏற்படுத்துவதால் ஆற்றுப்போக்கின் திசைமாறி வளைந்து 
வளைந்து செல்லும் இயல்பு . அண்மைக் காலப்புவியியக்க நில 
ஏற்றயிறக்கத்தாலும் திசைமாறும் ஆற்றின் போக்காலும் இத்தகைய 
வளைவுகள் ஏற்படுகின்றன . படம் 40 . 
Mediterranean sea மத்தியதரைக்கடல் - பொதுவாக மிதவெப்ப 
மண்டிலப் பகுதியிலுள்ள எல்லாக் கடல்களையும் மத்திய 
தரைக்கடலாகக் குறிப்பிடுகின்றனர் . எனினும் குறிப்பாக ஐரோப்பா , ஆசிய 
ஆப்பிரிக்கக்கண்டங்களால் சூழப்பட்டுள்ள கடலை மத்தியத்தரைக்கடல் 
என அழைக்கின்றனர் . அதன் மேற்குப்புறம் சிப்ரால்டர் நீர்ச்சந்தியினால் 
அட்லாண்டிக் கடலுடன் இணைக்கப்பட்டுள்ளது . அதன் 
கிழக்குப்பகுதியைச் செங்கடல் மற்றும் இந்தியக்கடலுடன் இணைக்கச் 
சூயசு கால்வாய் வெட்டப்பட்டது . இக்கடலின் பெரும்பகுதியை நிலப்பரப்பு 
சூழ்ந்துள்ளதால் பிறகடலுடன் எளிதாகக் கலக்காமல் தனித்த 
உப்புத்தன்மையும் வெப்பநிலைகளையும் கொண்டது . மிகுந்த 
ஆவியாதலால் உப்புத்தன்மை உயருகிறது . பெருமளவாக ஆற்று நீர் 
கலக்குமிடங்களில் உப்புத்தன்மை குறைவாக உள்ளது . இக்கடலைச் 
சூழ்ந்துள்ள நாடுகள் கோடையில் 

கோடையில் மிதமான வெப்பத்தையும் 


176 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


குளிர்காலத்தில் கதகதப்புடனும் உள்ளன . அதனால் பழவிளைச்சலுக்கு 
ஏற்றநிலங்களாக உள்ளன . படம 5,10,20,35 . 
Melting point உருகுவெப்பநிலை திடப்பொருள் வெப்பநிலை 
உயர்வால் , குறிப்பிட்ட வெப்பநிலையில் உருகிப் பொருள் முழுமையும் 
திரவப்பொருளாக மாறும் வெப்பநிலை . இவ் வெப்பநிலை திடப்பொருள் 
உருகத் தொடங்குவதிலிருந்து முழுமையும் உருகிமுடியும் வரை சிறிதும் 
உயராமல் நிலைத்திருக்கும் . அப்பொழுது செலுத்தப்படும் 
வெப்பமுழுமையும் உள்ளுறை வெப்பமாகப் பொருள் உருகுவதற்கு 
மட்டும் பயன்படுத்தப்படுகிறது . 
Mesophyte நடுத்தரயீரத் தாவரவகை - நடுத்தரமான ஈரத்தில் வளரும் 
தாவரங்கள் . இதில் பெரும்பாலான மரங்கள் அடங்கும் . 
Mesotidal இடைத்தர வோதவலைவு- ஓதவலைவு 2 மீட்டர் 
உயரத்திற்கும் கீழான நிலை . 


Mesozoic மீசோசோயிக்கு- நடுத்தரவுயிரினக் காலக்கட்டம் . 
தொல்லுயிரினக் காலக் கட்டத்திற்கு அடுத்துவரும் புவியியல் வரலாற்றுக் 
காலக்கட்டம் . இன்றையிலிருந்து 22.5 முதல் 7 கோடி ஆண்டுகளுக்கு 
இடைப்பட்ட புவி வரலாற்றுக் காலக்கட்டம் . இது திரையாசிக்கு , சுராசிக்கு 
கிரிடேசியசு என மூன்று வகையான உட்பிரிவுகளை உடையது . 
Metal Building System உலோகக்கட்டமைப்பு- ஒரு குறிப்பிட்ட 
பளுவிற்காக வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பிலுள்ள எல்லாப் 
புள்ளிகளுக்கும் அவற்றின் இடம் குறித்தும் , கட்டமைப்பு உலோகப் 
பொருள்களுடனும் அவற்றின் பொருண்மைகளுக்கும் பலவிதமான 
சூழல்களில் கட்டமைப்பை ஏற்படுத்தப் பகுத்து ஆராயப்படும் அமைப்பைக் 
குறிக்கும் . 


Metamorphic - aureole உருமாற்றப் புறமண்டிலம் 

புறமண்டிலம் - ஊடுருவிய 
தழற்பாறைகளைச் சுற்றிலும் முதலிலிருந்த பாறைகள் உருமாற்றமடைந்து 
உருவான உருமாறிய பாறைகள் . ஊடுருவிய தழற்பாறை மிக உயர்ந்த 
வெப்பநிலையில் இருப்பதால் அதனைச்சுற்றிலும் உள்ள பாறைகள் 
வெப்பத்தால் தாக்கப்பட்டு ஒருபுறமண்டிலத்தை ஏற்படுத்துகின்றன . இப் 
புறமண்டிலம் தழற் பாறை 

தழற்பாறை ஊடுருவல்களிலிருந்து தொலைவு 
செல்லச்செல்லச் சூழ்ந்துள்ள பாறைகளின் உருமாற்றநிலை குறைந்து 
கொண்டு செல்கின்றது . அதனால் உருமாற்றத் தரங்குறைந்த பாறைகள் 
சற்றுத் தொலைவில் அமைகின்றன . ஊடுருவல் பாறையை அடுத்து 
மிகவும் வெப்பத்தால் தாக்கப்பட்ட உருமாறிய பாறைகள் 
காணப்படுகின்றன. 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


177 


Metamorphic complex உருமாறிய பாறைத்தொகுதி பாறைகள் 
உயரும் வெப்பத்தாலும் - அழுத்தத்தாலும் - தாக்கப்பட்டுத் 
தன்னியல்புகளிலும் கட்டுக்கோப்புகளிலும் மாற்றமடைந்து உருமாறிய 
பாறைகளாகின்றன . இத்தகைய உருமாறிய பாறைகள் பலவிதமான 
கனிமங்களுடனும் பலவிதமான கனிமக் கட்டுக் கோப்புகளுடனும் 
பல்வேறு உருமாறிய பாறைகளாக அமைந்திருந்தால் அவை உருமாறிய 
பாறைத்தொகுதிகள் எனக் குறிப்பிடப்படுகின்றன . 
Metamorphic grade உருமாற்றநிலைத்தரம்- பாறைகளின் மீது 
தாக்கப்படும் வெப்பம் மற்றும் அழுத்தநிலைகளுக்கேற்பவும் பாறைகளின் 
முதனிலை வேதியலடக்கங்களின் இயல்புகளைப் பொருத்தும் பாறைகள் 
பலவிதமான உருமாற்றநிலைத் தரங்களை எய்துகின்றன . இவற்றைக் 
குறைந்த வெப்பழுத்த நிலைகளிலிலிருந்து உயர்ந்த 
வெப்பழுத்தநிலைகள் வரை தரவரிசைப்படுத்தலாம் . 
Metamorphic rocks உருமாறிய பாறைகள் - 

முதலில் 
தழற்பாறைகளாகவோ அல்லது படிவுப் பாறைகளாகவோ இருந்த 
பாறைகள் வெப்பத்தினாலும் , அழுத்தத்தினாலும் . நீராவியாலும் , 
வாயுப்பொருட்களாலும் புவியியக்கத்தினாலும் , தழற்பாறைகள் 
ஊடுருவுவதாலும் உருமாற்றமடைந்து முற்றிலுமாகப் புதிய பாறைகளாகக் 
கனிமவடக்கத்திலும் , கனிமக்கட்டுக்கோப்பு அல்லது கனிமவமைப்பிலும் 
உருமாறிய பாறைகளாகின்றன. 
Meta - silicates ஊன்மச் சிலிக்கேட்டுகள் இடைத்தரமான சிலிக்கா 
அடக்கம் உடைய கனிமங்களைக் குறிக்கும் . சிலிக்கா அடக்கம் 
குறைவான ஆலிவின் போன்ற செம்மைச் சிலிக்கேட்டுகளை விட 
மிகையான சிலிக்கா அடக்கம் கொண்டவை . ஆனால் முப்பரிமாண 
குவார்ட்சு , பெல்சுபார் போன்ற சிலிக்கேட்டுக் கனிமங்களைவிடக் 
குறைவான சிலிக்காவடக்கம் கொண்டவை . இவற்றில் ஒற்றை - இரட்டை 
சங்கிலி வடத்தைச் சார்ந்த பைராக்சின் ஆம்பிபோல் கனிமங்கள் அடங்கும் . 
Metastable minerals நிலைபெயரும் கனிமங்கள் சில 
கனிமங்களிலுள்ள அணுக்களும் அணுத்திரள்களும் தற்சமயத்தில் 
சமநிலை அடைந்திருந்தாலும் , சூழ்நிலைமாறும்பொழுது அவற்றின் 
நிலைத்தன்மையிலிருந்து பிறழ்ந்து வேற்றுக்கனிமமாகவோ மேலும் 
நிலையான கனிமமாகவோ மாறும் தன்மை . சில சமயங்களில் நிலையான 
கனிமங்களும் சூழ்நிலையின் மிகையான தாக்கத்தால் நிலைபிறழ்ந்து 
வேற்றுக்கனிமமாக மாற்றமடையும் நிலையையும் குறிக்கும் . 
Meteorites of sool of கற்கள் - 

விண் வெளியிலிருந்து 
வளிமண்டலத்தினூடே புகுந்து வந்து நிலத்தில் விழுந்த கற்கள் . 
இக்கற்கள் வேற்றுக் கோள்களிலிருந்து அல்லது செவ்வாயுக்கும் 


178 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வியாழனுக்குமிடையேயுள்ள கற்கோளப் பாதையிலிருந்து புவியீர்ப்பு 
விசையால் கவரப்பட்டு வீழ்ந்திருக்கலாம் . விண்வீழ் கல்லின் பெரும்பகுதி 
காற்றுமண்டலத்தினூடே புகுந்து வரும் பொழுது எரிந்து சிதைந்து 
விடும் . எஞ்சிய ஒரு சிறு பகுதியே விண்வீழ் கல்லாகப் புவியில் வந்து 
விழும் . விழும் இடத்தில் வந்தவேகத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை 
உருவாக்கும் . இது விண்வீழ்கற்கிடங்கு எனப்படும் . அரிசோனாவிலுள்ள 
இத்தகைய ஓர் கிடங்கு 1265 மீட்டர் அகலமானதாகவும் 4.8 கிலோமீட்டர் 
சுற்றளவுடனும் 174 மீட்டர் ஆழமுடையதாகவும் காணப்படுகிறது . ஏறத்தாழ 
50,000 ஆண்டுகளுக்கு முன்விழுந்த விண்வீழ்கல்லால் இப்பள்ளம் 
உருவானதாகக் கருதப்படுகிறது . இப்பள்ளத்திற்குக் கீழாக 3 மில்லியன் 
டன் நிறையுள்ள உலோகத்தாலான பாறை உள்ளது எனக் 
கூறப்படுகிறது . அது 244-275 மீட்டர் ஆழத்தில் புதைந்துள்ளது என்றும் 
கூறப்படுகிறது . 


Meteroic water சுழற்சியுரும்நீர் - புவிநிலப்பரப்பிலுள்ள நீர் ஆவியாகி 
வளிமண்டலத்தையடைந்து பின்னர் மழை அல்லது பனியாகப் பொழிந்து 
நிலப்பரப்பினுள் புகுந்து உள்ளிறங்கி நிலநீராக மண்மூட்டம் பாறையடுக்கு 
ஆகியவற்றின் வழியாகச் சுழன்று கடலில் கலந்து மீண்டும் ஆவியாகி 
வளிமண்டலத்தில் கலக்கும் நீர் சுழற்சியுரும் நீராகக் குறிப்பிடப்படுகிறது . 
Microclimate நுண்பருவநிலை சூழ்ந்துள்ள பகுதியைவிடப் 
பருவநிலை மாறுபட்ட நிலப்பகுதி . இஃது நிலப்பகுதியின் மலைகள் , 
ஏரிகள் போன்ற நிலவியல் தன்மையால் அவ்விடத்திற்கேற்படும் 
நுண்பருவநிலையாகும். 
Micrometer ( um ) மைக்ரோமீட்டர் - ( மை.மீ. ) 10 மீட்டர் . ஒரு மீட்டரில் 
மில்லியன் பங்குகளில் ஒன்று . மில்லிமீட்டரில் ஆயிரத்தில் ஒன்று . 
Micron மைக்ரான் - ஒரு மீட்டரின் மில்லியன் பங்குகளில் ஒன்று . 
Microvalues நுண்ணொருவழித் திறப்படைப்பான்கள் நுண்ணிய 
ஒரு வழித்திறப்படைப்பான்கள் மிகவும் குறைந்த மின்னழுத்தமுடைய 
மின்னோட்டத்தின் திசையை மாற்ற வல்லன . பெரும்பாலும் கணினி, 
கடிகாரம் , நுட்பமான தொழிற்கருவிகள் ஆகியவற்றில் அட்டவணைகளில் 
பதிவு செய்யப்பட்ட ஒருவழித் திறப்படைப் 

ஒருவழித் திறப்படைப் பான்களாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . 
Mid extreme tide மையமிகையான ஓதவலைவு மிகவுயர்ந்த 
ஓதவலைவு உயர்வுக்கும் மிகத் தாழ்ந்தநிலைத் தாழ்வலைவுக்கும் 
இடையேயுள்ள ஓதவலைவுக் கடல் 

நீர்மட்டம் . 
Middle ground shoal மையநிலமண்குதிர் - ஆறுகளிலோ 
கால்வாய்களிலோ , கடலருகேரியிலோ, கடல் நுழைவாயிலிலோ , அவற்றின் 


179 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
மையப்பகுதியிலுண்டாகும் மண்குதிர் . இக்குதிர் ஓதவலைவுகளால் 
ஏற்படும் நீரோட்டத்தால் உண்டாகிறது . 
Middling இரண்டும் கலந்த இடைப் பொருட்கள்- கனிமச் 
சுத்தியாக்கத்தின் பொழுது இடைத் தரமான நிலையில் 
வேற்றுக் கனிமங்களும் பிரிக்கப்படவேண்டிய கனிமமும் 
இரண்டறக்கலந்திருக்கும் நிலை . 
Mid Oceanic Ridges 60 iD WE கடற்றளக் கோடு வரைகள் - 
அட்லாண்டிக்கடல் இந்தியக் கடல்களின் நடுப்பகுதிகளில் உயர்ந்து 
காணப்படும் மலைத் தொடர்கள் . பசிபிக்கடலின் பெருவளையமும் 
இவற்றிலடங்கும் . இப்பகுதிகளில் எரிமலைக் குழம்புப்பிதுக்கம் ஏற்பட்டுக் 
கடல் நிலம் விரிவடைகின்றது . இப்பகுதி பெரும் பாலும் 
கண்டவிலக்கப்பகுதியாகவும் அமைகின்றது . இம்மலைத்தொடர்கள் 
குறுக்குவாட்டத்தில் வெட்டப்பட்டுப் பக்கவாட்டில் நகர்த்தவும்பட்டுள்ளன . 
Midships கப்பலின் மையப்பகுதி கப்பலின் முகப்புக்கும் 
பின்புறத்திற்கும் இடையேயுள்ள மையப்புள்ளி. 
Midship section கப்பல் மையப்பகுதியின் குறுக்குவெட்டுத் 
தோற்றம்- கப்பலின் உடற்பகுதியின் மையப்பகுதியின் குறுக்குவெட்டுத் 
தோற்றத்தைக் காட்டும் வரைபடத்தைக் குறிக்கும் . 
Migmatites கலவைப்பாறைகள் - பாறைக்குழம்பு தொன்மைப் 
பாறைகளிடையே ஊடுருவும் பொழுது 

ஊடுருவும் பொழுது பாறைக் குழம்பும் 
தொன்மைப்பாறையும் ஒன்றுகலந்து தோற்றுவிக்கும் புதிய பாறை 
கலவைப் பாறை ஆகும் . பெரும்பாலும் தொன்மையான கிரானைட்டு 
நைசுப்பாறைகள் தழற்பாறைக் குழம்பு மற்றும் பெக்மடைட்டுப் பாறைக் 
கனிமக்கொடிகளால் ஊடுருவப்பட்டுக் கலவைப்பாறைகளாகக் 
காட்சியளிக்கின்றன . 
Mil மில் வண்ணப்பூச்சின் பருமனை அளக்கும் அலகு 1 மில் 
அங்குலத்தில் 0.001 . 
Mineral கனிமம் இயற்கையில் உண்டாகிய உயிரியக் கரிமப் 
பொருளால் ஆகாத பொருள் . பாறைகளில் காணப்படுகின்றது .. 
தனித்தன்மைவாய்ந்த வேதியலடக்கம் கொண்டது . படிகத்தன்மை 
வாய்ந்தது . பாறைகளின் கட்டமைப்பை உருவாக்குவது . கனிமக் 
கட்டுக்கோப்பால் பாறை உண்டாகின்றது . 
Mineral assemblages கனிமத்தொகுதிகள் - குறிப்பிட்ட பாறையில் 
காணப்படும் கனிமங்களின் கூட்டம் . இக்கனிமத் தொகுதிகளைக் கொண்டு 
பாறைகள் இனம் கண்டுபிடிக்கப்பட்டு வகைப்படுத்தப்படுகின்றன . 
Mineral cumulates கனிமக்குவியல்கள் - பாறைக்குழம்பு உயர்ந்த 
வெப்பநிலையிலிருந்து குளிரும் பொழுது முதலில் உயர்ந்த 


180 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வெப்பநிலையில் படிகமாகும் கனிமங்கள் தோன்றி ஒருத்திரண்டு 
குவிகின்றன . இவ் வாறு ஒருத்திரண்டு குவிந்த கனிமங்கள் 
கனிமக்குவியல்கள் எனப்படும் . இவ்வாறான கனிமக்குவியல்களைக் 
கொண்ட பாறைக் குழம்பு மேலும் மேலே ஊடுருவும் பொழுதும் அல்லது 
பாறைக்குழம்புக் கிடங்கில் மேலும் குளிர்ந்து இளைய பாறைகளைத் 
தோற்றுவிக்கும் பொழுதும் முதலில் உண்டான கனிமக்குவியல்கள் 
இளையபாறைகளில் கனிமக்குவியல்களாகவும் அமையும் . இவ்வாறாகப் 
பெரிடோடைட்டுப் பாறைகளில் கார்னட்டு - பைராக்சின் கனிமங்கள் மற்றும் 
வைரங்கள் கனிமக் குவியல்களாகக் காணப்படுவதுண்டு. 
Mineral facies கனிமப் படிக நிலைத் தரம் பாறைகள் 
உருமாற்றமடையும் பொழுது அப்பாறைகளைத் தாக்கும் 
வெப்பழுத்தநிலைகளின் வேறுபாட்டாலும் அப்பாறைகளின் முதனிலை 
வேதியலடக்கங்களைப் பொருத்தும் பாறைகள் பலவிதமான உருமாற்ற 
நிலைத்தரங்களை எய்துகின்றன . உருமாற்ற நிலைத்தரங்கள் 
அப்பாறைகளின் கனிம 

அடக்கங்களைக் 

கொண்டும் , 
கனிமக்கட்டுக்கோப்பைக் கொண்டும் வகைப்படுத்தப்படுகின்றன . 
பாறையின் கனிம அடக்கமும் கனிமக்கட்டுக்கோப்பும் கனிமப் 
படிகநிலைத்தரத்தைக் காட்டுகின்றன . குறிப்பிட்ட வெப்பவழுத்த 
நிலைகளில் உண்டாகும் கனிமங்கள் கனிமப்படிகநிலைத் 
தரத்தைக்காட்டும் கனிமக்காட்டிகளாக உள்ளன . இவற்றைக் கொண்டு 
பலவிதமான கனிமப்படிக நிலைத்தரங்கள் வகைப் படுத்தப்படுகின்றன . 
Mineral fractionation factor கனிம ஒதுக்கட்டுக் 

ஒதுக்கீட்டுக் குணகம் 
பாறைக் குழம்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கனிமம் முற்றிலுமாகப் பிரிந்து 
படிகமாகும் விகிதத்தைக் குறிப்பிடும் . 


Mineral parting கனிமவகிடு- இரண்டாம் நிலையாக ஏற்படும் 
ஒட்டுரெட்டைப் படிகத்தளங்கள் அல்லது சரிவுத்தளங்கள் பெரும்பாலும் 
கனிமவகிடுகளாகப் பிரிந்து காணப்படும் . இவை கனிமப் 
பரிவுத்தளங்களுக்கு இணையாக அமைந்திருக்கும் . ஆனால் மிகையான 
கனிமயிடைவெளியுடன் கூடியிருக்கும் . இதன் வழியாகக் கனிமம் எளிதில் 
உடையும் . 
Mineral processing கனிமச் சுத்தியாக்கம் பல கனிமங்கள் 
கலந்த பாறை அல்லது மணற்கலவைகளிலிருந்து குறிப்பிட்ட கனிமத்தை 
மட்டும் தனித்துப் பிரித்தெடுக்கும் தொழில் நுட்பம் . 
Mineral reserve கனிம இருப்பு மதிப்பு ஓரிடத்தில் உள்ள 
குறிப்பிட்ட கனிமத்தின் மொத்த இருப்பளவு . கனிமத்தேட்டம் , முற்றாய்வு 
முறைகளுக்குப் பின் கனிமப்படிவின் பரப்பளவு , குறுக்குயரம் , தரம் , 
ஊதியம் தரத்தக்கவளவில் எடுக்கக் கூடிய ஆழம் , எடுக்கக்கூடிய 


181 


உடையன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
சதவீதம் ஆகியவற்றைப் பொருத்துக் கனிமத்தின் மதிப்பு 
தீர்மானிக்கப்படுகிறது . 
Mineralization கனிமமாதல் தழற்பாறை ஊடுருவுவதாலும் , 
நீர்மவெப்பத் திரவங்கள் அல்லது வாயுக்கள் ஊடுருவுவதாலும் , சூழ்ந்துள்ள 
பாறைகள் மாறுவதாலும் உருமாற்றமடைவதாலும் சிதிலமடைவதாலும் 
சூழ்ந்துள்ள பாறைகளிடையே உள்ள பிளவுத்தளங்களிலும் பிற 
இடங்களிலும் கனிமங்கள் செறிவடைந்து படிவங்களாகின்றன . இவ்வாறு 
கனிமங்கள் செறிவடைந்து படிவங்களாக மாறும் தன்மை கனிமமாதல் 
எனப்படும் . 
Mineralogy கனிமவியல் கனிமங்கள் குறிப்பிட்ட 
அணுவமைப்பினையும் படிக உருவங்களையும் 
கனிமங்களைப்பற்றி ஆராயும் அறிவியல் கனிமவியலாகும் . இதில் படிக 
உருவயியல் , கனிமயியைபியல் , கனிம வேதியல் , கனிமங்களைப்பற்றி 
விரித்துரைக்கவும் வகைப்படுத்தவும் ஒவ்வொரு கனிமவகையையும் 
அவற்றுடன் தொடர்புடைய பிற கனிமவகைகளையும் விவரிக்கும் 
கனிமக்குறிப்பியல் , கனிமங்கள் இயற்கையில் உண்டாகும் விதம் , 
உடனமையும் கனிமங்கள் ஆகியவற்றைப் பற்றி ஆராயும் 
கனிமத்தோற்றவியல் ஆகியவை கனிமவியலில் அடங்கும் . 
Miocene Period மையோசின் காலக கட்டம் - இன்றைய 
காலக்கட்டத்திலிருந்து 2.303 முதல் 0.533 கோடி ஆண்டுக் 
காலக்கட்டத்தைச் சார்ந்த காலவரலாற்றைக் குறிக்கும் . இது புதிய 
உயிரியல் காலக்கட்டத்தின் முற்பகுதியாகும் . கதகதப்பான ஒலிகோசின் 
காலக்கட்டத்திற்கும் குளிர்ந்த பிளியோசின் காலக்கட்டத்திற்கும் 
இடைப்பட்டது . இக்காலக்கட்டத்தில் வாழ்ந்த தாவர விலங்கு 
உயிரினங்கள் தற்காலத் தன்மையன . அவற்றில் பாலூட்டிகளும் 
பறவைகளும் குறிப்பிடத்தக்கன . திமிங்கலங்களும் , சீல்களும் , பழுப்புநிறப் 
பாசிகளும் பரவலாகக் காணப்பட்டன . கால்சைட்டுத் தட்டுகளால் ஆன 
நுண்தொல்லுயிரெச்சங்களும் , குறிப்பிடத்தக்க உருவமைப்புடைய 
ஓரறையுள்ள பொராமினிபெராச்சிப்பிகளும் இக்காலக்கட்டத்தில் 
வாழ்ந்ததை அடையாளம் காட்டுகின்றன . இக்காலக்கட்டத்தில் 
கண்டங்கள் நகர்ந்து தற்காலநிலையை எய்தின . வட அமெரிக்கா 
ஐரோப்பாகண்டங்களின் மேற்குப்பகுதியில் மலைத்தோற்றவியக்கங்கள் 
நிகழ்ந்தன . இந்தியா தொடர்ந்து ஆசியாவுடன் மோதிக் கொண்டிருந்தது . 
அதனால் இமயமலை உயர்ந்தது . ஆப்ரிக்கா யூரோப்பாவுடன் 
மோதியதால் தெதீசுக்கடல் முற்றிலும் மறைந்தது . அதனால் ஏற்பட்ட 
மலைத்தோற்ற உயர்ச்சியால் மத்திய தரைக்கடல் மட்டம் வெகுவாகக் 
குறைந்தது . அதனால் உலகமுழுமையும் குளிர்ந்து ஏற்பட்ட வறட்சி 
நிலையால் அப்பொழுதிருந்த வளிமண்டிலத்தால் நீரை உறிஞ்சவியலாத 


182 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


நிலை ஏற்பட்டு அருகிலுள்ள இடங்கள் பாலைவனங்களாக மாறியுள்ளன . 
இதுபோலவே மழைக்காடுகள் குறைந்தன . ஆஸ்திரேலியா கண்டமும் 
குறிப்பிடத்தக்கவளவில் வறட்சி யடைந்தது . சுமார் 70 இலட்சம் - 60 
இலட்சம் ஆண்டுகளுக்கிடைப்பட்ட காலக்கட்டத்தில் திடீரென்று 
புல்வெளிகள் பரவிக்கிடந்தன . பலவகையான புற்கள் முளைத்தன . 
புற்களை மேயும் ஆடு , மாடு , குதிரை , ஒட்டகம் , யானை , மான் , முயல் , 
எலி போன்ற உயிரினங்கள் பல்கின . எனினும் அக்காலக்கட்டத்தில் 
வளர்ந்த புற்கள் கரியமிலவாயுவைக் கவர்ந்து உணவுப்பொருட்களைத் 
தயாரிக்கும் பொழுது பெருமளவான சிலிக்காவையும் உடன்கலந்து 
வளர்ந்தன . புல்லிலுள்ள இச் சிலிக்கா உயர்ச்சி மேய்சல் 
உயிரினங்களுக்கு நஞ்சாகிப் பெருமளவான கால்நடைகள் இறந்தன . 
குறிப்பாக அக்காலக் குதிரைகள் பலவேறுபட்ட கரியமில 
வாயுவடக்கமுள்ள காற்றுமண்டலங்களில் வாழ்ந்துள்ளன என்பது 
கதிர்வீச்சியிக்கமுள்ள கரி மூலம் அறியக்கிடக்கிறது . காக்கை , ஆந்தை , 
வாத்து , அன்னம் , கொக்கு ஆகியவை காணப்பட்டன . பலவேறுபட்ட 
கடல்வாழ்பறவைகள் காணப்பட்டன. பழுப்பு நிறப்பாசி வகைகளும் 
தோன்றியுள்ளன . நூற்றுக்கும் மேற்பட்ட குரங்கு வகைகளும் , பாம்பு 
மற்றும் ஊர்வன வகைகளும் தோன்றியிருந்தன . பலவகையான 
முதுகெலும்புள்ள உயிரினங்களும் , மீன் , சுறா , முதலை , கடற்பசு 
வகைகளும் காணப்பட்டன . பனிப்பாறைகள் கடந்த 3.6 
கோடியாண்டுகளாக அண்டார்டிகாவை மூடத் தொடங்கின . 
இடைமையோசின் காலத்திலிருந்து புவியின் வெப்பநிலை குறையத் 
தொடங்கியது . இதன்பின்னர் சுமார் 30 இலட்சம் ஆண்டுகளிலிருந்து 
கீரீன்லாந்தின் வெப்பநிலை குறைந்து பனிப்பாறையால் பெருமளவு மூட 
ஆரம்பித்தது . 
Mire நீளவாட்டச்சதுப்பு நீண்ட நீர்தேங்கிய சேறுடைய நிலம் . 
Misch metals வினைத் திறமிக்க அரிய தனிமக் 
உலோகங்கள் அரிய அருகிய தனிமங்களான La , Ce , Eu , Yb , Y , 
Nb , Ta , Zr , Ti , P , U , Th கலந்து உருவான உலோகக்கலவை . 
பெரும்பாலும் இவ்வுலோகக் கலவை இல்மனைட்டு . கார்னட்டு , இரூட்டைல், 
சிர்கான் , மோனோசைட்டு போன்ற கொழிவுப்படிவுகளிலுள்ள அரிய மற்றும் 
அருகிய உலோகங்களைப் பிரிக்க முடியாமல் எஞ்சி நிற்கும் உலோகக் 
கலவைகளிலிருந்து இவ்வுலோகக் கலவை உற்பத்தி செய்யப்படுகிறது . 
இவ்வுலோகக் கலவையுடன் சேர்க்கப்படும் அய மற்றும் மாங்கனீசு 
உலோகங்கள் சிறந்த வலிமை அடைவதாகக் கண்டறிந்துள்ளனர் . 
Mist பனி மூட்டம் மழைத்துளியை விட நுண்மையான நீர்த் 
திவலைகளைக் கொண்ட வளிமண்டலம் இத் திவலைகள் 
மூடுபனியிலுள்ள பனித்துளித் திவலைகளைவிடச் சற்றுப் பெரியன . 
Mixed current கலவையோதவலைவு நீரோட்டம்- ஓதவலைவு 
அலைவுகளால் ஒரு சந்திரநாளில் நடக்கும் இரு வேலியேற்றங்களாலும் 


கலவை 


183 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
இரு வேலியிறக்கங்களாலும் உண்டான வேறுபட்ட உந்துவேக 
நீரோட்டங்கள் கலப்பதால் உண்டாகும் கலவையான நீரோட்டம் . 
Mixed tide கலவைவோதவலைவு- ஓதவலைவு வேலியேற்றயிறக்க 
அலைவுகளிடையே பெருமளவான உயர வேறுபாடிருந்தால் இவ்வலைகள் 
கலந்து 

கலவையான அலைவுயரத்தையெட்டுகின்றன . அதனால் 
இடைத்தரமான சந்திரஅரைநாள் ஓதவலைவு நிகழுகிறது . 
Host rock சூழ்ந்துள்ள பாறை- பொதுவாக ஓர் ஊடுருவிய பாறையைச் 
சூழ்ந்துள்ள தொன்மைப்பாறையை இது குறிக்கும் . ஊடுருவிய பாறையை 
ஒட்டியுள்ள சூழ்ந்துள்ள பாறை உயர்ந்த வெப்பத்தால் எரிக்கப்பட்டும் 
உடைக்கப்பட்டும் , உருமாற்றமடைந்தும் காணப்படும் . 
Modal shift போக்குவரத்துப் பயணத்திரிபு- செலவைக் குறைக்க 
பலவகையான முறைகளில் பயணம் சென்றும் போக்குவரத்துப் பயணத் 
தடவைகளின் எண்ணிக்கையை மாற்றியும் பயணத் திரிபடையச் செய்தல் . 
மகிழுந்தைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நடந்து செல்வதைக் 
குறிப்பிடலாம் . 
Models மாதிரியுருவகங்கள் - மாதிரியுருவகங்களைக் கொண்டு . 
தோற்றவுறவுகளை வரையறுத்துக் கருத்துக்களைத் தொகுக்கலாம் . 
எளிதாக , சரியான வாய்பாடுகளை உருவாக்கலாம் . 
Moduli நிலைத்தகவுகள் - குறியீட்டு வடிவியலைச் சார்ந்தது . 
ஓரியக்கத்தின் செயற்பாடுகளை வரையறுத்து வடிவியல் முறைகொண்டு 
உரிய நிலைத்தகவுகளைக் கண்டுபிடிக்கலாம் . கணினியின் மூலம் 
விரைவாக உரிய நிலைத்தகவுகளைக் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் 
உள்ளன . 
Modulus of Elasticity மீட்சித்தன்மையின் நிலைத்தகவு ஒரு 
பொருளின் மீட்சித்தன்மை நீட்சியின் ஒரு நெருக்கழுத்த விசை .. 
உருக்குலைவு வளைகோட்டின் நேர்கோட்டுச் சரிவைக் குறிக்கும் . 
மீட்சித்தன்மையின் மீட்சி நெருக்க அழுத்தவிசை அலகினை (in ksi ) 
உருக்குலைவு அலகால் ( in inlin ) வகுத்தால் கிடைக்கும் எல்லாக் 
கட்டமைப்பு எஃகுகளுக்கும் இந்த நிலைத்தகவு 29000 ksi . ஆகக் 
குறிப்பிடப்படுகிறது . இதனை யங் மீட்சித்தன்மை எனவும் குறிப்பிடுவர் . 
Mohorovicic discontinuity மொகரோவிச்சுத் தொடர்பறு நிலை 
வளையம்- புவியோட்டிற்கும் புவிப்புறணிக்கும் இடையே உள்ள எல்லை 
வரையைக் குறிக்கும் . இதனைச் சுருக்கமாக மோகோ எனவும் அழைப்பர் . 
சிலவிடங்களில் கண்டவோடுக்கும் கடற்றளவோடுக்கும் இடையே உள்ள 
எல்லைவரையாக இருக்கும் . 1909 ஆம் ஆண்டில் ஆந்திரேயேசா 
மொகரோவிச்சு என்பவர் புவியதிர்ச்சி அலைகளின் வேகம் குறிப்பாக 
( முதனிலை புவியதிர்ச்சி அலைகள் ) திடீரென்று குறிப்பிட்ட ஆழத்தில் 


184 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


உடனடியாக உயர்வதைக் கண்டுபிடித்தார் . இப்பகுதியில் ஒபியோலைட்டு 
என்ற செர்பன்டினைட்டு மண்டலம் இருப்பதும் கண்டறியப்பட்டது . இது 
வளையம் போல் புவியைச் சூழ்ந்து கடற்றளத்துக்குக் கீழாக 5 
கிலோமீட்டர் ஆழத்திலும் கண்டநிலத்தளத்திற்குக் கீழாக 30-50 
கிலோமீட்டர் ஆழத்திலும் வளையம் போல் அமைந்துள்ளது 
கண்டுபிடிக்கப்பட்டது . திபெத்தியன்பீடபூமியில் இது தரையிலிருந்து 75 
கி.மீ. மேலான ஆழத்திலுள்ளது . எனினும் இவ்வளையம் 
பாறைமண்டிலத்திற்குள்ளாகவே அமைந்திருக்கும் . படம் 32 . 
Molecules அணுத்திரட்கள்- எல்லாப்பொருட்களும் அணுத்திரட்களால் 
ஆகிய படிகவுருவுடன் உள்ளன . அணுத்திரட்கள் பல அணுக்கள் 
பிணைந்து உண்டானவையாகும் . 
Moment சமயநிலை - ஒரு புள்ளியில் அல்லது ஓரச்சில் ஒரு 
விசையினால் சுழற்சி உண்டாக்கும் தன்மையைப் பொருத்தது . அதனால் 
வளைவு அழுத்தவிசை உண்டாகிறது . பொருட்களும் முறிவடைகின்றன . 
Moment of Indertia சடத்துவச் சமயநிலை- இத்தன்மையால் 
ஒருபொருளின் உறுதித்தன்மை 

உறுதித்தன்மை அல்லது விரைப்புத்தன்மை 
வரையறுக்கப்படுகிறது . இது அங்குலத்தின் 4 மடிவு மடங்கில் 
கூறப்படுகிறது . இது விசையால் பொருளின் சுழற்சியடைவதற்கு 
எதிர்ப்பைக் காட்டும் தன்மையாகக் கருதப்படுகிறது . இது அப்பொருளின் 
குறுக்குவெட்டுத் தோற்றத்தின் வடிவத்தையும் உருவளவையும் 
பொருத்தது . 


Monoclinic crystal ஓரச்சுச்சாய்ந்த படிகம் நீளத்தில்வேறுபட்ட 
மூன்று அச்சுக்களில் ஒன்று மட்டும் சற்றுச் சாய்ந்திருக்கும் . ஏனைய 
இரண்டு அச்சுக்கள் தங்களை 90 ° அளவில் சரியாக வெட்டிக் 
கொள்கின்றன. ஒருதளச் சீரமைதியைக் கொண்ட இருபடிகவச்சுக்கள் 
கோணலான குறுக்குவெட்டுத் தோற்றத்தைக் கொண்டிருக்கும் .. 
இத்தளத்திற்குச் செங்குத்தாக ஈரச்சுச் சுழல் படிகச்சீரமைதி தென்படும் . 
ஒருதளச் சீரமைதியும் மையச்சீரமைதியையும் கொண்டிருக்கும் . உயர்ந்த 
படிகச் சீரமைதி கொண்ட இயல்பான சிப்சம் படிக மாதிரியைச் சார்ந்தது . 
Moon ( Phases of ) சந்திரகலைகள் - சந்திரன் புவியை ஒருமுறை 
சுற்றிவரும்பொழுது தோன்றும் பலவிதமான தோற்றங்கள் . இதனால் 
அமாவாசை முதல் முழுநிலவு வரை வளர்ந்தது போன்றும் பின்னர் 
முழுநிலவுத் தோற்றத்திலிருந்து தேய்ந்து அமாவாசை வரை ஏற்படும் 
தோற்றங்களைக் குறிக்கும் . இத்தோற்றம் புவி , சந்திரன் , சூரியன் 
ஆகியவற்றின் இருப்பிட அமைப்பைப் பொருத்து உண்டாகின்றது . சந்திரன் 
புவிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும்பொழுது புவியில் இருண்ட 
நிழல் தெரிகின்றது . அதனால் சந்திரன் தெரிவதில்லையாதலால் 


185 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
அமாவாசை ஏற்படுகிறது . சந்திரன் அதன் சுற்றுப் பாதையில் எட்டில் 
ஒரு பகுதியைக் கடக்கும் பொழுது சந்திரனின் ஒரு பகுதி மட்டும் 
வெளிச்சமடைகிறது . அதனால் சந்திரனில் பிறைபோன்ற தோற்றம் 
தென்படுகிறது . அதன் சுற்றில் கால்வட்டத்தைக் கடக்கும் பொழுது 
அரைவட்டமான சந்திர கலை தென்படுகிறது . பின்னர்ப் புவி சந்திரனுக்கும் 
சூரியனுக்கும் இடையே வரும் பொழுது சந்திரனின் முழுப்பகுதியும் 
வெளிச்சமடைகிறது . அதனால் முழுநிலவு தோன்றுகிறது . தேய்பிறைக் 
காலங்களில் சந்திரன் மறைக்கப்படுகிறது . எஞ்சியுள்ள அரை 
வட்டச்சுற்றில் சந்திரன் மறைகிறது . அமாவாசை முழுநிலவுக் காலங்களில் 
புவி , சந்திரன் , சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருகின்றன . 
முதல் கால்வட்டத்திலும் இறுதிக் கால்வட்டத்திலும் புவியிலிருந்து 
சந்திரனுக்கு வரையப்பட்ட கோடு புவிக்கும் சூரியனுக்கும் வரையப்பட்ட 
கோட்டுக்குச் செங்குத்தாக அமைந்துள்ளது . இந்த அட்டமிநாட்களில் 
வேலியேற்றயிறக்க ஓதவலைவுகள் குறைந்தும் அரைவட்ட அமாவாசை 
முழுநிலவுக் காலங்களில் ஓதவலைவுகள் பொங்கியும் காணப்படும் . 
படம் 8 . 


Mooring line கப்பல்கட்டுக்கயிறு- கப்பலைக் கரையில் நிறுத்திக் 
கரையிலுள்ள தூணுடன் பிணித்துக்கட்டும் கயிறைக் குறிக்கும் . 
இழுவைக்கப்பலைச் செலுத்தும் கப்பலுடன் பிணைத்துக்கட்டும் 
கயிற்றையும் குறிக்கும் . 
Morphodynamics நிலவுருவியக்கம் - மாறுபடும் நீரோட்டத்தின் 
விசைகளாலும் அலைகளின் விசைகளாலும் ஏற்படுத்தப்படும் நிலவுருவ 
மாறுபாடுகளைக் குறிக்கும் . கடற்றரை நிலவுருக்கள் படிவுத்துணுக்குகள் 
ஏற்படுத்தும் நீரியக்கவிசைகளால் தாக்கப்பட்டும் சரிப்படுத்தப்பட்டும் 
தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன . இதனால் கடலுக்கடியிலுள்ள 
நிலவுருக்கள் தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன . படம் 1 . 
Morphometry நிலவுருவ அளவையியல் - நிலவுருக்களின் 
புறவியல்புகளை அளக்கும் முறையையும் அளவீடுகளையும் குறிப்பிடும் . 
Motif முத்திரை- கலைமுனைக்கூறு . 
Motor மின்னியக்கச் சுழலி - சுழலியில் மின்னாற்றல் செலுத்தப்படும் 
பொழுது மின்னாற்றல் காந்தவிலக்க ஆற்றலாக மாற்றப்பட்டுப்பின்னர் 
இயக்கவாற்றலாக மாறிச் சுழலி சுழலுகிறது . 
Moulded breadth வார்ப்பகலம்- கப்பல் உடற்பகுதியின் அளக்கப்பட்ட 
மிக அகன்ற அகலம் . கப்பலின் மையப்பகுதியில் உள்ள கட்டமைப்பின் 
இருபக்கமுள்ள தகடுகளுக்கிடையேயுள்ள அகலத்தைக் குறிப்பிடும் . 
Mountain மலை - சூழ்ந்துள்ள பகுதிகளைவிட உயரமான நிலப்பகுதி . 
குன்றுகளை விட உயரமானது . அடிவாரத்திலிருந்து உச்சி 600 


186 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


மீட்டருக்கும் மேலான உயரத்திலிருந்தால் அதனை மலையாகக் 
கருதப்படுகிறது . எனினும் இவ்வரன்முறை தெளிவற்றது . மலையின் 
உச்சி அடிவாரத்துடன் ஒப்பிடுகையில் மிகக்குறுகியது . அதனால் இது 
பீடபூமியிலிருந்து வேறுபட்டது . பீடபூமியின் உச்சிப்பகுதி 
குறிப்பிடத்தக்கவகையில் அகன்றது . மிக உயரமான மலைகள் 
பீடபூமிகளை விட உயர்ந்தவை . திபெத்தியன் பீடபூமி கடல்மட்டத்திற்கு 
மேல் 4500 மீட்டர் உயரமானது . ஒரு சில தனித்த மலைகளே உயரமாக 
உள்ளன . பெரும்பாலும் உயரமான மலைகள் மலைத்தொடர்களாக 
அமைந்துள்ளன . மலைகள் புவியியக்கங்களால் மடிப்பு மலைகளாக 
உயர்த்தப்படலாம் . சில மலைகள் நீண்ட காலத்தொடர்ச்சியாக நில 
அரிப்பால் உண்டாகலாம் . நிலவரிப்பைத் தாக்குப்பிடிக்கும் பாறைகள் 
மலைகளாகவும் மென்மையான பாறைகள் அரித்து நீக்கப்படுவதாலும் 
உண்டாகின்றன . மலைகள் எரிமலையியக்கத்தாலும் உண்டாகின்றன . 
படம் 21 . 


Mova ( Microprocessor Vehicle Actuation ) சாலைகளில் செல்லும் 
வண்டிகளின் எண்ணிக்கையளக்கும் நுண்கருவி சாலைகளில் 
செல்லும் வண்டிகளின் தன்மையையும் . இயல்பையும் எடையையும் 
பாகுபடுத்தி அறிந்து காட்டும் நுண்கருவி . 


Mouth of river ஆற்று முகவாய் - துணையாறுகள் முதனிலை 
ஆறுகளுடன் இணைவதைக் குறிக்கும் . முதனிலையாறு கடலுடன் 
அல்லது ஏரியுடன் கலப்பதையும் குறிக்கும் . 
Mud ( Oceanic ) கடற்சேறு- ஆழ்கடலிலுள்ள சேற்றை குறிக்கும் . 
இஃது கடல்படிவால் உண்டானது . பவளம் , பச்சை மற்றும் சிவப்புச்சேறு 
ஆகியவை கண்டச்சரிவுகளில் படிந்து காணப்படும் . இவை பெரும்பாலும் 
நிலப்பகுதிகளிலிருந்து அரித்து வரப்பட்ட களிமட்துகட்களாகும் . ஆனால் 
இவை ஆழ்கடல் சேற்றை விடச் சற்றுப் பருக்கையாக இருக்கும் . 
Multianvil அடியகன்ற பலநிலைப் பட்டடை- உயர்ந்த அழுத்தத்தில் 
பொருட்களை வைத்துச் சோதனை செய்யும் சோதனைக் கூடங்களில் 
வைக்கப்பட்டிருக்கும் . இப்பட்டடை 1000 டன் அழுத்தத்தையளிக்கும் 
நீரழுத்த அழுத்தக் கருவியினிடையே வைக்கப்பட்டிருக்கும் . 0.5-24 
GPa அழுத்தம் வரை செலுத்தப்பட்டுப் பொருட்கள் ஆராயப்படுகின்றன . 
பொருள் இரொனியம் தகட்டால் சுற்றப்பட்ட குழாயினுள் வைத்து 
ஆராயப்படுகிறது . உயர்ந்த அழுத்தநிலையில் குறிப்பிட்ட காலம் வரை 
வைக்கப்பட்ட பொருள் பின்னர் அழுத்தத்தால் அப்பொருள் 
எவ்வாறெல்லாம் மாற்றமடைந்துள்ளது என ஆராயப்படுகிறது . 
Multiple twins பன்முனையிரட்டைப்படிகங்கள் . மூன்று அல்லது 
நான்குமுறை ஒட்டிவளர்ந்த ஒட்டுரெட்டைப் படிகங்களைக் குறிக்கும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


187. 


படிகம் திரவநிலையிலிருந்து விரைவாகக் குளிர்ந்து உருவான 
நிலைகளைக் குறிக்கும் . 
MVTA ( Motor Vehicle Traffic Accidents ) LD 51 61 600f 19 
போக்குவரத்து விபத்துக்கள் - சாலையில் உந்துவண்டிகள் செல்லும் 
பொழுது ஏற்படும் விபத்துக்கள். 


N. 


Nanometer ( nm ) particles மீநுண்துக்கட்கள் - ( நா.மீ ) நானோமீட்டர் 
துகட்கள் . துகள் ஒரு மீட்டரின் ஆயிரமாயிரம் ஆயிரம் பங்குகளில் 
ஒரு பங்கில் இருப்பதைக் குறிக்கும் 11,000,000,000 . மில்லிமீட்டரின் 
ஆயிரமாயிரம் பகுதியில் ஒன்று . 
Nano positioning நானோ அமைவு- நானோமீட்டர் துகளவுத் தகைவு . 
NAQS ( National Air Quality Strategy ) தேசியக் காற்றுத்தர 
முறைமை - நாட்டின் காற்றை மாசடையாமலிருக்க அடிக்கடி செய்யும் 
காற்றுத்தரக் கட்டுப்பாடு . 
Nautical mile கடல்மைல்- கடற்பயணத்தில் கடக்கும் தொலைவை 
அளக்கும் ஓரலகு . புவியின் பெரிய வட்டமான புவிமையக்கோட்டை 
360 ° பாகைகளாகப் பிரிக்கப்பட்டதன் ஒருபாகை மேலும் 60 
மினுயூட்டுகளாகப் பிரிக்கப்பட்டு அதன் ஒரு மினுயூட்டின் தொலைவைக் 
குறிப்பிடுவது . இஃது 1853 மீட்டர் தொலைவைக் குறிக்கும் , தோராயமாக 
1800 மீட்டர் தொலைவைக் குறிப்பிடுவதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
இதனைக் கடல்மைலாகக் குறிக்கின்றனர் . 
NBC ( Ntional Building Code) தேசியக்கட்டமைப்புக் கோட்பாடு 
-பொதுமக்களின் உடல் நலம் , பாதுகாப்பு , நலன் சொத்துக்களைப் 
பேணல் குறித்த குறைந்தபட்சமாகப் பின்பற்றும் மற்றும் கட்டுப்படுத்தும் 
கட்டமைப்பு . அதன் வடிவமைப்பு , கட்டும் பொருட்களின் தரமதிப்பு , 
பயன்பாடு , இருப்பிடம் , மராமத்து போன்றவற்றைச் சட்டமியற்றி , நீதித்துறை 
வழியாக முறைப்படுத்தல் . 
Neap tide சுவறோதம் - சிறிய அலைவுயரத்தைக் கொண்டுள்ள 
ஓதவலை . அட்டமி நாட்களில் சூரியனுக்குச் செங்குத்தாகச் சந்திரன் 
வருகையில் மாதமிருமுறை குறைவான ஓதவலைவு உண்டாகிறது . 
முதல் கால்வட்டத்தில் சூரியனின் ஈர்ப்பு விசையால் உயர்ந்த கடலலை 
ஓதமும் சந்திரனின் ஈர்ப்பால் மிகக் குறைந்தவோதவலையும் 
உருவாகின்றண . இதற்கு மாறாக மூன்றாவது கால்வட்டத்திலும் 
சந்திரனின் ஈர்ப்பால் குறைந்த ஓதவலையும் சூரியனின் ஈர்ப்பால் உயர்ந்த 


13 


188 

கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
ஓதவலையும் உண்டாகின்றன . எனினும் அட்டமி காலங்களில் ஏற்படும் 
ஓதவலைகள் ஏனைய நாட்களில் நிகழும் ஓதவலைகளை விடக் 
குறைந்த உயரமே கொண்டிருக்கும் . அதனால் இவற்றைச் சுவறோதம் 
எனக் குறிப்பிடுகின்றனர் . பொதுவாகக் காணப்படும் கடலோதவலைகளைக் 
காட்டிலும் அட்டமி நாட்களில் காணப்படும் உயரமான அலை உயரம் 
குறைந்தும் தாழ்வலை சற்றுயர்ந்தும் உண்டாகியிருக்கும் . படம் 8,17 . 
Near infrared spectra ( NIR ) குறுகிய அகச் சிவப்புக்கதிர் 
( குஅசி ) - கண்ணுக்குத் தெரியும் சிவப்பு அலை நீளத்தை விடச் சற்றுக் 
குறைந்த அலைநீளத்தை உடைய மின்காந்த அலைகளைக் குறிப்பிடும் . 
இவ்வலைகள் ஏற்படும்பொழுது சிறிதளவு வெப்பமும் வெளியிடப்படுகிறது . 
இவ்வலைகளைப் பயன்படுத்திக் கடல் நீரோட்டங்களையும் . 
மேகக்கூட்டங்களையும் தொலையுணர்வுக் கருவிகளின் மூலமாக 
ஆராய்கின்றன. 
Near shore circulatins 

அலைவாய்க் 

கரைச் சுழற்சி 
ஓதவலைவுகளாலும் அலை உடைப்பாலும் ஏற்படும் நீரோட்டச்சுழற்சி 
(படவிளக்கம் ). 


Neck கழுத்து - ஒடுக்கமான நிலப்பகுதி . இப்பகுதி தீபகர்ப்பத்துடன் 
இணைந்திருக்கும் . 
Negative movement of sea - level கடல்மட்டக்குறைவு - நிலத்திற்கும் 
கடலுக்குமிடையேயுள்ள மட்டத்தொடர்பு மொத்தத்தில் கீழிறங்குதல் . 
உலகளவில் கடல் மட்டநிலை குறைவடைதலைக் குறிப்பிடலாம் . 
நான்காம் ஊழிக்காலக் கட்டத்திலேற்பட்ட பனியூழிகளால் பனிப்பாறைப் 
படலங்கள் உருவானதால் 100 மீட்டர் உயரத்திற்கும் மேலாகக் கடல் 
மட்டம் சுவறியுள்ளதைக் குறிப்பிடலாம் . புவியியக்க மாற்றங்களால் 
ஆங்காங்கே உள்ள நிலப்பகுதிகள் தூக்கப்படுதாலும் கீழே 
இறக்கப்படுதலாலும் , கண்டமிதவைத் துண்டுகளின் சமன்பாட்டை ஈடு 
கட்டுவதாலும் கடல்மட்டம் குறைவடையலாம் என்று கூறப்படுகிறது . 
Negative Eu anomalies யூரோப்பிய குறுகுயர்வு முரணியைபு 
ஒரு கனிமத்திலுள்ள பாறையிலுள்ள பிற இலாந்தாலனாய்டுத் 
தனிமங்களை ஒப்பிடுகையில் அதில் யூரோப்பியத் தனிமம் 
குறிப்பிடத்தக்கவளவில் குறைந்துள்ளதைக் குறிப்பிடும் . இக்குறைவு 
அக்கனிமத்தின் அல்லது அப்பாறையின் தோற்றக் கூர்தலற வளர்ச்சியைக் 
காட்டும் . பிளேசியோக்கிளேசுக் கனிமங்கள் மிகுதியான அளவில் 
யூரோப்பியத் தனிமத்தைக் கவருவதால் எஞ்சியுள்ள பாறைக்குழம்பில் 
அல்லது இறுதி நிலையில் உருவான பாறைகள் மிகக் குறைந்த அளவில் 
யூரோப்பியத் தனிமத்தைக் கொண்டிருக்கும் . 
Negative polarity எதிர்முனைத்துவம் எதிர்முனையை உடைய 
துருவங்கள் கவர்ந்திழுக்கப்படுகின்றன. அதுபோலவே எதிர்மின்னேற்றம் 


189 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
பெற்ற துகட்களும் ஒன்றை ஒன்று தம்மிடையே மின்னியக்கச் சமநிலை 
ஏற்படுவதற்காகக் கவருகின்றன . 
Nekton நீந்துவன - நீந்தக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களைக் குறிக்கும் . 
பொதுவாக மீன்களைக் குறிக்கும் . ஆனால் இவை மிதக்கும் ஓரறை 
உயிரினங்களிலிருந்தும் நிலத்தினடியில் ஒட்டிக்கொண்டு வாழும் 
உயிரினங்களிலிருந்தும் மாறுபட்டவை . 
Ness நிலக் கூம்பு கடலுள் முக்கோணக் கூம்புவடிவில் 
நீட்டிக்கொண்டிருக்கும் நிலமுனைப் பகுதி . 
Net registered tonnage பதிவு செய்யப்பட்ட டன் 
சுமை 
கப்பலிலுள்ள இயந்திரங்கள் பயணியிடங்கள் , மற்றும் 
கடற்பயணத்திற்கான பொருட்கள் தவிர ஏனைய காலியிடத்தின் 
கனவளவைக் குறிக்கும் . ஒரு டன் என்பது 100 கன அடி கனவளவுக் 
கடல்நீரைக் குறிக்கும் இஃது 2.8317 கனமீட்டரைக்குறிக்கும் . 
Neutral Axis பொதுமவச்சு- நெருக்கவிசை அழுத்தத்தால் 
அழுத்தவிசையிலிருந்து தளர்ச்சி விசைக்கு மாறும் பொழுது அதாவது 
0 உருக்குலைவும் 0 நெருக்கவழுத்தமும் ஏற்படும் பொழுது உள்ள 
கட்டமைப்பு உறுப்பின் தளத்தைக் குறிக்கும் . பொதுமஅச்சு தாக்கப்படும் 
விசைக்குச் செங்குத்தாக அமையும் . 
Neutron பொதுமம் - மின்னேற்றமில்லாத அணுத்துகள் . அணுக்கருவில் 
அமைந்துள்ளது . நேர் மின்மத்திற்குச் சமமான எடையுள்ளது . 
பொதுமங்களின் வேறுபாட்டால் தனிமத்தின் ஓரகத் தனிமங்கள் 
உண்டாகின்றன . 
Newton நியூட்டன் - விசையின் தசம அலகு நொடிக்கு நொடி ஒரு 
கிலோகிராமை ஒவ்வொரு மீட்டராக உந்திச் செலுத்தும் விசையின் 
அலகு . IN = 1Kg m /s . இது 10 dyn இக்குச்சமம் . IN புவியியக்கவிசை 
102 கிராம் எடையின் இழுவைக் குச்சமம் ( ஒரு சராசரியான ஆப்பிளின் 
எடை ) நிலப்பரப்பில் ஒரு கிலோ எடையானது 9.80665 N ஆற்றலைப் 
புவியினுள் செலுத்துகிறது . 70 கிலோ எடையுள்ள மனிதன் மீது 687 
N புவியீர்ப்புவிசை செலுத்தப்படுகிறது . ஒரு நியூட்டான் ஆற்றல் 1kP 
தொலைவுக்குச் செலுத்தப்படும் பொழுது அது 1. N வேலையாகக் 
கருதப்படுகிறது . இதனை 1 J ஆற்றலாக மதிக்கப்படுகிறது . விசைகள் 
கிலோ நியூட்டான்களாகக் குறிக்கப்படுகின்றன . 1kN = 1000 N. 
Nip முனை உயர்த்தப்பட்ட கடற்கரைநிலப் 

கடற்கரைநிலப் பகுதியை 
அலைகள் தீவிரமாக அரிப்பதாலுண்டாகும் முனைகள். 
Nodal zone கரணைப்பகுதி- அலைவாய் கரையில் மணற்பெயர்ச்சி 
மாற்றங்கள் மிகுதியாக நிகழும் இடங்கள் . 


- 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


190 


Nodules உருண்டைகள்- வீழ்படிவுற்ற துகட்கள் ஒன்றின் மீது ஒன்றாகப் 
போர்த்தப்பட்டு உருண்டைகளாக வளருகின்றன. பாறைத்துண்டுகள் 
ஆறுகளால் இழுத்துச் செல்லப்பட்டும் தேய்க்கப்பட்டும் கூழாங்கல் 
உருண்டை வடிவை எய்தி உருண்டைகளாகின்றன . பாறைக்குழம்பில் 
விழுந்த வேற்றுப்பாறைத் துண்டங்களின் முனைகள் எரிக்கப்பட்டும் 
சிதைக்கப்பட்டும் மழுக்கப்பட்டும் உருண்டைகளாகின்றன . 
Non - Bearing wall சுமையேறாத சுவர்- எந்தவிதமான செங்குத்தான 
பளுவும் தாக்காத சுவரைக் குறிக்கும் . ஆனால் சுவரின் எடையை மட்டும் 
தாங்கும் . 
Nonrigid Structure வலுவடையாத கட்டமைப்பு- தன் வடிவுருவைப் 
பாதுகாக்க முடியாத கட்டமைப்பு . கட்டமைப்பின் சொந்தப் பளுவினால் 
பெருமளவான பெயர்ச்சியையும் உடைவையும் சந்திக்கும் கட்டமைப்பு . 
புறத்தே மிகுதியான முட்டுக் கொடுப்பதால் மட்டுமே கட்டமைப்பு 
நிலைத்திருக்கும் . 
Nourishment புத்தமைப்பூட்டல் - கடற்கரையைப் 

கடற்கரையைப் பேணிப் 
புத்தமைப்பூட்டல் . 
NTS ( Not to Scale ) அளவுகோல்படியல்ல - வரையப்பட்ட நிலப்படம் 
அல்லது வடிவமைப்பு உண்மையான அளவுகோல் விகிதத்தில் 
அமைக்கப்படவில்லை . நீளமும் உயரமும் தோராய 
அளவுகோல்படியிருக்கும் . அல்லது குறிப்பிட்ட அளவுகோல்படி 
அமைந்திருக்காது . 


Nuee Ardente எரிமலைக் குழம்புச்சாம்பல்- பெருமளவான வெப்பமான 
வாயுக்களுடனும் நீராவியுடனும் எரிமலைச் சாம்பலுடனும் 
பெரும் அழுத்தவிசையுடன் உமிழப்பட்டு எரிமலைச் சரிவுகளிலிருந்து 
வழிந்தோடும் சாம்பலுடன் கூடிய தீக்கனலான எரிமலைக் குழம்பு . 
Nutrients ஊட்டச்சத்து தனிமம் அல்லது எளிய கூட்டுப்பொருள் 
உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் ஆதாரமாக உள்ளது . 
பெரும்பாலும் கரிமம் , பாஸ்பரசு , நைட்ரசன் ஆகிய தனிமங்களைக் 
குறிக்கும் . 


O 


OBO ( Oil bulk Ore ) எண்ணெய்/உலோகக் கனிமக்கப்பல் -பாறை 
எண்ணெய் அல்லது உலோகக்கனிமங்களை ஏற்றிச் செல்வதற்காக 
வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 


Ocean கடல்- புவியின் பெரும்பகுதியைச் சூழ்ந்துள்ள நீர்ப்பரப்பு புவியின் 
தாழ்வான பகுதியில் நிறைந்துள்ளது . புவியின் மொத்தப்பரப்பில் 71 % 
பகுதியை உள்ளடக்கியது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

191 
Ocean current கடல்நீரோட்டம்- பொதுவான கடல் நீர்ச்சுழற்சிகளில் 
ஓதவலைவுகளில்லாமல் ஏற்படும் நீரோட்டங்களைக் குறிக்கும் . 
படம் 59 . 


Oceanography கடற்பரப்பியல்- கடலையும் கடல்நீரினியல்பினையும் , 
அதன் இயக்கத்தையும் வெப்பநிலையையும் , ஆழத்தையும் 
கடல்படுகையையும் அதில் வாழும் தாவர விலங்கினங்களைப் பற்றியும் 
விளக்கும் அறிவியல் . 
Octahedron எண் முகக்கட்டுரு - ஒத்த சமபக்க முக்கோண 
எட்டுமுகங்களை உடைய படிகக்கட்டுருவைக் குறிக்கும் . கனசதுரப் 
படிகவமைதியுடன் கூடியிருக்கும் ( 111 ) குறியீட்டை உடையது . 
படிகமுகங்கள் ஒரே அலகில் அதன் மூன்று அச்சுக்களையும் 
சமதொலைவில் வெட்டுவதால் உண்டாகின்றன . இது 3 செங்குத்தான 
நான்முகச் சுழற்சியச்சுச் சீரமைதியையும் குறுக்கான 4 முப்பக்கச் 
சுழற்சியச்சுச் சீரமைதியையும் குறுக்கான 6 இருபக்கச் சுழற்சி சீரமைவு 
அச்சுகளையும் 3 செங்குத்தான் தளச் சீரமைதியையும் குறுக்கான 6 
தளச் சீரமைதிகளையும் மையச்சீரமைதியையும் கொண்டிருக்கும் . 
Odograph தொலைப்பாதை வரைபடக் கருவி- ஊர்தியுடன் 
பொருத்தப்பட்டுள்ள கருவி தன்பாதையின் தொடர்ச்சியான நிலப்படத்தை 
வரையக்கூடியது . இதனுடன் காந்தத் திசைகாட்டும் கருவியும் 
இணைக்கப்பட்டிருப்பதால் செல்லுமிடத்தின் திசைப்புலத்தையும் உடன் 
குறித்து வரும் . 
Odometer தொலையளவைக்கருவி- நடக்கும் பொழுது நடக்கும் 
தொலைவை அளக்கும் கருவி . இக்கருவி ஒரு சக்கரத்துடன் 
இணைக்கப்பட்டிருக்கும் . நடக்கும் பொழுது சக்கரம் சுழலுவதால் 
தொலைவு அளக்கப்படுகிறது . 
Offsets கப்பல் உடலமைப்பின் உருவமைப்புக் கூறுகள்- இவை 
வார்ப்பின் அடிமட்டக்கோட்டுடனும் கப்பலின் மையக்கோட்டையும் , கப்பல் 
பின்புறக் குறுக்கு விட்ட சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு 
குறிக்கப்படுகிறது . 
Offshore உட்கடற்பகுதி- கரையிலிருந்து தள்ளிக் கடற்புறமாகச் 
செல்லும் பகுதி . இதில் கடற்காற்று , கடல்நீரோட்டம் ஆழ்கடல் 
கடல்படிவுகள் உட்கடல்மணற்றிட்டுகள் ஆகியவை அடங்கும் . 
Offshore breakwaters ஆழ்கடற்கரைச்சுவர் - அலைவாய்க்கரை 
மண்டிலம் வரை அமைக்கப்படும் கடற்கரைச்சுவர் . 
Offshore currents ஆழ்கடற்காற்றோட்டம்- நிலப்பகுதியிலிருந்து 
கடற்பக்கமாக வீசும் காற்று . 


192 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Oil tanker எண்ணெய்த்தொட்டிக்கப்பல்- திரவநிலையில் இருக்கும் 
கைட்ரோகார்பன்களை மொத்தமாக எடுத்துச் செல்வதற்காகத் தனிப்பட்ட 
முறையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் . படம் 51 . 
Oligocene ஒலிகோசின் - புவிவரலாற்றின் செனோசோயிக் 
காலக்கட்டத்தின் இரண்டாவது காலகட்டம் . இன்றையிலிருந்து 4 
கோடிக்கும் 2.5 கோடி ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலக்கட்டம் . 
சிலவிடங்களில் நன்னீர்ப் படிவங்களும் உவர்நீர்ப் படிவங்களும் 
இக்காலக்கட்டங்களில் படிந்துள்ளன . அதனுடன் சுண்ணாம்புப்பாறை , 
சுண்ணக்களிமட்படிவு , களிமட்படிவு ஆகியனவும் படிந்துள்ளன . 
Oligotrophic உற்பத்தித் திறனிழந்த ஊட்டச்சத்தில்லாத நீர் 
மிகமிகக் குறைந்த ஊட்டச்சத்துள்ள நீர் . இதில் மிகக்குறைந்த அளவு 
ஊட்டச்சத்திருப்பதால் உயிரின உற்பத்தி இருக்காது அல்லது மிகக் 
குறைந்தவளவில் உயிரினங்கள் காணப்படும் . 


One - Third Increase மூன்றில் ஒருபங்கு உயர்ச்சி - காற்று அல்லது 
நிலவதிர்வு விசைகளுக்காக எஃகுக் கட்டமைப்பை வடிவமைக்கையில் 
ஏதாவது மதிப்புக் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒழிய , வடிவமைப்பு வாய்பாடு 
மூன்றில் ஒரு பங்கு மதிப்பீடு உயர்வாக வைத்து வடிவமைக்கப்படும் . 
Onshore நிலப்பக்கமாக - கடற்பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்குச் 
செல்வது . 
Onshore current கடற்கரைப்பக்கமாக கடற்கரைப் பக்கமாக - ஓடும் 
நீரோட்டம் அல்லது வீசும் காற்று . 
Onshore wind நிலத்தில் வீசும் கடற்காற்று - கடலிலிருந்து 
நிலப்பக்கமாக வீசும் காற்று . 
On - site sewage system இடநிலைக்கழிவுநீர்த்தொட்டி- பிற சாக்கடை 
வாய்க்கால் அல்லது தொட்டிகளுடன் இணைக்கப்படாத தனித்த 
ஒருகுடியிருப்பின் கழிவுநீர்மேலாண்மைத் தொட்டி , 
Oolite சுண்ணநுண்ணுருண்டைப்படிவுகள்- பொதுவாக 0.25 முதல் 
2 மி.மீ. பருமனுள்ள உருண்டையான சுண்ணப்பரல்கள் இணைந்து 
உருவான படிவுப்பாறை . அப்பரல்களின் மையப்பகுதியில் குவார்ட்சோ , 
சிப்பியோ , சுண்ணப் பரல்களோ கருவாக அமைந்திருக்கும் . அவற்றின் 
மீது சுண்ணப்படிவுகள் பல போர்வைகளாக ஒன்றின் மீது ஒன்றாகப் 
போர்த்தப்பட்டிருக்கும் . 
00ze கடற்சேறு- ஆழக்கடற்சமவெளியில் படிந்துள்ள மென்மையான 
சேறும் நீரும் கலந்த படிவு . இவை பலவிதமான நீர்ப்பரப்பின் மீது 
வாழ்ந்தபின் கீழேபடிந்த உயிரின எச்சப்பொருட்களால் ஆனவை . 
சிலவிடங்களில் இவற்றுடன் காற்றால் அடித்து இழுத்து வரப்பட்டுப் 
படிந்த எரிமலைச்சாம்பல் படிவுகளும் சேர்ந்து காணப்படுகின்றன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


193 


இச்சேறுகள் சுண்ணக் கடற்சேறு என்றும் சிலிக்காகடற்சேறு என்றும் 
அவற்றில் மிகுதியாகப்படிந்த உயிரின் எச்சங்களின் வேதியலடக்கத்தைக் 
கொண்டு பிரிக்கப்படுகிறது . தெரோபோடு கடற்சேறு , குளோபிசெரினா 
கடற்சேறு ஆகியவை சுண்ணத்தன்மை உடையன . இரேடியோலேரியன் 
கடற்சேறும் தயதோம் கடற்சேறும் சிலிக்காத்தன்மையுள்ள சேறுகளாகும் . 
Opposing winds எதிர்க்காற்று - அலைகள் பரவும் திசைக்கு 
எதிர்ப்புறமாக வீசும் காற்று . 
Opticalbiaxial mineral ஒளியீரச்சுக் கனிமம் . சோதனை செய்யப்படும். 
கனிமம் இரு ஒளி அச்சுக்களைக் கொண்டிருக்கும் . இவ்விரு ஒளி 
அச்சுக்களுக்கிடையேயுள்ள குறுங்கோணத்தை ஒளிவிளைவுக் காட்டியின் 
Z அச்சு இருசமபங்குகளாகப் பிரித்தால் அக்கனிமம் - ஈரச்சு குறிநேர் 
படிகத்தைச் சார்ந்தது எனவும் Z இக்குப்பதிலாக X அச்சு 
குறுங்கோணத்தை இருசமமாகப் பிரித்தால் அக்கனிமம் ஈரச்சு குறியெதிர்க் 
கனிமம் என்றும் பிரிக்கப்படுகிறது . செம்மைக்கனசதுர ( ஆர்த்தோராம்பிக்கு ) 
ஓரச்சுச் சாய்வு , மூவச்சுச் சாய்வுப்படிகங்கள் ஒளியீரச்சுக் கனிமங்களாகும் . 
Optical indicatrix ஒளிவிளைவுக்காட்டி- ஒருபடிகத்தினுள் செல்லும் 
ஒளிக்கதிர் தனது பிரிவால் எவ்வாறு ஒளிவிளைவுகளை ஏற்படுகின்றது 
என்பதை உருவகப்படுத்த ஒரு கனசெவ்வகப்படிக ஊடகத்திற்குள் 
எவ்வாறெல்லாம் ஒளிக்கதிரலை மாற்றமடைகின்றதென்பதை 
விளக்கவல்ல மாதிரி உருவகம் . இதனால் ஒளிவிளைவு அலகுகளை 
வரையறுக்க இயலுகிறது . 
Optical uniaxial mineral ஒளி ஓரச்சுக்கனிமம் - சோதனை 
செய்யப்படும் கனிமம் ஒரு ஒளி அச்சைக் கொண்டிருக்கும் . இரு ஒளி 
அச்சுக்களுக்கிடையேயுள்ள குறுங்கோணம் 0 ஆக இருக்கும் . அதனால் 
இரு அச்சுக்களும் ஒன்றின் மீது ஒன்று விழுந்து ஒரே ஒளி அச்சினை 
உடைய கனிமமாகும் . ஒளிவிளைவுக் காட்டியில் படிகத்தின் நீண்ட 
செங்குத்து அச்சுப்பகுதி Z ( குறைந்த ஒளிவேக ) ஒளிவியைவு அச்சுடன் 
பொருந்தி அது குறைந்த வேகமுடைய ஒளிபரவு திசைக்கு இணையாக 
இருந்தால் அக்கனிமம் ஓரச்சுக் குறிநேர் படிகத்தைச் சார்ந்தது எனவும் 
Z மிகுவேக ஒளிபரவு திசைக்கு இணையாக அமைந்திருந்தால் 
அக்கனிமம் ஓரச்சு குறியெதிர்க் கனிமம் என்றும் பிரிக்கப்படுகிறது . 
கனசதுர நாற்பக்கச் செவ்வகம் அன்றிக் கனசதுர அறுபக்க , முப்பக்கப் 
படிகங்கள் ஒளி ஓரச்சுக்கனிமங்களாகும் . 
Ordered packing ஒழுங்குப்பொதிவுநிலை - வெப்பவியக்கவியல் 
முழுமையான சுழிய நிலையிலுள்ள திடப்பொருட்கள் வெப்பநிலையிலும் 
படிகவமைப்பிலும் முழுமையான ஒழுங்குப் பொதிவுநிலையிலும் சுழிய 
உருக்குலைவுத்தன்மையிலும் இருப்பதாகக் கருதப்படுகின்றது . 
வெப்பநிலை உயர்வடைந்து திடப்பொருட்கள், திரவ வாயுப்பொருளாக 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


194 


மாறினால் அவை உருக்குலைவுற்று அவற்றின் ஒழுங்கற்ற பொதிவு 
நிலைகள் உயர்ந்துகொண்டே செல்கின்றன எனக் கருதப்படுகிறது . 
Ore உலோகக்கனிமம் . சுரங்கம் தோண்டுமளவுக்குச் செறிந்த 
உலோகவடக்கம் கொண்ட கனிமம் . படம் 36 . 


Orientation திசைப்படு- பாறையிலுள்ள கனிமங்கள் திசைப்படுத்தப்பட்ட 
புவியியக்க விசைகளால் தாக்கப்படுவதால் கனிமங்கள் நெருக்கழுத்த 
விசைத்திசைக்கு செங்குத்தாக நீண்ட கனிமங்களாக உருமாறி 
வளருகின்றன . 
Orifice வெளியிடும் துளைவாய் - சிறுதுளை வாயிலிருந்து 
வெளியிடப்படும் திரவம் அல்லது வாயு . 
Orogenesis மலைத்தோற்ற வியக்கம்- பாறைகள் மடிவுற்றும் , 
பிளவுபட்டும் , தூக்கப்பட்டும் , மலைகளாக உயர்த்தப்படும் புவியியக்கம் . 
காலப்போக்கில் இம்மலைகள் அரிக்கப்பட்டுச் சிதிலமடைந்து தேய்ந்தபின் 
மீண்டும் 

கண்டவுயர்வு இயக்கங்களால் படிவுகள் மலைகளாக 
உயர்த்தப்படும் இயக்கம் . 
Ortho silicates செம்மைச்சிலிக்கேட்டுகள்- சிலிக்கா நான்முகக் 
கட்டிலுள்ள ஆக்சிச அயனிகள் வேறெந்தச் சிலிக் கேட்டுத் 
தொகுதிகளுடனும் இணந்திருக்காமல் தனித்தனியாக அமைந்திருந்தால் 
அச்சிலிக்கேட்டமைப்பு செம்மைச் சிலிக்கேட்டு அமைப்புடைய கனிமமாகக் 
குறிப்பிடப்படும் . கார்னட்டு , ஆலிவின் , சிர்கான் போன்ற கனிமங்கள் 
இத்தகைய சிலிக்கேட்டமைப்பையுடையன. 
Orthophotograph சீரியவொளிப்படம்- சாய்வு , உயர - வேறுபாடு , 
செழிப்பான அமைப்பு ஆகியவற்றிலேற்படும் உருவக் குலைவைச் 
சரிசெய்து எடுக்கும் சீரிய ஒளிப்படம் . 
Orthophotomap சீரிவொளிப்பட நிலப்படம் - பல 

நிலப்படம் - பல சீரியவொளிப் 
படங்களைக் கொண்டு சேர்த்து வரைந்த நிலப்படம் . 
Orthorhombic crystal கனசெவ்வகப் படிகம்- ஒன்றை ஒன்று 
சமதொலைவில் செங்குத்தாக வெட்டும் மூன்று வெவ்வேறு நீளங்களை 
உடைய படிக அச்சுக்களுக்கிடையே உள்ள கோணம் 90 ° ஆகவும் 
உள்ள படிகம் . இது 3 செங்குத்தான இருமுகச்சுழற்சிச்சீரச்சும் , 
செங்குத்தாகப் பிரிக்கப்படும் 3 தளச் சீரமைவுகளையும் 
மையச்சீரமைவையும் இயல்பான படிகவகை கொண்டிருக்கும் . 
Oscillation அலைவு- முன்னும் பின்னும் காலவரையுடன் ஆடுவது 
அன்றி அலைவது . 
Oscillatory zoning வேதியலடக்க ஏற்ற இறக்க மண்டிலப் 
படலங்கள்- பாறைக்குழம்பில் படிகங்கள் மெதுவாகக் குளிர்ந்து வளரும் 


195 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
பொழுது முதலில் தோன்றிய படிகத்தின் மீது பின் தோன்றிய படிகங்கள் 
படலங்களாகப் போர்த்தப்பட்டு வளருகின்றன . இதனால் வேறுபடும் 
பாறைக்குழம்பின் வேதியலடக்கமும் படிகத்தின் மீது போர்த்திய 
படலங்களின் வேதியலடக்கத்திருந்து வேறுபடுகின்றன . இவ்வாறு வளர்ந்து 
வரும் படிகங்களைக் கொண்ட பாறைக்குழம்பு புவியின் மேற்புறத்தை 
நோக்கி நகர்ந்தாலோ அன்றிப் பாறைக்குழம்பின் வேதியலடக்கம் 
புவியியக்க விசைகளினால் மாறுபாடடைந்தாலோ படிகத்தின் மீது 
போர்த்தப்படும் கனிமப்படலமும் முன்பின் முரணான வேதியலடக்கமுள்ள 
படலங்களால் போர்த்தப்படும் . இவ்வாறு முரண்பட்ட படலவேடுகளால் 
போர்த்தப்பட்ட படிகமண்டிலங்கள் வேதியலேற்றயிறக்கமுடைய 
மண்டிலங்களை உடைய படிகங்களாகக் கருதப்படுகின்றன . 
OSHA ( Occupational Safety Health Administration ) 
தொழில்முறைப் பாதுகாப்பு உடல்நலம் பேணல் - தாம் 

- செய்யும் 
தொழிலால் உழைப்பாளிகளின் உயிருக்கோ உடலுக்கோ காயமின்றி 
அவர்களின் நலத்தைப் பேணிப் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள 
கூட்டமைப்பு நிறுவனம் . 
Osmosis சவ்வூடுபரவல் அடர்த்தி வேறுபட்டுள்ள இரு திரவக்கம்பங்கள் 
ஒரு மெல்லிய சவ்வால் பிரிக்கப்பட்டிருந்தால் அடர்த்தி மிகுந்துள்ள 
திரவத்தினுள் அடர்த்தி குறைந்த திரவம் உட்புகுந்து அடர்த்தி 
மிக்கதிரவத்தின் கனவளவை உயர்த்திவிடும் . இந்நிகழ்ச்சிக்குச் 
சவ்வூடுபரவல் எனப்படும் . 
Outcrop பாறைத்தோற்றமுகப்பு- பாறையடுக்கின் ஒரு பகுதி 
நிலப்பரப்பில் வெளித்தெரிதல் . 
Outer core ( Earth ) புவிப்புறக்கரு புவியின் நிலப்பரப்பிலிருந்து 
2895 கிலேமீட்டர் ஆழத்திற்கும் 5155 கிலோமீட்ருக்கும் இடைப்பட்ட 
பகுதியைப் புவியின் வெளிப்புறக்கரு எனக் கூறுகின்றனர் . இஃது 2270 
கிலோமீட்டர் குறுக்குயரமுடையது . இதற்குக்கீழாக 1216 கிலோமீட்டர்க் 
குறுக்குயரமுடைய உட்கருவும் . இதற்கு மேலாக 2860 கிலோமீட்ட 
உயரமுள்ள புவிப்புறணியும் உள்ளன. புறக்கரு திரவத்தன்மையால் 
ஆனது . அயம் நிக்கலும் கலந்த திரவத்தால் ஆகியுள்ளது . 
வெப்பவியக்கமுறையிலான சுழற்சியியக்கங்களும் இத்திரவத்தில் 
நடைபெறுகின்றன . படம் 7 . 
Outfall வெளிவீழல் - ஆற்றின் குறுகியகால் வழியே நீர் வெளியேறல் . 
Outflanking பக்கவாட்டுத்தாக்கம் - கடற்சுவர் அல்லது கடல்முனை 
ஆகியவற்றிற்குப் பின்னால் அல்லது அவற்றைச் சுற்றிலும் தேய்வரிப்பால் 
கட்டமைப்புச் சீர்குலைவது . 
Outlier தொன்மைப்பாறைச் சூழல்- ஓர் இளைய பாறைத்தோற்ற 
முகப்பைச் சூழ்ந்து தொன்மைப் பாறைகள் போர்த்தியிருத்தல் . 
பெருங்குழிகை அமைப்புகளில் இவ்விதம் தென்படும் . 


196 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Outsourcing வெளிப்புற உற்பத்தி - தனித்தனிச் சிறிய துணை 
ஒப்பந்தக்காரர்களின் மூலம் உற்பத்திக்கான சிறிய உதிரிப்பாகப் பகுதிப் 
பொருட்களைத் தயாரித்து அவற்றை யெல்லாம் ஓட்டுமொத்தமாகச்சேர்த்து 
முழுமையான பொருளாகத் தயாரிக்கும் முறை . இம்முறையில் மோட்டார் 
வண்டி , மின்கருவிகள் தொலைத்தொடர்புச் சாதனங்கள் ஆகியவற்றைப் 
பல நிறுவனங்கள் விரைவில் செய்து முடிக்கின்றன . ஆகையால் பெரிய 
நிறுவனங்கள் மிகுதியான ஊதிய மீட்டும் பொருட்களை மட்டும் தயாரித்து 
சிறிய அளவில் ஊதியம் தரும் பொருட்களைச் சிறிய ஒப்பந்தத் 
தாரர்களிடம் உற்பத்தி செய்ய விட்டுவிடுகிறார்கள் . 
Outrigger முனைப்புக் கட்டமைவு- படகு கவிழந்துவிடாதபடி அதன் 
பக்கவாட்டில் பொருத்தப்பட்ட முனைப்பான கட்டமைவு . 
Over growth புறமிகுவளர்ச்சி - சில சுற்றுப்புறச் சூழ்நிலைகளில் 
படிகங்களுக்குத் தேவையான அயனிகள் கிடைத்தால் உருண்டையான 
குவார்ட்சு , கால்சைட்டு போன்ற கனிமங்கள் திடநிலையில் முழுப்படிக 
உருவுடைய கனிமங்களாக வளர்ச்சியடைவதைப் புறமிகுவளர்ச்சி எனக் 
குறிப்பிடப்படுகிறது . 
Overburden மேல்மூட்டம்- ஒரு கனிமப் , படிவத்திற்கு மேலே 
மூடியிருக்கும் மண் , அடிமண் , பாறை ஆகிய பொருட்கள். நிலக்கரிப் 
படிவத்திற்கு மேல் போர்த்தப்பட்ட களிமண் மற்றும் மணற்பாறை , 
மண்மூட்டம் ஆகியவற்றைக் கூறலாம் . 
Overfalls கொந்தளிப்பான அலை- உடைவலைகளால் 
திசைகளிலோடும் கொந்தளிப்பான நீரோட்டங்களை ஏற்படுத்துதல் 
அல்லது நீரோட்டத்திறகு எதிராகக் காற்று வீசுவது . 
Overfold மிகுமடிவு- பாறையடுக்கு மிகுமடிவுரும் பொழுது அதன் 
அச்சுத்தளம் மிகுதியும் ஒருபக்கம் சாய்வதால் அதன் அடிப்பக்க 
மடிவடுக்கு மிகுதியும் திருப்பப்படுகிறது . அதனால் மடிவுஅடுக்கின் 
இருபக்கமும் ஒரேதிசைப் புலத்தில் அமையும் அப்பொழுது மடிவடுக்கின் 
ஒருபகுதி குறைந்த சாய்மானத்தையும் மற்றுமொரு பக்கம் சற்று 
மிகையான சாய்மானத்துடன் ஒரேதிசைப் புலத்தில் உள்ள 
சாய்மானங்களுடன் கூடியிருக்கும் . 
Overhang தொங்கற்பகுதி - மேல்விதானத்தில் குறுக்குச்சட்டத்திற்கு 
அப்பாலும் முனைப்பாக நீட்டிக் கொண்டிருக்கும் பகுதி . 
Oversplash மேல்விசிறியடிப்பு - கடற்கரைச்சுவர் மற்றும் கடற்சுவர்களின் 
மீது அலையடிப்பதால் நீர் அக்கட்டமைப்புகளுக்கு மேலாக 
விசிறியடித்தல் . 
Overthrust மிகுமடிவு நகர்ச்சி - தீவிரமான மடிவு இயக்கத்தால் 
மேலேயுள்ள மடிவடுக்கு கிடையாக வளைக்கப்பட்டு அடிப்பக்கப் 


பல 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


197 


பாறையடுக்கின் மீது படியச்செய்கிறது . அதனால் மடிவின் அச்சுத்தளத்தில் 
முறிவு ஏற்பட்டு அதன் வழியாகப் பிளவு உந்துநகர்ச்சி ஏற்படுகிறது . 
மடிவடுக்கின் இருபக்க அடுக்குகளும் ஒரேபக்கமாக வேறுவேறு 
கோணத்தில் சாய்வடைந்திருக்கும் . 
Overtopping உயரத் தொடுஅலை- கடற்கரைப் பாதுகாப்புக் 
கட்டமைப்புகளுக்கு மேலாக நீர் விழுதல் . அலைகள் அடிப்பதாலும் 
ஓதவலைவுகளாலும் ஆழிப்பேரலைகளினாலும் கட்டமைவு மூழ்குவதாலும் 
இவ்வாறு நிகழ்கின்றன . 
Overwash மிகுகழிப்பு- அலைவாய்க் கரையோர மணல்மேட்டு உச்சிக்கு 
மேலாக அல்லது அதன் மீதுள்ள கட்டமைப்பின் மேலாக அடிக்கும் 
கடலலை மீண்டும் நேரடியாக அப்படியே கடலுக்குத் திரும்புவதில்லை. 
அவ்வமைப்புகளுக்கு மேலாக அலை விழும் பொழுது அலை எடுத்துவரும் 
படிவுப்பொருட்கள் பாறைத்துணுக்குகள் அவ்வமைப்பின் மீது படிந்து 
அலைவாய் அமைப்பிலிருந்து அப்படிவுப் பொருட்கள் இழக்கப்படுகின்றன. 
Ox - bow lake விடுபட்ட பிறைவடிவ ஏரிகள்- ஆற்று வளைவுப் பகுதி 
கிட்டத்தட்ட முழுவட்டம் போல அமையும் பொழுது திடீரென ஏற்படும் 
வெள்ளத்தால் ஆற்றுநீர் வளைவுப் பகுதியில் செல்லாமல் நேராகச் 
சென்றுவிடுவதால் விடுபட்ட ஆற்று வளைவுகள் நீரால் நிரப்பப்பட்டுப் 
பிறைவடிவ ஏரிகளாகின்றன . படம் 40 . 
Oxidation state மின்மக்குறுக்க நிலைப்பாடு . ஒரு வேதியல் கூட்டுப் 
பொருள் ஆக்சிகரணமடைந்த அளவினைகாட்டும் அலகு . 
வேதியலயனியிலுள்ள மின்மம் அயனியிலிருந்து விடுபட்டுப் போகும் 
பொழுது ஏற்படும் பிணைவால் ஆக்சிகரணம் உண்டாகின்றது . 
Ozone layer ஓசோனடுக்கு புவியின் நிலமட்டத்திற்கு மேலுள்ள 
காற்று மண்டலத்தில் 10 முதல் 50 கிலோ மீட்டர் உயரத்தில் உள்ள 
பகுதியில் குறிப்பாக 20 முதல் 25 கிலோ மீட்டர் உயரத்தில் ஓசோன் 
அடக்கம் மிகுந்துள்ளது . இதனை ஓசோன் மண்டலம் என்றும் 
குறிப்பிடுகின்றனர் . இது புவியை விண்வெளிகளிலிருந்து வரும் புறவூதாக் 
கதிர்களிலிருந்து பாதுகாக்கிறது . 


P 


Pacific Ocean பசிபிக்கடல்- புவியின் ஐம்பெருங்கடல்களில் 
மிகப்பெரியது . கிழக்கு மேற்குக் கோளர்த்தங்களை ஒன்றாக இணைக்கும் 
கடல் . இக்கடலின் கிழக்கே வட - தென்னமெரிக்கக் கண்டங்களும் 
மேற்கில் ஆசிய ஆஸ்திரேலியாக்கண்டங்களும் எல்லைகளாக 
அமைந்துள்ளன . இது பெரும்பாலும் அமைதியான கடலானதால் இப்பெயர் 
பெற்றது . இது 16.92 கோடி சதுரக்கிலோமீட்டர் கடற்பரப்புடையது . 
இது புவியின் மொத்த நிலப்பரப்பில் 32 % உள்ளடக்குகிறது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


198 


புவிமையக்கோடு வட -தென் பசிபிக்கடலாகப் பிரிக்கிறது . இக்கடலின் 
மேற்கு - வடக்குப் பகுதியிலுள்ள மரீனா ஒடுக்கக் கடற்பள்ளத்தாக்கு 
10911 மீட்டர் ஆழமானதாகவும் உலகிலே மிக ஆழமான பகுதியாகவும் 
உள்ளது . இக்கடலின் தோராயமான ஆழம் 4280 மீட்டர் . இதில் 25000 
இக்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ளன . உலகின் இரண்டாவது பெரிய 
தீவான நியூகையினாத் தீவை முற்றிலுமாக இக்கடல் சூழ்ந்துள்ளது . 
இக்கடலில் கண்டநிலத்தீவுகள் , உயர்ந்தமலைத்தீவுகள் , பவளத்தீவுகள் , 
பவளமேடைகள் எனப் பலவகையான தீவுகள் காணப்படுகின்றன . 
கண்டநிலத் தீவுகளான நியூகையினா , நியூசிலாந்து , பிலிபைன் ஆகியவை 
ஆன்டிசைட்டு வளையக் கோட்டிற்கு வெளிப்புறமாக அமைந்துள்ளன . 
அட்லாண்டிக்கடல் அதன் 3 பக்கங்களிலும் ஆண்டிற்கு 2 முதல் 3 
செ.மீ. வீதம் விரிவடைவதால் பசிபிக்கடல் ஆண்டொன்றிற்கு 0.5 
சதுரக்கிலோ மீட்டர் சுருங்கி வருகிறது . இதன் மையப்பகுதியில் கரிய 
நிறமுடைய அயமக்னிசியம் நிறைந்த பாறைகள் அமைந்துள்ளன . 
இக்கடலோரப்பகுதிகளில் எரிமலையியக்கமுடைய வெளிர் நிறமுடைய 
ஆன்டிசைட்டுப் பாறைகள் அமைந்துள்ளன . வளையம் போன்று 
அமைந்துள்ள ஆன்டிசைட்டுப் பாறைத் தொகுதிகள் எரிமலையியக் 
கத்திற்கும் புவியதிர்ச்சி இயக்கத்திற்கும் மையங்களாகவும் உள்ளன . 
பசிபிக்கடல் ஒன்று மட்டுமே இதன் ஓரப்பகுதிகளில் முழுமையும் கண்ட 
உட்செருகல் தளங்களைக் கொண்டுள்ளது . இக்கடற்கரையில் 
நூற்றுக்கும் மேற்பட்ட துறைமுக நகரங்கள் உள்ளன . பசிபிக்கடல் 
வேதியல் பொருட்களாலும் , சிதறிய பாறையெண்ணெய்ப் படலம் 
விரிவடைவதாலும் தொழிற்சாலைக் கழிவுகளாலும் மனிதத் தாவர 
விலங்கின இயக்கத்தாலும் தொடர்ந்து மாசடைந்து வருகிறது . இதனல் 
குறிப்பிடத்தக்க அளவில் சுற்றுச்சூழல்கேடு விளைகிறது . படம் 34 . 
Pacific Ring of Fire பசிபிக்கு நெருப்பு வளையம்- பசிபிக் 
கடலலோரப் பகுதிகள் எரிமலையியக்கத்தாலும் புவியதிர்வாலும் 
பெருமளவு தாக்கப்படுகின்றன . இப்பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான 
எரிமலையியக்கத் தீவுகளும் மூழ்கியுள்ள எரிமலைக் குன்றுகளும் , 
பிறைத்தீவுக் கூட்டங்களும் , கண்ட உட் செருகல் பகுதிகளும் 
அடங்கியுள்ளன . பேசால்டிக்கு எரிமலைக்குழம்புப் பிதுக்கமும் மற்றும் 
ஆன்டிசைட்டு எரிமலைக்குழம்பு வெடிப்பதும் அடிக்கடி நிகழுகின்றன . 
இப்பகுதியில் புவியதிர்விடங்களும் மையம் கொண்டுள்ளன . அதனால் 
இப்பகுதியில் ஆழிப்பேரலைகளின் தாக்கம் மிகுந்து காணப்படுகிறது . 
படம் 35 . 


Pahoehoe பாகோகோ- புதிதாக உறைந்த எரிமலைக் குழம்போட்டத்தின் 
மீது சுருக்கங்களும் கயிறு போன்ற அமைப்புகளும் கரடுமுரடான 
அமைப்புகளும் உண்டாகும் . எரிமலைக்குழம்பு மிக உயர்ந்த 


199 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
வெப்பநிலையில் இருப்பதால் அதிலிருந்து வாயுக்கள் மெதுவாக 
வெளியேறுகின்றன . மேலும் குழம்பு மெதுவாகக் குளிர்ச்சியடைந்து 
உறைகிறது . 
Pairs ( electronic ) மின்ம இரட்டைகள்- பிறவணுக்களுடன் சேர்ந்து 
அணுப்பிணைவினை உண்டாகத் தனித்த நேர்மின்னேற்ற ( உலோக ) 
அயனிகள் அல்லது எதிர்மின்னேற்ற அலோக ) அயனிகளைக் குறிக்கும் . 
வாயுக்கள் , வெற்றிடங்கள் அரைகுறைக் கடத்திகள் ஆகியவற்றின் 
வழியாக ஏற்படும் மின்மங்களின் ஓட்டத்தைக் கட்டுப்படுத்தும் கருவிகள் 
இதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன . 
Paleobotany தொல் தாவரவெச்சவியல் - தொன்மைப்புவியியல் 
காலக்கட்டத்தில் வாழ்ந்த தாவர உயரினங்களின் வாழ்வு முறைகளை 
அவற்றின் தாவர எச்சங்களைக் கொண்டு ஆராய்தல் . 
Paleocene பேலியோசின் - புவிவரலாற்றுக் கால இயோசின் காலத்தின் 
முந்தியகாலக்கட்டம் . இன்றையிலிருந்து 7 முதல் 6 கோடி ஆண்டுக் 
காலங்களுக்கிடைப்பட்ட காலம் . கிரிடேசியசு காலக்கட்டத்திற்கும் தெர்சரி 
காலக்கட்டத்திற்கும் இடைப்பட்டது . 
Paleoclimate புவித்தொன்மைக் காலப் பருவநிலை புவி வரலாற்றுக் 
காலக்கட்டத்திலுள்ள பருவநிலைகளைப் பற்றி ஆராய்தல் .. 
பனியூழிக்காலகட்டத்தாலும் தொடர்மழைப் பொழிவு காலக்கட்டத்தாலும் 
பனியூழிகளுக்கு இடைப்பட்ட காலக்கட்டங்களிலும் தட்பவெப்பநிலைகளும் 
பருவ நிலைகளும் வேறுபட்டிருந்ததால் அக்காலக் கட்டங்களில் வாழ்ந்த 
உயரினங்களின் இயல்புகளும் வேறுபட்டிருக்கும் . 
Paleogeography தொன்மை நிலப்பரப்பியல் - புவி வரலாற்றுக் காலக் 
கட்டங்களில் நிலவியிருந்த நிலப்பாங்குகளை மீண்டும் நிலைப்படுத்தி 
ஆராய்ந்து வரலாற்றைத் தொகுத்தல் . 
Paleomagnetism தொன்மைக்காந்த நிலைப்பாடு - பல கோடி 
ஆண்டுகளுக்கு முன் உண்டான பாறைகள் , அவை தோன்றும் பொழுது 
கொண்டிருந்த காந்தவியல்புகளை இன்னமும் தக்க வைத்துக் 
கொண்டுள்ளன . ஆகையால் அவற்றைக் கொண்டு காந்தத் துருவவியல் , 
காந்தத் துருவப் பெயர்ச்சி , காந்தப் புலனுக்கும் புவித்துருவத்திற்கு 
உள்ள தொடர்ச்சி , துருவப் பெயர்ச்சி , கண்டப் பெயர்ச்சி ஆகியனவற்றைப் 
பற்றி ஆராய்ச்சி செய்யுமியல் . 
Paleontology தொல்லுயிரெச்சவியல் - புவியில் வாழ்ந்து மறைந்த 
உயரினங்களைப் பற்றி ஆராயுமியல் . அக்காலத்தில் வாழ்ந்த தாவரம் 
அல்லது விலங்கு ஆகியவற்றின் எச்சங்கள் பாறையடுக்குகள் படியும் 
பொழுது புதையுண்டு தொல்லுயிரெச்சங்களாக அரிதாகப் 
பாதுகாக்கப்பட்டுள்ளன . விலங்குகளின் - தொல்லுயிரெச்சங்களைப் 


200 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


படிக்கும் நூல் தொல்விலங்கியல் என்றும் தாவரங்களைப் படிக்கும் 
நூல் தொல்லுயிரெச்சத் தாவர இயல் என்றும் கூறப்படுகிறது . 
Paleozoic Era தொல்லுயிரூழி- புவிவரலாற்றுக் காலக்கட்டத்தின் 
தொடக்கநிலையிலுள்ள உயிரினங்களின் காலக்கட்டம் . தொல்கேம்பிரியன் 
காலக்கட்டத்திற்குப் பிந்தியது . ஆனால் இரண்டாம் அல்லது இடைக்கால 
உயிரின ஊழிக்கு முந்திய காலக்கட்டம் . இஃது இன்றையிலிருந்து 60 
கோடி மற்றும் 20 கோடி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலக்கட்டத்தைச் 
சார்ந்தது . இக்காலக்கட்டத்திலுள்ள படிவுப்பாறைகளில் உயரினங்கள் 
வாழ்ந்ததிற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆனால் அக்காலத்தில் 
வாழ்ந்த உயரினங்கள் இக்காலத்தில் காணப்படும் உயினங்களிலிருந்து 
வேறுபட்டிருக்கின்றன . முதுகெலும்புள்ள உயிரினங்களில் மீன் மட்டுமே 
அக்காலத்தில் தென்படுகின்றது . பெரணிகள் , பாசிகள் போன்ற 
தாவரங்களே 

காணப்படுகின்றன . சிதைந்த தாவரங்கள் 
இக்காலக்கட்டத்தின் இறுதியில் கடற்படிவங்களாகப் படிந்துள்ளன .. 
இவைபின்னர் அழுத்தப்பட்டு நிலக்கரியாக மாறியுள்ளன எனக் 
கருதப்படுகிறது . இக்காலக்கட்ட முடிவிலே ஊர்வன வகை உயிரினங்கள் 
தோன்றியுள்ளன. 
Pallet மேடைத்தளம் தட்டையான மர அல்லது பிளாஸ்டிக்கு 
மேடையில் சரக்குகள் அடுக்கிவைத்தல் . இதனால் சுமைதூக்கியினால் 
அல்லது கொக்கிமுனைத் தூக்கியால் எளிதில் சரக்குகளை இறக்க 
அல்லது ஏற்ற இயலுகிறது . 
pallet carrier மேடைத் தளவூர்திகள் 

மேடைத் தளவூர்திகள் - சரக்கு ஊர் திகள் 
மேடைத்தளச் சரக்குகளைக் கையாள வடிவமைக்கப்பட்டவை . 
Panamax பனாமாக் கால் வாய் சந்தைக் கலங்கள் 
பனாமாக்கால்வாய்ப் பகுதிகளில் சந்தைப் பொருட்களைக் கையாளும் 
கப்பல்கள் . 


Pangaea பாஞ்சியா- அ.வெசினர் என்பவருடைய புவிக்கண்டநகர்ச்சிக் 
கொள்கைப்படி 20 கோடியாண்டுகளுக்கு முன்னுள்ள கார்பானிபரசுக் 
காலக்கட்டத்தின் தொடக்கத்தில் சையாலிக்கு (சிலிக்கா அலுமினா) 
நிலப்பகுதி முழுமையும் ஒரே கண்டமாக இருந்துள்ளதென்றும் அதற்குப் 
பாஞ்சியா எனப் பெயரிடப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது . 
பாஞ்சியாவைச் சூழ்ந்து பாந்தாலாசியா என்ற சைமா (சிலிக்கா மக்னீசியக் ) 
கடற்றரை இருந்தது எனவும் கூறப்பட்டுள்ளது . பாஞ்சியா என்ற 
அந்தக்கண்டம் பின்னர்ப் பல கண்டங்களாக உடைந்து நகர்ந்து 
தற்போதைய நிலையை எட்டியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது . ( படம் 
18 , 10 , 2 ) . 


201 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Panting stringer வலுக்கட்டமைப்பு - கப்பலின் வளைவுப் பகுதிக்கு 
வலுவூட்டும்படி கிடையாகப் பின்னப்பட்ட கட்டமைப்பு . இதனால் மிகக் 
கனமான சுமைகளையும் ஏற்றிச் செல்லவியலும் . 
Paragenesis உடனமைந்த கனிமங்கள் - ஒரு குறிப்பிட்ட பாறையில் 
ஒரு சமயத்தில் அமைந்துள்ள எல்லாக் கனிமங்களையும் குறிக்கும் . 
ஒரு கிரானைட்டுப் பாறையில் கார்னட்டுடன் கைப்பர்ஸ்தின் 
பையோடைட்டு , மைரோகிளைன் ஒலிகோகிளேசு , குவார்ட்சு கனிமங்கள் 
ஒருங்கே அமைந்திருந்தால் அப்பாறையில் கார்னட்டுடன் கைப்பர்ஸ்தின் , 
பையோடைடு , மைரோகிளைன் ஒலிகோகிளேசு , குவார்ட்சு ஆகியவை 
கார்னட்டின் உடனமைந்த கனிமங்களாகும் . 
Parallel midbody இணையான கப்பலமையப்பகுதி- கப்பலின் 
மையப்பகுதியின் குறுக்கு வெட்டுத் தோற்ற விகிதம் 0.785 இக்கும் 
மிகுதியான அளவில் இருக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் . 
உடற்பகுதி நீளவாட்டத்தில் இரட்டைச்சுவர்களால் ஆகியிருக்கும் .. 
நீளவாட்ட மையம் மிதப்புத்தன்மையுடன் கூடியிருக்கும் . 
Parameter அலகு - கணித அல்லது புள்ளிவிவரங்களை அளிக்கும் 
அளவையலகு . ஓரமைப்பின் இயல்பின் அளவினை வரையறுக்கிறது . 
இஃது ஒரு மாறிலியாகும் . 
Parapet கைப்படிச்சுவர்- கட்டடத்தின் கூரைக்கு அடுத்து அப்பால் 
சுவரும் கூரையும் வெட்டுமிடத்தில் எழுப்பப்படும் செங்குத்தான 
கைப்படிச்சுவர் . 
Path difference optical plates ஒளிவேகத்தை மாற்றும் 
ஒளித்தட்டுகள் . ஒளித்தட்டு ஊடகங்களின் வழியாக ஒளிக்கதிர் 
செல்லும் பொழுது அதன் நீளம் மாறுகின்றது . வேகம் மாறுபாடடைகிறது . 
ஒளிக்கதிர்செல்லும் பாதையின்நீளம் ஒளிச்சிதறல் , ஒளிக்குறுக்கீடு , 
நிறப்பிரிகை , ஒளிக்கதிர்நிலைகள் ஆகியவற்றைப் பற்றி அறியத் 
தேவைப்படுகின்றன . ஒளிவேகத்தை மாற்றும் ஒளி ஊடகத்தட்டுகளின் 
மூலம் துல்லிதமாக ஒளிநிற வேறுபாடுகளைக் கண்டறிய முடிகிறது . 
எடுத்துக்காட்டாக , சிப்சம்தகடு , மைக்காத்தகடு , குவார்ட்சாப்பு 
போன்றவற்றைக் குறிக்கலாம் . இவற்றின் மூலம் மிகையான குறுக்கீடு 
நிறங்களின் நிலைகளைப் பாகுபடுத்தியறியலாம் . 
Partial melting of rocks பாறையின்பகுதி உருக்கமடைதல் - 
பாறையின் ஒருபகுதி மட்டும் புவியியக்க மாற்றங்களாலும் , கண்ட 
உட்செருகலாலும் , வெப்பநிலை உயர்ச்சியாலும் உருகும் பொழுது 
எளிதில் உருகி வெளிவரக்கூடிய குறைந்த வெப்பநிலைப் பொருட்கள் , 
காரத்தன்மையுடைய பொருட்கள் ஆகியவை பகுதி உருக்கத்தால் 
பாறையிலிருந்து பிரிந்து பாறைக்குழம்புத் திரவங்களாகவோ அன்றிப் 
பெக்மடைட்டுக் கனிமக் கொடிகளாகவோ வெளியேறிப் பிற பாறைகளில் 
ஊடுருவும் . 


202 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Partially mixed estuary ஒருபகுதிமட்டும் கடலுடன் கலந்த 
கடலருகேரி - ஆழத்தைப் பொருத்து சிறியவளவில் அன்றிப் பெருமளவில் 
கடல்நீர் கடலருகேரியில் கலப்பதால் அதன் உப்புத்தன்மை 
குறிப்பிடத்தக்கவளவு உயர்வடைவாதல் . ஆயினும் இவ்வேரியின் நீர் 
கடல் நீரைவிட உப்புத்தன்மை குறைந்திருக்கும் . 
Particle size துகளுருவளவு- படிவுப்பாறைகளையும் படிவுகளையும் 
ஆராயும் பொழுது அவற்றிலுள்ள பரல்களின் உருவளவைக் கொண்டு 
அவை வகைப்படுத்தப்படுகின்றன. 


உருவளவு 


துகள் 


256 மி.மீ. 


பாறைத்துண்டம் 


64-256 மி.மீ. 


சிறுபாறைத்துண்டு 


4-64 மி.மீ. 


கூழாங்கல் 


2-4 மி.மீ. 


சரளை 


1 / 16-2 மி.மீ. 


மணல் 


1 / 256-1 /16 மி.மீ . 


குறுமண் 


< 1/256 மி.மீ. 


களிமண் 


Particulate Matter நுண் துகட்கள் - காற்றில் மிதக்கும் 
நுண்துகட்களைக் குறிக்கும் . 
Parts per million ( ppm ) ஆயிரமாயிரத்தில் ஒருபங்கு ( ஆஆப ) . 
Pascal பாஸ்கல் - நெருக்கவிசை அல்லது விசையின் தசமவலகு . 
இது ஒரு சதுரப்பரப்பளவுக்கு உரியதாகும் ( N / m ). ஒரு சதுர மீட்டரில் 
செலுத்தப்படும் நியூட்டன் விசையலகைக் குறிக்கும் . 
Passenger vessel பயணிக்கப்பல - 12 பயணிகளுக்கு மேல் 
ஏற்றிச்செல்லும் கப்பல் . 
Patch and surface dress சாலைமேற்பூச்சு- நெடுஞ்சாலைகளைச் 
சிக்கனமான முறையில் மராமத்துச் செய்யும் முறை . சாலைகளில் 
குழிவிழுந்த பகுதிகளிலும் சிதிலமடைந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே 
செப்பனிட்டுப் படலங்களாகப் பூசிச்சாலைப் போக்குவரத்தை மேம்படுத்தல் . 
Permanent ballast திடச்சுமைக்கப்பல- குழாய் மூலம் இறக்க 
முடியாத திடப்பொருட்களை ஏற்றிச் செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட 
கப்பல் . 


Peak period உச்சகாலக்கட்டம்- அலைவுக்காலத்தை அலையாற்றல் 
உச்சநிலையை அடையும் உச்சியுயரத்தின் தலைகீழ் விகிதத்தைக் 
கொண்டு கணக்கிடப்படுகிறது . 


203 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Peaks of doublets இரட்டைப் பிரிவுக் கூர் வுகள் - X- கதிர் 
இரட்டைப்பிரிவுக் கூர்வுகள் ஒரு கனிமப்பகுதியிலிருந்து வேறொரு 
கனிமப்பகுதி பிரிந்து வெளிப்படுதலைக் காட்டும் . 
Pelagic deposits ஆழ்கடற்படிவுகள் - அலையரிப்பு மற்றும் சற்று 
ஆழமான கடற்றளத்தை விட ஆழமான கடற்பகுதியில் படிந்த 
படிவுகளைக் குறிக்கும் . இப்படிவுகள் ஆழ்கடலில் படிந்த கடற்சேறு , 
செங்களிமண் படிவங்களுக்கு மேலாகப்படியும் . இப்படிவுகளில் நீர்ப்பரப்பில் 
மிதந்த நுண்ணிய தாவரங்கள் விலங்குகளின் எச்சங்கள் படிந்து 
உருவாகும் . இதனுடன் சில விடங்களில் எரிமலைச் சாம்பல்களும் 
கலந்திருக்கும் . ஆழ்கடல் படிவுகளை நிலப்படிவுகளிலிருந்து 
வேறுபடுத்தியறிவது கடினம் . 
Pelican crossing நீர்க்கோழி நடைபாதை - நெடுஞ்சாலைகளில் நில் - 
செல் என்ற அடையாளக்குறி விளக்குகளுடன் கூடியும் சாலைகளின் மீது 
குறிப்பிட்ட அடையாளக்குறியுடன் கொண்டுள்ள நெடுஞ்சாலையைக் 
குறுக்கே கடப்பதற்கான நடையாளருக்குரிய பாதை . 
Peneplain தரைமட்டவரிப்பு - ஒரு பெருநிலப்பரப்பு ஏறத்தாழ முழுமையும் 
சமதளமாக மேடுபள்ளங்கள் இல்லாமல் மழையாலும் ஆற்றாலும் , 
காற்றாலும் கடலலையாலும் தொடர்ச்சியாக அரிக்கப்பட்டு மலைகளோ 
மேடுகளோ இல்லாதபடி உண்டான சமவெளி. இச்சமவெளி உயர்த்தப்படும் 
பொழுது அது பீடபூமியாக உயர்த்தப்படுகிறது . பின்னர் இப்பீடபூமியும் 
ஆறுகளால் அரிக்கப்பட்டுப் பல வறண்ட ஓடைப்பள்ளத் தாக்குகளை 
உடையனவாக மாற்றுகின்றன . இந்நிலப்பரப்பு மேலும் அரிக்கப்பட்டு 
இரண்டாம் சுற்று தரைமட்டமாதலையடைகின்றது . 
Peninsula தீபகர்ப்பம்- பெரிய நிலப்பரப்பின் நீண்ட ஒருபகுதி முற்றிலும் 
கடலால் சூழப்பட்டிருக்கும் . 
Perennial stream நிலையான நீரோடை- எல்லாக் காலத்திலும் 
எப்பொழுதும் நீர் ஓடிக் கொண்டிருக்கும் நீரோடை . 
Perigean tidal currents புவியருகுகோதவலைவு நீரோட்டம்- சந்திரன் 
புவியைச் சுற்றிவரும் பாதையில் சந்திரன் புவிக்கு வெகு அருகில் 
வரும் சமயத்திலேற்படும் ஓதவலைவுகளால் ஏற்படும் நீரோட்டம் . 
Periodic Table ஒழுங்கான திட்டவட்டக் கால அணுக் கூறுத் 
தொகுதி- வேதியல் தனிமங்களை அவற்றின் அணுவெண் , 
அணுப்பிணைவு , அணுவெடை பௌதிக- வேதியல் இயல்புகள் , 
ஓரகத்தனிமங்கள் ஆகியவற்றைக் கொண்டு வகைப்படுத்தி வரிசையாகத் 
தொடுக்கப்பட்ட அட்டைவணை . இதன் மூலம் ஒரு தனிமத்திற்கும் 
அடுத்துள்ள தனிமத்திற்குமிடையே உள்ள தொடர்பு பற்றி அறியலாம் . 
இதில் காரத்தன்மையுள்ள உலோகங்கள் , காரத்தன்மையுள்ள 


| 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


204 


மண்ணுலோகங்கள் , இலாந்தாலாயிடுகள் , ஆக்டினைடுகள் , மாறுநிலை 

லோகங்கள் , பின் மாறுநிலை உலோகங்கள் , போலி 
உலோகத்தனிமங்கள் , சடவாயுக்கள் , உப்புமூலவாயுக்கள் , பிற 
அலோகத்தனிமங்கள் போன்றவை அடங்கும் . 
Permanent current நிலையான நீரோட்டம் - ஓதவலைவுகளோ 
அன்றித் தற்காலிக அலையெழுச்சிகளோ இல்லாத நிலையில் ஏற்படும் 
நிலையான நீரோட்டங்கள். 
Petrography பாறைவகையியல் - பாறையிலுள்ள கனிமங்கள் . 
அவற்றின் தன்மை , கனிமக்கட்டுக்கோப்பு , கனிம இழையமைப்பு 
ஆகியவற்றை விரித்துரைத்து பாறை வகைப்படுத்துமியல் . 
Petrology பாறையியல் - பாறையின் கனிமவடக்கம் , வேதியலமைப்பு , 
பாறையமைப்பு , அதன் தோற்றவரலாறு ஆகியவற்றை ஆராயும் 
அறிவியல் . 


Phase correspondence diagrams கனிமக் கூறு பரிமாற்ற 
வரைபடங்கள் - வெப்பழுத்தநிலை வேறுபடும் பொழுது கனிமக் கூறுகள் 
இணைந்து எவ்வாறு உடனமையும் பலவிதமான கனிமங்களைக் 
குறிப்பிட்ட வெப்பழுத்தநிலைகளில் சோதனைச் சாலையில் 
உண்டாக்குகின்றன என்பதையும் அவை இயற்கையில் உண்டானால் 
எந்த வெப்பழுத்த நிலைகளில் தோன்றியிருக்கக் கூடும் என்பதைக் 
காட்டும் வரைபடம் . பலவிதமான கனிமக் கூறுகளைக் கொண்டு 
சோதனைச்சாலையில் ஆராய்ச்சி செய்த முடிவினைக் காட்டும் 
சோதனைச்சாலைக் கனிமவியல் படங்கள் . 
Photic zone ஒளிபுகுமண்டலம் - கடல்நீர்ப்பரப்பிலிருந்து சூரியவொளி 
செல்லும் தொலைவு . இம்மண்டலத்தில் ஒளிச் சேர்க்கையால் தாவரங்கள் 
தங்கள் உணவைத் தயாரிக்கின்றன. நீரின் தெளிவைப்பொருத்து இதன் 
ஆழம் வேறுபடும் . மேலும் மேகமூட்டத்தைப் பொருத்தும் பருவகாலத்தைப் 
பொருத்தும் இவ்வாழம் வேறுபடும் . பொதுவாகத் திறந்த கடல்வெளியில் 
100 மீட்டர் ஆழம்வரை சூரியவொளி கடல்நீரினுள் உட்புகும் . ஒருசதவீதச் 
சூரிய ஒளிபுகும் தொலைவு வரையுள்ள ஆழத்தைக் கணக்கில் எடுத்துக் 
கொள்ளப்படுகிறது . 
Photogrammetry ஒளிப்பட நிலப்படம் வரைதல்- வானத்திலிருந்து 
நிலப்பரப்பை எடுத்த ஒளிப்படங்களைக் கொண்டு நிலவுருவப் படங்களைத் 
தயாரித்தல் . இதற்கான 

தானியங்கு 

கருவிகள் 
வடிவமைக்கப்பட்டுள்ளன . இவ்வியலுக்கான கொள்கைகளும் 
வழிமுறைகளும் கடந்த சில ஆண்டுகளில் வெகுவாக 
முன்னேற்றமடைந்துள்ளன. அதனால் நிலவளவை முறைகள் புரட்சிகரமாக 
முன்னேறியுள்ளன . 


பல 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள், 


205 


Photomosaic ஒளிப்படச்சேர்க்கை- ஒளிப்படங்களின் சேர்க்கை . 
ஒவ்வொன்றும் ஒரு நிலப்பகுதியைக் காட்டும் . இவற்றை எல்லாம் சேர்க்கும் 
பொழுது ஒரு ஒட்டுமொத்த ஒரேநிலப்படமாகக் காட்சியளிக்கும் . 
இப்படங்களின் அளவுகோல் குறியீடு ஒன்று போல இருக்கும் . 
Photons ஒளிமங்கள்- ஒளியிலுள்ள அடிப்படைத்துகள் . பொதுவாக 
எல்லா மின்காந்த அலைகளிலுள்ள அடிப்படைத் துகளாகவும் 
கருதப்படுகிறது . 
Photosynthesis ஒளிச்சேர்க்கை- தாவரங்கள் சூரிய ஒளியைப் 
பயன்படுத்திக்கரியமிலவாயுவையும் நீரையும் கொண்டு கார்போகைட்ரேட்டுப் 
பொருட்களை ( தங்கள் உணவுகளை ) த் தயாரித்து ஆக்சிசனை 
வெளியேவிடும் இயக்கம் . 
Phyllo silicates தட்டையேட்டுச் சிலிக்கேட்டுகள் - ஒரு தளவரிசையில் 
சிலிக்கா நான்முகக்கட்டிலுள்ள 3 ஆக்சிச அயனிகள் பிரிதொரு சிலிக்கா 
நான்முகக்கட்டுகளுடன் இணைந்திருந்தால் மைக்கா போன்ற ஒரு 
தளவரிசைத் தட்டையேட்டுச் சிலிக்கேட்டுகள் உருவாகும் . 
Physical weathering புறச்சிதிலமடைவு- வெப்பம் , அழுத்தம் , 
அழுத்தத் தளர்ச்சி , மழை , நீரோட்டம் , பனி , காற்று , கடலலையரிப்பு 
ஆகியவற்றால் பாறைகள் உடைந்து நொறுங்கி அரிக்கப்பட்டும் 
தேய்க்கப்பட்டும் , சிதிலமடைந்து மண்ணாகவும் படிவுகளாகவும் ஆதல் . 
Phytoplankton மிதக்கும் தாவர நுண்ணுயிரி- மிகநுண்ணியதாய்த் 
தனித்து மிதக்கும் தன்மையுடைய ஒளிச்சேர்க்கையடையக் கூடிய 
ஓரறையை உடைய பாசியினம் . 
Pier அலையிடைக்கரை- கடற்கரையிலிருந்து நீர்ப்புறமாக 
நீட்டிக்கொண்டிருக்கும் கட்டமைப்பு . கடற்கரைப் பாதுகாப்பைவிடப் படகு , 
கப்பல்களிலிருந்து இறங்கும் ஏறுமிடமாக இருக்கும் , 
ஓய்வுவெடுக்குமிடமாகவும் அமையும் . படம் 49 . 
Piezo electric sensor அழுத்த மின்னோட்ட உணர் கருவி 
அழுத்தமின்னோட்ட உணர்கருவி அழுத்தத்தால் மின்னோட்டத்தில் 
ஏற்படும் மாற்றங்களையும் , அழுத்தத்தின் தன்மையை அளக்கவும் , 
மின்னோட்ட உந்துவிசையையும் , பொருளின் உருக்குலைவையுைம் , 
அதனால் ஏற்படும் மின்னோட்டக் குறிகளை அளக்கவும் பயன்படுகிறது . 
Piezobirefringent haloes அழுத்த இருநிலை மின்னியக்க 
வளையங்கள் - பொருளில் இருநிலை மின்னோட்டம் அழுத்தத்தால் 
ஏற்படும் பொழுது அழுத்தநிலையால் தோன்றிய அழுத்தவிசை 
வேறுபாட்டு வளையங்கள் . இவ்வளையங்கள் வேறுபாடான மின்னழுத்த 
நிலைகளைக் காட்டும் . 


206 

கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Pile கூர்முளையிறக்கம்- நீண்ட மரக்கம்பம் . காரைக்கம்பித்தூண் , 
உலோகமாகியவற்றாலான தூண் . கடற்றரையினுள் அன்றிப் புவியினுள் 
இறக்கியது . அதற்கு மேல் கட்டமைப்புச் செய்ய அடித்தளமாக 
அமைக்கப்படுவது . 
Piling sheet கூர்முளையிறக்கத் தளத்தகடு - கட்டமைப்பு நிலைப்பட , 
நீர் ஊடுருவதைத் தடுக்க , பக்கவாட்டு அழுத்தங்களைத் தாங்க , 
வானக்கால் நிலைபெற , கூர்முளைகளைப் பிணைக்க முளைகளின் 
மீது தளத்தகடுகளை அமைத்தல் . 
Pillar தூண்- மேற்பகுதியைத் தாங்குவதற்காக முட்டுக்கொடுக்கப்படும் 
செங்குத்தான தூண் கட்டமைப்பு . 
Pillow lava திண்டுறைவுப் பாறை- கடலுக்கடியில் அல்லது 
பனிப்படலத்திற்குக் கீழாக வெளிப்பட்டு எரிமலைக்குழம்பு திடீரெனக் 
குளிர்ந்து திண்டுகள் போன்ற அமைப்பையுடைய பாறைத்துண்டுகளாதல் . 
கட்டமைப்புக்குப் பாதுகாப்புக் கொடுப்பது . 
Pinch out மெலிவடைவு- பாறையடுக்கு மடிப்பியக்கத்தால் மடிப்பின் 
இருபுறப்பக்கவடுக்கும் மெல்லியதாய் நீண்டு பின் மறைதல் . 
Pin - through - hole or Plated - through hole (PTH ) 

WiLD SILBOL 
இணைப்பு- மின்ம அட்டைப்பகுதிப் பொருட்களை வாங்கி அவற்றை 
ஈயத்தால் பற்றவைத்து இணைத்து மின்மக் கருவிகளை உற்பத்தி 
செய்யும் முறை 
Pintles சுழலுறுப்புத் தாள் கட்டை . சுழலுறுப்புக்கு ஊடச்சாய் உதவுந் 
தாள்கட்டை . 
Pipe குழாய்- நீர் அல்லது வாயுவை எடுத்துச் செல்லும் உட்புறம் 
காலியான பரப்பையுடைய குழாயமைப்பு . இஃது உலோகம் அல்லது 
மட்பொருட்களால் ஆகியிருக்கும் . இக்குழாய்கள் தேவைக்கேற்ற 
திட்டமான விட்டத்துடனும் பருமனுடனும் அமைக்கப்பட்டிருக்கும் . 
Pipe layer ship குழாயமைக்கும் கப்பல் - கடற்றளத்தில் குழாய்களை 
அமைக்க ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Piping குழாயமைப்பு- குழாய்கள் அல்லது குகைகள் வழியாக நீர் 
செல்லும் பொழுது மட்துகட்களை எடுத்துச் செல்வதால் குழாயினுள் 
தேய்வரிப்பு ஏற்படுகிறது . மற்றும் அதனால் குழாயினுள் காரைப்படிவும் , 
உப்புப்படிவும் ஏற்படும் . இதனால் கட்டமைப்புச் சிதிலமடைந்து 
சீர்குலையும் . 
Piston - cylinder appratus பீச்சாங்குழல் கருவி பீச்சான் குழல் 
கருவிகள் திரவத்தை உறிஞ்சிப் பீச்சியடிக்கப் பயன்படுகின்றன . 
இவற்றில் சில சுத்தம் செய்யப் பயன்படுகின்றன . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


207 


Pitch மேல்நோக்கிய சாய்வு- ஒருமைய அச்சின் வழியாகச் சுழலும் 
பொழுது ஒரு பொருளின் மேல் நோக்கிய சாய்வு . 
Pitch or Plunge மடிவச்சுத் தளத்தின் சாய்வு- மடிவுற்ற 
பாறையடுக்கின் மடிவு அச்சுத்தளம் அதன் சாய்மானத்திற்குச் 
செங்குத்தான திசையில் (கிடைவரைத் திசையில் ) ஒரு பக்கமாகச் 
சாயந்திருத்தல் . இச் சாய்வுக்கோணம் மடிவச்சுக் கீழிறங்கும் கோணம் 
எனப்படும் . மடிவச்சுத்தளம் முப்பரிமாணத்தில் குறிப்பிடுவதால் அதற்குச் 
சாய்மானக்கோணமும் சரிவுக்கோணமும் ஏற்படும் . படிவச்சுத்தளம் 
பெரும்பாலும் பாறையின் கிடைவரைக்கிணையாக இருக்கும் . 
கிடைவரைக்குச் செங்குத்தான திசையில் பாறையின் சாய்மானமிருக்கும் 
எனவே அதற்குரிய சாய்மானக் கோணம் அளக்கப்படும் . அதே போன்று 
கிடைவரைத் தளத்தில் கிடைவரை கீழிறங்கிச்செல்லும் கோணம் 
மடிவச்சுத்தளக் கோணமாகக் கருதப்படுகிறது . 
Pitching மேல்கீழ் அலைவு - கடற்பாதையில் கப்பல் முன்னும் பின்னும் 
செங்குத்தாக மேல்கீழாக அலையும் தன்மை . 
Pixel குறளி- ஓருருவப் படிமத்தளத்தின் மிகநுண்ணிய ஒருமையுடைய 
உருவமைப்புடைய பகுதி . அஃது அவ்வமைப்பின் இருப்பிடத்தையும் 
நிறச்செறிவையும் , நிறச்செறிவிற்கான காரணத்தையும் , தோற்றத்தையும் 
காட்டவல்லது . இது போல வேறெந்தச் சிறுபகுதியும் மிகையான 
தகவல்களைத் தரவியலாது . 
Placer deposits கொழிவுப்படிவுகள்- ஆற்றங்கரைகளில் அன்றிக் 
கடற்கரையில் கனமான கனிமங்களான காசிட்டரைட்டு , மாக்னடைட்டு , 
கார்னட்டு , இல்மனைட்டு , இரூட்டைல் , சில்லிமனைட்டு , சிர்கான் , 
மோனோசைட்டு போன்றவை நீரோட்ட அலைக்கொழிவால் கரையில் 
ஒதுக்கப்பட்டு உலோகக் கனிமப்படிவங்களாகின்றன . 
Plain சமவெளி- மிகக்குறைந்த உயர வேறுபாட்டுடன் கூடிய ஒரு 
பெருநிலப்பரப்பு . ஆற்றுப்பரப்பில் வண்டல் மண் படிவதாலுண்டான சமவெளி 
வண்டல் சமவெளி எனப்படுகிறது . கடற்கரையோரச் சமவெளி 
கடற்கரைச்சமவெளி என்றும் வெள்ளத்தால் கொண்டு வரப்பட்ட 
பொருட்களால் படிந்துருவான சமவெளி வெள்ளச்சமவெளி என்றும் 
மிதவெப்பமண்டலங்களில் வளரும் புற்களால் ஆன சமவெளி புல்வெளி 
என்றும் கூறப்படுகின்றன . 
Plane - table தட்டைமேடைச் சமவுயரவளவைக் கருவி- ஒரு சிறிய 
வரையும் பலகை ஒரு முக்காலியில் பொருத்தப்பட்டு அலிடேடு என்ற 
சமவுயரத்தை அளக்கும் கருவி கொண்டு நிலவளவை செய்யும் கருவி . 
Planimeter நிலப்படப் பரப்பளவுக்கருவி - நிலப்படத்திலும் 
வரைபடத்திலுமுள்ள கோணல்மாணலான பரப்புக் கொண்ட பகுதிகளின் 


208 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பரப்பளவை அளக்கும் கருவி . இக்கருவியை அளக்கவேண்டிய பரப்பின் 
வெளிச்சுற்றுவரையில் வைத்து அதன் சுற்றளவை வரையும் பொழுது 
அதன் பரப்பளவு கிடைக்கின்றது . இதற்குரிய காட்டியில் 
இச்சுற்றளவுக்குரிய பரப்பளவு குறிக்கப்பட்டிருக்கும் . சில கருவிகளில் 
நேரடியாகவே 

பரப்பளவு 

கிடைக்குமாறுபம் கருவிகளை 
வடிவமைத்துள்ளனர் . 
Plankton மிதக்கும் நுண்ணுயிரி- மிதக்கக்கூடிய மிகவும் நுண்ணிய 
தாவர அல்லது விலங்கின உயிரினம் . கண்ணுக்குத்தெரியாதது . கடல்நீரில் 
வாழக்கூடியது . மீன்களுக்கும் பிற உயரினங்களுக்கும் உணவாகிறது . 
கண்டநிலக் கடற்பரப்பில் பெருமளவாகக் காணப்படுகிறது . 
திமிங்கலங்களுக்கும் தாவர மற்றும் விலங்கின நுண்ணுயிரிகளுக்கும் 
உணவாகின்றன . 
Plateau மேடைச்சமவெளி- மேடைநிலம் உயர்த்தப்பட்ட சமவெளி. 
குறிப்பிடத்தக்கவளவில் சரிவோ அன்றி மேடு பள்ளங்களோ இல்லாத 
நிலப்பரப்பு . 


Platform மேடை- மேடையான அல்லது படிக்கட்டுப் போன்ற 
சமதளமான நிலவமைப்பு . ஆற்றரிப்பால் உண்டாகலாம் . கடலலையரிப்பால் 
கடற்கரையோரம் உண்டாகலாம் . சைபீரியன் மேடைவெளி போன்ற மிகப் 
பெரியவளவில் உள்ள கண்டப்பகுதிகளையும் குறிப்பிடும் . 
Platform deck கப்பல்மேடைத்தளம்- கப்பலின் நீளவாட்ட வலிமைக்குச் 
சிறிதும் ஏதம் விளைவிக்காத மேடைத்தளம் . 
Plate Tectonics கண்டத் தகட்டுப் புவியியக்கம்- புவிப்புறப் 
பரப்பிலுள்ள புவியோடு பல தகடுகளாகப் பிளவுபட்டுள்ளது . இத்தகடுகள் 
பக்கவாட்டிலும் , மேலும் கீழுமாகப் புவிவரலாற்றுக் காலக்கட்டங்களில் 
நகர்ந்துள்ளன . தற்பொழுது புவியை யூரேசியன் தகடு , ஆஸ்திரேலியன் 
இந்தியத் தகடு , ஆப்ரிக்கன் தகடு , தென்னமெரிக்கன் தகடு , 
வட அமெரிக்கன் தகடு , பசிபிக்குத் தகடு , அன்டார்டிக்குத் தகடு , 
பிலிப்பைன்தகடு , அராபியன்தகடு , ஸ்கோதியாத்தகடு , நாசியாத்தகடு , 
கோகோத்தகடு , கரிபியன் தகடு , சுவன்திபூகாத்தகடு ஆகிய பல 
பெரியகண்டத்தகடுகளாகப் பிரித்துள்ளனர் . ஒவ்வொரு பெரிய 
கண்டத் தகடுகளும் பல சிறிய கண்டத் தகடுகளாக மேலும் 
உடைபட்டுள்ளன . இவை நகரும் பொழுது புவியதிருகிறது . பெரும் 
பிளவுத் தளங்கள் தோன்றுகின்றன . அதன் வழியாக 
எரிமலைக்குழம்புப்பிதுக்கம் வெளிப்படுகிறது . தழற்பாறைகள் 
ஊடுருவுகின்றன . மலைத்தொடர்கள் உண்டாகின்றன. மிகப்பெரிய 
வளவில் புவியியக்கம் நடைபெறும் பொழுது கண்டங்களும் நகர்ந்து 
இடம்பெயர்கின்றன . புவியோட்டைக் கண்டப்புவியோடு என்றும் 
கடல் நிலப்புவியோடு என்றும் இரண்டாகப் பிரித்துள்ளனர் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


209 


கண்டப்புவியோடு 20 முதல் 80 கிலோமீட்டர் குறுக்குயரத்தைக் 
கொண்டது . 

கடல் நிலப் புவியோடு 10 கிலோமீட்டர் 
குறுக்குயரத்தையுடையது . கண்டப்புவியோடு 300 கோடியாண்டுகள் 
பழமைவாய்ந்த அடர்த்தி குறைந்த கிரானைட்டுப் பாறைகளால் 
உருவாகியது . கடல் நிலப் புவியோடு அடர்த்தி மிகுந்த 
பேசால்ட்டுப்பாறைகள் , மூலப்பாறைகள் அல்லது அதிமூலப்பாறைகள் 
ஆகியவற்றால் ஆகிய இளைய 7 முதல் 10 கோடி வயதுடைய 
பாறைகளால் ஆனவை . கடல்நிலப்புவியோடு கண்டப்புவியோட்டைவிடப் 
புவியியக்கமுடையவை . புவியோட்டுக்குக்கீழாக நெகிழ்வுத்தன்மையுடன் 
நழுவும் தன்மையுள்ள புவியாழ மண்டிலம் 100 முதல் 250 கிலோ 
மீட்டர் ஆழம் வரை புவிப்புறணியின் மேற்பகுதியில் உள்ளது . இதற்கு 
மேலாகக் கெட்டியான மேற்புவிப்புறணிமண்டலமும் அதற்கு மேலாக 
மொகரோவிச்சுதொடர்பின்மையுடன் கூடிய புவியோட்டுப் பகுதியும் 
அமைந்துள்ளன . புவியாழ மண்டிலத்திற்குக் கீழாக அரைகுறையான 
நெகிழ்வுத் தன்மையுடைய கீழ்ப்புறணி மண்டலமும் அமைந்துள்ளன . 
அதனால் மேற்புறணி மண்டலத்துடன் கூடிய கெட்டியான பாறைமண்டிலம் 
கீழுள்ள புவியாழ மண்டிலத்தின் மீது எளிதாக நகருகிறது . கடல்மைய 
மலைத்தொடர்களிலிருந்து இருமருங்கும் தகடுகள் பிரிந்து விலகிச் 
செல்கின்றன. இதனால் கடற்றளம் விரிவடைகிறது . மைய அட்லாண்டிக்கு 
மலைத்தொடர்கள் இத்தகைய இரு விரிவடையும் தகடுகளால் 
உண்டாகியுள்ளன . பசிபிக் கடற்கரையோரப் பகுதிகளில் கண்ட 
உட்செருகல் தகடுகள் கண்டத்தினுள் செருகியுள்ளன . இவை 
உட்செருகும் தகடுகளாகும் . இப்பகுதிகளில் இரு தகடுகள் ஒன்றின் 
மீது ஒன்று மோதி ஒன்றைக் கீழிறக்கிக் கண்டத்துடன் இணைகின்றன . 
அடர்த்திகுறைந்த கண்டப்பாறைகள் அடர்த்திமிகுந்த கடல் நிலப் 
பாறைகளுடன் மோதுகையில் கடல்நிலப்பாறைகள் உட்புதைந்து 
கண்டப்பாறைகள் தூக்கப்படுகின்றன. இதற்குக் கண்ட உட்செருகல் 
என்பது பெயர் . இருகடல் நிலத்தகடுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் 
பொழுது அதில் ஏதேனும் ஒன்று புதைக்கப்பட்டு ஆழத்திலிருந்து 
பாறைக்குழம்பு - வெளிவருகிறது . இதனால் அவ்விடங்களுக்கருகில் 
எரிமலையியக்கம் நடைபெறுகிறது . புவியின் அடிப்பகுதி மிகுந்த 
வெப்பழுத்த நிலையிலிருப்பதால் அடியிலிருந்து எழும் வெப்பச்சலனம் 
வெப்பநிலை உயரும் ஒருபுறத்தில் விலக்கத் தகடுகளையும் வெப்பநிலை 
குறையும் மறுபுறத்தில் கண்டச்செருகு தகடுகளையும் உருவாக்குகின்றன . 
இருதகடுகள் பக்கவாட்டில் நகர்ந்தால் பெருமளவான உராய்வும் அதிர்வும் 
ஏற்படுகின்றன . மாறுநிலைப் பள்ளத்தாக்குகள் ஏற்படுகின்றன . தகடுகள் 
பக்கவாட்டில் நகர்ந்து மீண்டும் ஒட்டிக்கொள்கின்றன . இதனால் 
பெருமளவான ஆற்றல் வெளிப்படுகிறது . அதனால் புவியதிர்வுகள் 
நிகழுகின்றன . படம் 1,2,39,57 . 


210 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Pleistocene பிளிஸ்டோசின் - கடந்த 10 இலட்சம் அல்லது 6 இலட்சம் 
ஆண்டுகளுக்குச் சற்றுமுன் மனிதன் தோன்றியதாக எண்ணப்பட்ட 
புவியியற் காலக்கட்டம் . இக்காலக்கட்டம் மிகப் பெரிய பனியூழிக் 
காலக்கட்டங்களை உள்ளடக்கியது . புவிவரலாற்றின் நான்காம் ஊழிக் 
காலக்கட்டத்தைச் சார்ந்தது . இதில் இருபெரும் பிரிவுகள் உள்ளடங்கியன . 
அதில் முதலாவது பிளிஸ்டோசின் காலக்கட்டம் . இரண்டாவது 
கோலோசின் என்ற அண்மைக்காலம் . இது கடந்த 10000 
ஆண்டுவரலாற்றை உடையது . செனே சோயிக்கு காலத்தில் மூன்றாம் 
ஊழி காலக்கட்டத்துடன் ( தெர்சரிகாலக்கட்டத்துடன் ) நான்காம் 
ஊழிக்கால கட்டமும் உள்ளடங்கியது . படம் 2,1 . 
Pliocene பிளியோசின் - புவிவரலாற்றுக் காலக்கட்டத்தில் 
செனேசோயிக்கு காலக்கட்டம் கடந்த 1.1 கோடியாண்டுக்காலம் 
கொண்டது . இக்காலக்கட்டத்தில் சிப்பிகளைக் கொண்ட மணலும் 
சரளைக் கற்களும் படிந்துள்ளன . இது மூன்றாம் ஊழிக் காலக்கட்டத்தின் 
இறுதியிலும் நான்காம் ஊழிக் காலகட்டத்தின் தொடக்கத்திற்குச் சற்று 
முந்தியும் தோன்றியுள்ளது . எனினும் இக்கால கட்டத்தைப் பற்றித் 
தெளிவான கருத்துக்கள் கிடைக்கவில்லை . 
Plug அடைப்புக்கட்டை- இரும்புத்தண்டு அல்லது தகடு அல்லது 
ஆப்பு அடைப்புக்கட்டையாகப் பயன்படுகிறது . 


Plunge point அலைமூழ்கிடம் - ஒரு தரைத்தடுப்பானால் அலை 
உடையும் பொழுது அலையின் உச்சி சுருண்டு வளையுமிடம் . அப்பொழுது 
அவ்வலை மூழ்கும் அலை எனக் குறிப்பிடப்படுகின்றது . உடையும் அலை 
அவ்விடத்திலிருந்து கடற்கரையை நோக்கி வருகிறது . படம் 28 . 
Pneumatophores பொய்க்கால் வேர்கள்- அலையாத்திக் காடுகளில் 
வளரும் சில மரங்கள் பொய்க்கால் வேர்கள் மூலம் சுவாசிக்கின்றன. 
இவ்வேர்கள் சிலசமயங்களில் ஓதவலைவு நீரில் மூழ்கியிருக்கும் . 
Pocket beacho சிற்றடக்கக் கடற்கரை - இருநில முனைகளுக்கிடையே 
ஏற்பட்டுள்ள சிறு கடற்கரை. 
Point முனைப்புள்ளி- கடற்கரை நிலமுனையின் கடைசிப்புள்ளி. இது 
முக்கோண வடிவுடன் அமைந்திருக்கும் . இதன் தலைப்புறம் கடல்பக்கமாக 
அமைந்திருக்கும் . 
Poisson s Ratio பாய்சன் விகிதம்- பக்கவாட்டஉருக்குலைவுக்கும் 
நீளவாட்ட உருக்குலைவுக்கும் இடையே உள்ள விகிதம் . இது 
பெரும்பாலும் மீட்சியடையும் பொருட்களுக்கு அதன் மீட்சி எல்லைக்குள் 
நிலையாக இருக்கும் . கட்டமைவு எஃகுகளுக்கு இவ்விகிதம் 0.3 ஆக 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . இது பொதுவாக உயர்ந்து எல்லை 
விகிதமாக 0.5 ஆக உயருகிறது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


211 


Polarized emmission ஒருமுனைப்பட்ட கதிர்வீச்சு . பெரும்பாலும் 
இலேசர் கதிர்களைக் குறிப்பிட்ட துளையின் வழியாகச் செலுத்தும் 
பொழுது ஒருமுனைப்பட்ட இலேசர் கதிர்வீச்சு நிகழுகிறது . இதனால் 
பொருட்களை வெட்டவும் , அறுக்கவும் சுத்தம் செய்யவும் இயலுகிறது . 
Poles துருவங்கள் - புவியின் வடக்கு தெற்கான முடிவுப்புள்ளிகள் . 
இவற்றை முறையே வடதுருவம் தென்துருவம் எனக் குறிப்பிடுகின்றனர் . 
இவ் விருமுனைகளும் புவிக்கு நிலையான ஓரச்சினை 
உருவாக்குகின்றன. 
Polester துருவமீன்- வடதுருவத்திற்கு நேர் உச்சியில் காணப்படும் 
துருவம் . புவி மையக்கோட்டுப்பகுதியில் வடக்கு அடிவானத்தில் 
காணப்படும் . வடக்கே செல்லச் செல்லப் புவியகலாங்குக்கோட்டுப் 
பாகையைப்பொருத்து மேலே உயர்வாகத் தென்படும் . வடக்கு 

வடக்கு 30 
புவியகலாங்குக்கோட்டில் தரைமட்டத்திலிருந்து 30 ° உயர்வாக 
வடதிசையில் தென்படும் . இத்துருவமீன் வடதிசைகாட்டும் மீனாக 
உள்ளது . 
Polyhedron பன்முகக் கட்டுரு படிகங்கள் எளிமையான 
படிகவுருவுடனோ அன்றிப் பல எளிய படிகவுருக்கள் ஒன்றுசேர்ந்து 
பல்லுருவப் படிகங்களாகவோ இயற்கையில் உருவாகும் . இது 
பெரும்பாலும் படிகமரபால் வரையறுக்கப்படுகிறது . எடுத்துக்காட்டாக , 
கனசதுரம் , எண்முக மற்றும் பன்னிரு முகப்படிகத்தில் 12 முகங்கள் 
உண்டாகியிருக்கும் . 
Polymer மீச்சேர்மம் - கரி . சிலிக்கா போன்ற 

கரி . சிலிக்கா போன்ற தனிமங்கள் தங்கள் 
படிகவணுக்கட்டமைப்பால் தொடர்ச்சியான கட்டமைப்புக்களைப் பெறும் . 
இதனால் மிகப்பெரிய அணுத்திரட்கள் பல சிறிய அணுத்திரட்கள் 
திரும்பத் திரும்ப இணைவதால் உண்டாகின்றன. இவை மீச்சேர்மம் 
எனப்படும் . பிளாஸ்டிக்குப் பொருட்கள் ஒரு செயற்கையான 
மீச்சேர்மப்பொருளாகும் . சிலிக்கேட்டுகள் ஒரு இயற்கையான 
மீச்சேர்மமாகும் . அமினோ அமிலங்கள் இயற்கையான கரிம 
மீச்சேர்மங்களாகும் . 
Polymorphic mineral பல்லுருப்படிகக் கனிமம் ஒரே கனிமம் 
சுற்றுப்புறச் சூழ்நிலைகளின் மாறுபாட்டாலும் வெப்பழுத்த நிலைகள் 
மாறுபடுவதாலும் படிகமரபுகள் மாறுபடுவதாலும் பல வகையான 
படிகஉருவினை எய்துகின்றது . 
Poop dock பின்பகுதிமேடைத்தளம்- கப்பல் பின்புறமும் உயர்த்தப்பட்ட 
குட்டையான மேடைத்தளம் . 
Porosity நுண்துளைத் தன்மை- ஒரு பொருளில் உள் உள்ள 
காலியிடங்களின் அளவு . இது 0-1 ஆகக் குறிக்கப்படும் அல்லது 


212 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


0-100 % ஆகக் குறிக்கப்படும் . 0 அல்லது 0 % ஆகக் குறிப்பிட்டால் 
அப்பொருள் முற்றிலும் நுண்துளைத் தன்மையில்லாத திடப்பொருள் 
என்று கருதப்படும் . 
Porous media நுண்துளைத் தன்மையுடைய ஊடகப்பொருள்- 
ஒரு திடப்பொருள் இணைக்கப்பட்ட நுண்துளைகளால் ஆகியிருந்து 
அத்துளைகள் திரவங்கள் அல்லது வாயுக்களால் நிரப்பப்பட்டிருந்து 
அவற்றைக்கடத்தும் தன்மையை உடையதாயிருந்தால் அப்பொருள் 
தொடர்ச்சியான நுண்துளைத்தன்மை கொண்ட ஊடகப்பொருளாகக் 
கருதப்படுகிறது . 
Porphroblastic mineral பெரும்படிகக்கனிமம்- உருமாற்றத்தின் 
பொழுது நுண்ணிய பாறைக்கருத்திரளில் காணப்படும் மிக நன்றாக 
வளர்ந்த மிகப்பெரிய படிகத்தைக் குறிக்கும் . இப் பெரிய படிகம் தான் 
வளரவேண்டியதற்குத் தேவையான வேதியல் பொருட்களைப் 
பெரும்பாலும் தன்னைச் சூழ்ந்திருக்கும் நுண்பரல் தன்மைமிக்க 
பாறைக்கருத்திரளிலிருந்து எடுத்துக் கொள்ளும் . அல்லது 
பாறைக்கருத்திரளிடையே சுழற்சியுரும் திரவத்திலிருந்து எடுத்துக் 
கொள்ளும் . 


Port துறைமுக நகரம்- துறைமுகத்துடன் இணைந்த நகரத்தைக் 
குறிப்பிடும் . இங்குள்ள துறைமுகத்தில் சரக்குகள் ஏற்றவும் இறக்கவும் 
பயணிகள் கடற்பயணம் மேற்கொள்ளவும் ஏதுவாகும் . மீன்களைப் பிடிக்கப் 
படகுகளையும் கலங்களையும் நிறுத்திவைக்குமிடம் மீன்பிடிதுறை . கடலில் 
வெகுதொலைவு செல்லும் கப்பல்கள் நிறுத்திவைக்குமிடம் 
கடற்றுறைமுகம் வணிகத்திற்காக ஆற்றங்கரைத்துறைகளில் கலங்கள் 
நிறுத்திவைக்கப்படும் . இவை ஆற்றங்கரைத் துறைகளாகும் . படம் 44 . 
Port கப்பல் துளைச் சன்னல் கப்பலின் சிறிய சன்னலையும் குறிக்கும் . 
கப்பலின் இடது பக்கத்தையும் குறிக்கும் . 
Port of Registry பதிவுத்துறைமுகம் - கப்பல் எந்த ஒரு நாட்டுத் 
துறைமுகக் கொடியின் கிழ்ச் சட்ட பூர்வமாகப் பதிவு செய்யப்பட்டுள்ளது 
என்பதைக்குறிப்பிடும் . 
Port State Control உலகக் கடல் சார் நிறுவனக் கட்டுப்பாடு 
உலகக் கடல்சார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்குக் கீழ்ப்படியும் கப்பலைச் 
சோதனையிடுதலைக் குறிக்கும் . 
Possible reserve மதிப்பிடக்கூடிய இருப்பு- குறிப்பிட்ட பரப்பில் 
துரப்பணத்துளையிடுவது முதற்கொண்டு எல்லா முற்றாய்வுகளும் செய்து 
முடித்தபின் கிடைத்த உறுதி செய்யப்பட்ட கனிமமதிப்புடன் அப்பகுதியில் 
மேலும் எவ்வளவு பரப்பில் இம்முறைகளின் மூலம் இதுபோன்று 
கனிமப்படிவுகள் இருக்கலாம் என ஊகிக்கப்படும் கனிமத்தின் 


213 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
இருப்பளவைக் குறிக்கும் . கிட்டத்தட்ட 10 சதவீத நம்பிக்கையுடன் 
கிடைக்கும் கனிம மதிப்பின் இருப்பளவு . 
Potential energy உள்ளார்ந்தவாற்றல் - ஓரமைப்பில் சேர்த்து 
வைக்கப்பட்டுள்ள ஆற்றலின் அளவைக் குறிப்பிடும் . இவ்வாறு 
சேமிக்கப்பட்டுள்ள ஆற்றல் முழுமையும் வேலை செய்வதற்குரிய இயக்க 
ஆற்றலாக மாற்றவியலும் . ஆற்றலை உற்பத்தி செய்யவும் முடியாது 
அழிக்கவும் முடியாது . அதனை ஓரமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பிற்கு 
மாற்றமட்டுமே இயலும் . பலவகையான உள்ளார்ந்த ஆற்றலமைப்புக்கள் 
உள்ளன . மீள்சக்தி உள்ளார்ந்தவாற்றல் , புவியீர்ப்பு உள்ளார்ந்தவாற்றல் 
மின்சார உள்ளார்ந்தவாற்றல் , அணுக்கரு உள்ளார்ந்தவாற்றல் எனப் 
பலவகைப்படும் . பொதுவாக W = = ” u என உள்ளார்ந்தவாற்றலைக் 
குறிப்பர் . புவியீர்ப்புவிசை ஓரிடத்தில் மாறாத்தாக இருப்பதால் u = mga 
ஆகும் . இதில் m- என்பது பொருண்மையையும் ( கிலோகிராம் kg ) ; g - 
என்பது புவியீர்ப்பு விசையையும் ( m / s ) h என்பது உயரத்தையும் 
( மீட்டரில் ) குறிப்பிடும் . எனவே உள்ளார்ந்தவாற்றலின் வேறுபாடு " u = 
mg " h இக்குச்சமம் . பலவேறுபட்ட இடங்களில் புவியீர்ப்பு விசையால் 
பொருட்களின் பொருண்மைகள் வேறுபடுகையில் u == -G * ( m , m ,/ R ). 
இதில் R இடைப்பட்ட தொலைவைக் குறிப்பிடும் . 
Precambrian தொல்கேம்பிரியன்- தொல்லுயிரூழியின் கேம்பிரியக் 
காலக்கட்டத்திற்கு முன்னுள்ள எல்லா வரலாற்றுக் காலக்கட்டங்களும் 
இதில் அடங்கும் . இது 57 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டுப் புவி 
தோன்றிய காலம் தொட்டுள்ள வரலாற்றுக் காலகட்டம் . தொல்கேம்பிரியப் 
பாறைகள் நிலப்பரப்பில் 5 இல் ஒருபகுதிக்கு மேலாகப் பரந்து 
கிடக்கின்றன . எனினும் அக்காலத்தில் உயிரினங்கள் வாழ்ந்தமைக்கான 
சான்றுகள் மிக அரிதாகவே கிடைக்கின்றன . அக்காலப் பாறைகளில் 
பலவிதமான பயன்படுகனிமங்களும் உலோகக் கனிமங்களும் 
தோன்றியுள்ளன. 
Precipitation வீழ்படிதல் - ஒரு கரைசலில் பூரித அளவிற்கு மேலாகக் 
கரைபொருள் கரைந்திருந்தால் வெப்பநிலை குறையும் பொழுது 
மிகையாகக் கரைந்த பொருள் வீழ்படிவாகப் படியும் . 
Pre - load சுமையேற்றுமுன் - சுமையேற்றுமுன் ஆற்றலிழப்பு 
ஏற்படாதிருக்கத் தாங்குமேடையின் அளக்கப்பட்ட இயக்க விரைப்பை 
உயர்த்தவும் அதன் அழுத்தவிசையைத் தளர்த்தவும் அதன் எடையை 
அல்லது விசையை உயர்த்த வேண்டியுள்ளது . 
Prefabricate முன்கூட்டித் தயாரித்த- ஒரு கட்டமைப்பை உருவாக்க 
அதன் பகுதிகளை முன் கூட்டியே தயாரித்துக் குறிப்பிட்ட இடத்தில் 
அவற்றை எல்லாம் சேர்த்து ஒருங்கிணைத்துக் கட்டமைப்பை 
உருவாக்குவதைக் குறிக்கும் . 


214 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Pressurized blast pot ( mobile ) அழுத்தமிகு தெறுக்கவைக் 
கலவூர்தி ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வாகனங்களின் 
மீது எடுத்துச் செல்லப்பட்டுச் சுவர்களையும் , கப்பல் தகடுகளையும் 
பிற பொருட்களையும் மணலடிச் சலவை செய்ய இக்கருவி பயன்படுகிறது . 
இக்கலத்தில் நீருடன் கலக்கப்பட்ட கார்னட்டு , சிலிக்காமணல் போன்ற 
தேய்ப்புப்பொருட்களைக் குறிப்பிட்ட வளவு சிறிதளவு கலந்து மிகுந்த 
காற்றழுத்த மற்றும் நீரழுத்த விசைகளை உருவாக்கி நுண்ணிய மூக்கின் 
வழியாகப் பீச்சியடிக்கப்பட்டு மணலடிச் சலவை குறிப்பிட்ட 
காலவரைக்குள் செய்யப்படுகிறது . 
Printed circuit board assembly ( PCBA ) அச்சிட்ட மின்னோட்ட 
அட்டை இணைப்பு மின்ம ஒளிவிளைவு அல்லது இயக்கவியல் 
கருவியை இயக்க , அச்சிட்ட மின்னோட்ட அட்டையை இணைத்துச் 
செயல்படச் செய்கின்றனர் . இஃது ஓர் இரண்டாம் நிலைச் சேர்க்கையாகும் . 
Printed circuit board ( PCB ) அச்சிட்ட மின்னோட்ட அட்டை - 
மின்னோட்டப் பாதைகளைச் சரிவர வடிவமைத்து மெல்லிய மின் கடத்திக் 
கம்பிகளால் இணைக்கப்பட்ட மின்னோட்ட வளையம் . மின்மக்கருவிகளில் 
மின்னோட்ட அட்டைகளின் மூலமாகத் தொடர்ச்சியாக 
ஒருமுனையிலிருந்து மறுமுனைக்கு மின்சாரம் மின்மக் கருவியில் 
ஒருமின்தடை அட்டையின் வாயிலாக செலுத்தப்படுகிறது . 
Printed circuit board layout மின்னோட்ட அச்சிடும் அட்டை 
வடிவமைப்பு மின்னோட்டப் பாதைகளைச் சரிவர வடிவமைத்து மெல்லிய 
மின்கடத்திக் கம்பிகளால் இணைக்கப்பட்ட மின்னோட்ட வளைய 
அமைப்பு . 


சமமான 


Prism பட்டகையுரு - இரண்டு அல்லது 

மூன்று 
கிடை அச்சுக்களை ஒரு நீண்ட அல்லது குறுகிய செங்குத்து அச்சை 
ஒன்றுக்கொன்று 90 ° வெட்டும் . நான்கு அல்லது அறுகோணப் 
படிகவமைதியில் உண்டான படிக உருவமுகத்தளம் செங்குத்து அச்சுக்கு 
இணையாகவும் மற்ற இரண்டு அல்லது மூன்று கிடை அச்சுக்களை 
அலகு நிலையிலா அன்றிப் பிரிதொரு அளவிலோ வெட்டும்படியாக 
அமைந்திருக்கும் படிக உருவைக் 

உருவைக் குறிப்பிடும் . நாற்கோணப் 
படிகவமைதியில் 3 வகையான பட்டகைவுருக்களும் அறுகோணப் 
பட்டகையுருவில் 3 வகையான பட்டகை உருக்களும் தோன்றுகின்றன . 
Prismatic beam பட்ட கைவிட்டம் - பட்டகைவிட்டம் பொதுவாக 
ஒருபடித்தான குறுக்கு வெட்டுத் தோற்றத்தை உடையது . 
Probable reserve நம்பக்கூடிய இருப்பு- ஓரிடத்தில் கனிமத்தேட்ட 
முற்றாய்வு முறைகளைக் கொண்டு மதிப்பிட்டு உறுதி செய்யப்பட்ட 


215 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
இருப்பளவு , மேலும் மதிப்பிடக் கூடிய இருப்பு ஆகியவற்றைத் தவிர 
முற்றாய்வு செய்யாதவிடங்களில் இருக்கும் கனிம இருப்பளவை மதிப்பீடு 
செய்து நம்பக்கூடிய கனிம இருப்பளவைக் கணக்கிட்டுக் கனிமத்தின் 
மொத்த இருப்பளவை மதிப்பிடுவதில் துணைபுரிதல் . கிட்டத்தட்ட 50 
சதவீத நம்பிக்கை தரும் கனிமப்படிவு இருப்பளவு மதிப்பீடு . 
Process development உற்பத்தி மேம்பாடு - ஒரு பொருளின் உற்பத்தி 
முறையை வரையறுத்து மேம்படுத்த வல்ல முறை . ஒரு பொருளை 
உற்பத்தி செய்யத் தேவையானவை , உற்பத்திப் பொருளின் தரம் , 
விலை , விரைவாக விற்றுப் பணத்தை ஈட்டுவது , தொடக்கமுறை , 
செயல்பாட்டு வடிவமைப்பு ஆகியவற்றைச் சார்ந்தது . 
Product tanker தொட்டிக்கப்பல பலவிதமான கைட் ரோ 
கார்பன்களையும் , வேதியல் திரவங்களையும் எடுத்துச் செல்வதற்காகத் 
தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்ட தொட்டிக்கப்பல்கள். இவற்றில் 
பாதுகாப்பு அமைப்புடன் கூடிய திரவ ஏற்று இறக்குக் குழாய்வழிகள் 
அமைக்கப்பட்டிருக்கும் . படம் 51 . 
Profile வெளித்தோற்ற நிலை- ஒரு பொருளின் வெளியமைப்பைச் 
சீர்வடித்துக் கோடு வரைவது . சிலசமயங்களில் பக்கவாட்டிலிருந்து 
பார்ப்பது . அல்லது அதன் அலகீடுகளை விளக்குவதைக் குறிக்கும் . 
Progressive wave முன்னேற்ற அலை- அலையமைப்பு முன்னேறிச் 
செல்லும் வகையில் இருக்கும் நிலை . 
Promontory நிலக்கூம்பு- நீரினுள் நீண்டிருக்கும் உயர்வான பகுதி .. 
Propeller சுழலி - இறக்கைகளையுடைய சுழலியின் உந்து விசையால் 
ஏற்படும் நீரியக்கத் தூக்க விசைத் திசையால் கப்பல் செல்லுகிறது . 
Proportion வீதம்- இரண்டு அல்லது அதற்கு மேம்பட்ட பொருட்களின் 
இருக்கும் வீதத்தைக் கணக்கிட்டறிதல் அல்லது அவற்றிற்கிடையேயுள்ள 
தொடர்புகளை வரையறுத்தல் . 
Proportional Limit விகிதயெல்லை- நெருக்கழுத்தவிசை 
உருக்குலைவு வளைகோட்டிலுள்ள ஓர் புள்ளியைக் குறிக்கும் . அப்புள்ளி 
நெருக்கழுத்தவிசைக்கும் உருக்குலைவுக்கும் இடையே உள்ள 
நேர்கோட்டுத் தொடர்பைக்காட்டும் . அது பொருளின் தகைவு புள்ளியுடன் 
பொருந்தும் . 
Proton நேர்மின்மம்- அணுத்துகளின் நேர்மின்னேற்றமுடைய துகள் . 
நேர்மின்மங்களின் எண்ணிக்கையைக் கொண்டு 
வரையறுக்கப்படுகிறது . நேர்மின்மமும் பொதுமமும் சேர்ந்து அணுக்கரு 
அமைகின்றது . 


அணுவெண் 


216 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Proved reserve உறுதியான இருப்பு- கனிமத்தேட்ட முற்றாய்வின் 
மூலம் தேர்ந்தெடுத்த ஓரிடத்திலுள்ள கனிம இருப்பைத் துரப்பணத்துளை, 
அகழிகள் ஆகியவை வெட்டி மதிப்பிட்டு 90 சதவீத நம்பிக்கையுடனுள்ள 
இருப்பு . உறுதி செய்த கனிம இருப்பளவு . 
PSI ( Pounds per Squarre Inch ) பிஎஸ்ஐ -சதுர அங்குலத்துக் குரிய 
பவுண்டு - நெருக்கவழுத்தம் அல்லது அழுத்தத்தின் பிரிட்டிசு அலகு . 
ஒரு சதுர அங்குலத்தில் தாக்கப்படும் பவுண்டு அழுத்தத்தைக் குறிக்கும் . 
PSF ( Poundsper Square Foot ) பிஎஸ்எப் - சதுர அடிக்குரிய பவுண்டு 
நெருக்கவழுத்தம் அல்லது அழுத்தத்தின் பிரிட்டிசு அலகு . 
ஒருசதுர அடியில் தாக்கப்படும் பவுண்டு அழுத்தத்தைக் குறிக்கும் . 
PT path வெப்பநிலை வேறுபடும்பாதை- வெப்பவழுத்த நிலை 
வேறுபாட்டால் கனிமப் பொருட்கள் எவ்வாறெல்லாம் பகுதி 
மாற்றமடைகின்றன என்பதைச் சோதனைக் கூடப் பாறையியல் 
ஆராய்ச்சியின் மூலம் வெப்பழுத்த நிலைப் பாதையில் மாற்றமடைகின்றன 
எனபதை வரையறுத்தல் . 
Pteropod ooze தெரோபோடு கடற்சேறு- தெரோபோடு என்ற மிதக்கும் 
சங்குப்பூச்சிகளின் சிப்பிகள் படிந்து கடற்படுகையில் ஆங்காங்கே 
குறிப்பிட்டவளவில் கடல் மலைச்சிகரங்களிலும் பீடபூமிகளிலும் 
படிந்துள்ளன . பெரும்பாலும் 3000 மீட்டர் ஆழத்திற்கு உட்பட்ட 
கடற்படுகைகளில் படிந்துள்ளன . தெரோபோடுச் சிப்பிகள் கடல் நீரில் 
கரையும் தன்மையன . சுண்ணச்சேற்றுப் படிவங்களை உண்டாக்கியுள்ளன. 
அதனால் இப்படிவுகள் 1000 முதல் 3000 மீட்டர் ஆழம்வரையுள்ள 
கடற்படுகைகளில் காணப்படுகின்றன . சில வெப்பமண்டல அல்லது 
மிதவெப்பமண்டலத் தீவுகளுக்கருகில் இப்படிவுகள் தென்படுகின்றன . 
Pumice எரிமலை நுரைப்பாறை- எரிமலைக் குழம்புப் பாறையின் 
ஒருவகை . மிகவும் இலேசானது . மிகவும் நெருங்கிய நுண்துளைத் 
தன்மையுடையது . இப்பாறை உறைந்து உண்டாகும் பொழுது 
வெளியேறிய வாயுப்பொருட்களாலும் , நீராவியாலும் இப்பாறை 
இத்தன்மைகளை உடையதாகியது . உறைந்து கொண்டிருக்கும் பொழுது 
வாயுக்களும் நீராவியும் குழம்பினை ஊதிவிட்டு வெளியேறியதால் இது 
நுரைப்பாறையானது . இதனால் இதன் அடர்த்தி மிகக் குறைந்து 
நீரில்மிதக்கும் தன்மையை உடையதாயிற்று . கடற்படுகையிலுள்ள 
செங்களிமண் படுகையிலும் இப்பாறைகள் படிந்து காணப்படுகின்றன . 
Pump wave length ஊக்க அலை நீளம் - ஆற்றல் மிக்க இலேசர் 
கதிர்களை உருவாக்க ஒளிக்கதிர் ஊக்க அலைநீளக் கதிர்களைப் 
பயன்படுத்துகின்றனர் . புதிய இலேசர் கதிர்களை உருவாக்கும் 
இரட்டைமின்வாய் ( 14xx - nm பட்டை ) ஒட்டுதளங்களால் ஆன அமைப்பால் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

217 
இதனைச் சாதிக்கமுடிகிறது . சிலசமயங்களில் இதற்கு B800 band of 
Rhodospirillum molischianum at 77k பயன்படுத்தப்படுகிறது . 
ஒளிக்கதிர் நார்ப்பெருக்கிகளின் எண்ணிக்கையைப் பெருக்குவதால் 
இதனைச் செய்யமுடிகிறது . 
Pusher tug உந்தித்தள்ளு படகு - இழுவைப்படகின் பின்புறமிருந்து 
உந்தித் தள்ளி இழுவைபடகுகளைச் செலுத்துவதற்காக 
வடிவமைக்கப்பட்ட உந்தித்தள்ளு படகினைக் குறிக்கும் . 
Pyramid கோபுரவுரு- இரண்டு அல்லது மூன்று சமமான கிடை 
அச்சுக்களை ஒரு நீண்ட அல்லது குறுகிய செங்குத்து அச்சை 
ஒன்றுக்கொன்று 90 ° வெட்டும் . நான்கு அல்லது அறுகோணப் 
படிகவமைதியில் உண்டான படிக உருவமுகத்தளம் செங்குத்து அச்சுக்கு 
இணையாகவும் மற்ற இரண்டு அல்லது மூன்று கிடை அச்சுக்களை 
அலகு நிலையிலோ அன்றிப் பிரிதொரு அளவிலோ வெட்டும்படியாக 
அமைந்திருக்கும் படிக உருவைக் குறிப்பிடும் . நாற்கோணப் 
படிகவமைதியில் 3 வகையான பட்டகைவுருக்களும் அறுகோணப் 
பட்டகையுருவில் 3 வகையான பட்டகை உருக்களும் தோன்றுகின்றன . 


Q 


Quadrupole splitting நாட்பிரிவுக் கூர்வு மின்மயேற்றம் , 
புவிஈர்ப்புடைய பொருண்மை , சிக்கல் மிகுந்த படிகவமைப்பு போன்ற 
பொருட்களின் திட்டவமைப்பைக் குறிக்கும் . இரண்டு 
நேர்மின்னேற்றமுடைய மற்றும் இரண்டு எதிர்மின்னேற்றமுடைய பொருட்கள் 
ஒரு சதுரத்திற்குள் அமைந்திருக்கும் பொழுது ஒரு மின்னேற்ற 
நாட்கூர்ப்பிரிவு ஏற்படுகிறது . இயற்கையில் அணுக்கருவைச் சுற்றும் மின்மம் 
மின்னேற்றம் ( எதிர்மின்னேற்றம் ) உடையதால் அதற்குக் காந்தத் 
துருவங்கள் ஏற்படுகின்றன . இத்துருவங்கள் அணுக்கருவிலுள்ள 
துருவங்களுடன் இயக்கமடைகின்றன. இதனால் மிக நுண்மையான 4 
சுழிமுனைப் பிரிவுத்தளங்கள் உண்டாகின்றன . இந்த நாட்கூர்ப்பிரிவின் 
மின்னாற்றல் 

1 1 1 
V. ( R ) = 

47E ) 2 | R / 


இதில் மின்கசிவிடு தன்மையைக் குறிப்பிடும் . 


Quadrangle நாற்கட்டமைவு- ஓர் இணையான புவி அகலாங்குக்கோடு 
மற்றும் அடுத்த வளைவான புவி அகலாங்குக்கோடுகளுக்கிடையே உள்ள 


218 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ஒரேவிதமான தன்மையுள்ள நிலப்பரப்பு . நிலப்படத்தில் இதன் நீளம் 
வடக்கு தெற்காக ஒரே அளவில் இருக்கும் . புவிமையக்கோட்டுப் 
பகுதியை நோக்கியிருக்கும் பகுதி அகன்றும் துருவப்பகுதியை 
நோக்கியிருக்கும் பகுதி குறைந்த அகலத்துடனும் காணப்படும் . 
Quadrant கோண அளவிட்ட கால்வட்டம்- கோண அளவிட்ட 
கால்வட்டம் வானவியலிலும் கடற்பயணத்திலும் தொலைவிலுள்ள 
பொருட்களின் உயரத்தையும் கோண அளவையும் குறிக்கப் 
பயன்படுகிறது . 
Quadrant கால்வட்ட - கால்வட்டத் தட்டையான தகடு கப்பலின் 
திசைதிருப்புக் கட்டையின் ( சுக்கானின் ) மீது பொருத்தப்பட்டிருக்கும் . 
அதன் மீது கப்பலைத் திருப்பக்கூடிய சங்கிலி பிணைக்கப்பட்டிருக்கும் . 
இதனால் கப்பலை/ படகை வேண்டிய திசையில் திருப்பவியலும் . 
Quadrat சதுரப்பரப்பு- மண் , தாவரம் , நுண்ணுயிரி ஆகியவற்றின் 
மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கத் தீர்மானிக்கும் சதுரக்கட்டத்தின் 
பரப்பு . 


Quagmire சதுப்பு மென்மையான நீர் செறிந்த நிலம் . காலுக்கடியில் 
உள்ள பகுதி புதையும் தன்மையுடையது . 
Quarry கற்கிடங்கு- பாறைகளை வெட்டி எடுப்பதற்காகத் தோண்டும் 
கிடங்கு . 
Quarter deck கால்வட்டமேற்றளம் - கப்பலின் உடற்பகுதியின் முழு 
அகலமும் உயர்த்தப்பட்டிருக்கும் , அதனால் கப்பலின் பின்பக்க மேற்றளம் 
முழு அகலத்துடன் அமைந்திருக்கும் . 
Quarternary Period நான்காம் ஊழிக்காலம் - இன்றைக்கு முன் 
ஒரு மில்லியன் ஆண்டுக் காலக்கட்டத்தைச் சார்ந்த புவியியல் வரலாற்றுக் 
காலம் . ஒரு மில்லியன் ( 10,00,000 ) ஆண்டுகளுக்கும் , கடந்த 10,000 
ஆண்டுகளுக்கும் இடைப்பட்ட காலக்கட்டத்தைப் பிளிஸ்டோசின் 
காலக்கட்டம் என்றும் கடந்த 10000 ஆண்டுகளுக்கும் பிந்திய 
தற்காலத்தைக் கோலோசின் காலம் என்றும் குறிக்கின்றனர் . 
Quartz குவார்ட்சு - பாறைக்கனிமம் . பெரும்பாலும் வெண்மை நிறத்தில் 
அல்லது நிறமற்ற நிலையில் காணப்படும் . நீலம் , மஞ்சள் , நாவல்பழ , 
புகைப்பழுப்பு நிறங்களில் காணப்படும் . கடினத்தன்மை 7. இது சிலிக்கன் 
டை ஆக்சைடால் ஆனது (SiO ) . பாறைகளை வகைப்படுத்தும் கனிமக் 
காட்டி , கிரானைட்டுப் பாறைகளில் மிகுதியாகக் காணப்படுகிறது . 
மணற்பாறை போன்ற படிவுப்பாறைகளிலும் , குவார்ட்சைட்டு போன்ற 
உருமாறிய பாறைகளிலும் மிகுதியாக உள்ளது . கண்ணாடி , பீங்கான் 
பாத்திரங்கள் செய்வதற்குப் பயன்படுகிறது .. 


219 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Quartzite குவார்ட்சைட்டு - ஏறத்தாழ 90 % இக்கும் மேலான அளவில் 
குவார்ட்சுக் கனிமங்களைக் கொண்டது . கடினமான தன்மை மிக்கது . 
உருமாறிய பாறை . பிளவுத்தள நகர்ச்சி உராய்வினால் ஏற்படும் சிலிக்கா 
உயர்வாலும் இப்பாறைகள் தோன்றக்கூடும் . 
Quicksand புதைமணல்- தளர்வு நிலையிலுள்ள பெருமளவான மணல் . 
பெருமளவான கனவளவிலுள்ள நீர் செறிந்த சேறும் புதைசேறு 
எனப்படுகிறது . ஒட்டுமொத்தமாகப் புதைமணலையும் புதைசேற்றையும் 
சேர்த்துப் புதைமணல் என்று குறிப்பிடுவதுண்டு. 


R 


Radar Instrument இரேடார் கருவி- கருவியிலிருந்து செல்லும் 
இரேடார் கதிர்களைக் கொண்டு தொலைவிலுள்ள பொருள் இருக்கும் 
திசையையும் தொலைவையும் அறியலாம் . இக்கருவி செலுத்தும் இரேடார் 
அலைகள் செல்வதற்கும் அப்பொருளின் மீது பட்டுத் திரும்பி வரும் 
நேரத்திற்கும் உள்ள வேறுபாட்டைக் கணக்கிடுவதால் அறியப்படும் . 
Radial drainage வட்டத்தாரை குன்று போன்ற பகுதியிலிருந்து 
எல்லாப் பக்கத்திலிருந்தும் இறங்கிவரும் நீர்த்தாரை . 
Radiating structure விரிகதிராரைக் கனிமக்கட்டுக் கோப்பு - 
பொதுவான மையப்புள்ளியிலிருந்து விரைவாக வளர்ந்த கனிமங்கள் 
மையத்திலிருந்து பிரிந்த அரைக்கனிமங்களாகக் காணப்படும் . 
சிலவகையான சீயோலைட்டுக் கனிமங்கள் இவ்வாறு படிகமாகியிருக்கும் . 
Radioactive life time கதிர்வீச்சுக்காலவெல்லை - கதிர்வீச்சுச் 
சிதைவால் முதலில் இருந்த அளவில் பாதியாகக் குறைவதற்கு எடுத்துக் 
கொள்ளும் கால எல்லையை அரைவாழ்வு எனக் குறிப்பிடப்படுகிறது . 
கதிர்வீச்சு C14 அரைவாழ்வு 5,730 ஆண்டுகளாகும் . 
Radioactive minerals கதிர்வீச்சுக் கனிமங்கள் - மோனோசைட்டு, 
தோரைட்டு , பைரோகுளோர் , சிர்கான் , அல்லனைட்டு போன்ற 
கனிமங்களிலுள்ள சில தனிமங்கள் கதிர்வீச்சுத்தன்மையுடையன. 
இக்கனிமங்கள் கதிர்வீச்சுக்கனிமங்களாகக் கருதப்படுகின்றன . 
Radiolarian Ooze இரேடியோலேரியன் கடற் சேறு - ஆழமான 
வெப்பமண்டலக் கடற்படுகையில் படிந்திருக்கும் இரேடியோலேரியன் 
கடற் சேறு . செங்களிமண் வகையைச் 

சார்ந்தது . 
அக்களிமண்ணிலிருந்து பல சிலிக்காமிகுதியான உயிரின எச்சங்களினால் 
வேறுபடுகிறது . இரேடியோலேரியா என்ற சிலிக்காப் பொருட்களாலான 
சங்குகள் படிவதால் உண்டானது . பசிபிக் பெருங்கடலில் 5 முதல் 
15 வ அட்சரேகைகளுக்கிடையே மிகுதியாகக் காணப்படுகிறது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


220 


Radiosonde இரேடார் ஒலி வானிலைக்கருவி - வானிலையியலில் 
பயன்படுத்தும் கதிர்வீச்சை வெளிப்படுத்தி அனுப்பித் திரும்பப்பெற்று 
வானிலைகளை அளக்கும் கருவி . இது கைட்ரசனால் நிரப்பப்பட்ட 
பலூன்களில் அமைத்துப் பறக்கவிட்டு அளக்கப்படும் . இது மேல்காற்று 
மண்டலத்தின் வெப்ப நிலை , அழுத்தநிலை , ஈரப்பதம் ஆகியவற்றை 
அளக்கிறது . தரைமட்டத்திலிருந்து 18 கிலோ மீட்டர் உயரம் வரை 
வானிலையை அளக்கிறது . பலூனில் உள்ள கருவிகளிலிருந்து வானிலை 
நிலையத்திற்குத் தகவல்களை அனுப்புகிறது . படம் 33 . 
Radius of Gyration சுழற்சியாரை- தளத்தின் பொது அச்சுக்கும் 
முழுமையான சடத்துவச் சுழற்சித்தாக்கம் முழுவதும் குவியும் கற்பிதப் 
புள்ளிக்கும் இடையேயுள்ள தொலைவைக் குறிக்கும் . வாய்பாடு 
சடத்துவச் சமயநிலை அங்குலத்தின் 4 மடிவிலுள்ளதை குறுக்கு 
வெட்டுத்தோற்றப் பரப்பால் ( அங்குலத்தில் ) வகுத்ததின் மிகைப்பெருக்க 
மூலத்தைக் குறிப்பிடும் . 
Rain - shadow regions மழைமறைவுப் பகுதிகள் - பருவக்காற்றைத் 
தடுத்து மழை பெய்யச்செய்யும் மலைச் சிகரங்களுக்கு மறுபுறமுள்ள 
பகுதிகள் மழை மறைவுப்பகுதிகளாக உள்ளன . குறிப்பாகத் 
தென்மேற்குப் பருவகாலத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைத் தொடரின் 
கிழக்குப்பகுதிகள் மழைமறைவுப் பகுதிகளாக அமைந்துள்ளன . 
Raised beach உயர்த்தப்பட்ட கடற்கரைமணற்திட்டு - கடற்கரைத்திட்டு 
புவியியக்க விசைகளால் உயர்த்தப்பட்டு ஒடுக்கமான கடற்கரைச் 
சமவெளியுண்டாதல் . இதன் எல்லையில் உள்நாட்டுக் குன்றுச்சிகரங்கள் 
அமைந்திருக்கும் . ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகளில் கடற்கரைகள் 
உயர்த்தப்பட்டிருந்தால் படிக்கட்டுகள் போன்ற பலவிதமான 
உயரத்திலமைந்த கடற்கரை மேடைகள் காணப்படும் . 
Rake சரிவு- செங்குத்தான நிலையிலிருந்து சாய்ந்திருத்தல் . 
Railing ( s ) குழாயமைப்பு- கப்பலின் மேற்றள ஓரங்களில் பாதுகாப்பு 
எல்லைகளாகவும் கிடையாகவும் 

கிடையாகவும் அமைக்கப்பட்ட இணையான 
குழாயமைப்பைக் குறிக்கும் . 
Ramp சாய்வு மடக்குமேடை - மடக்குடைய மேடையமைப்பு இதன் 
மூலம் வண்டிகள் தளங்களுக்கிடையே உள்ளே செல்லவும் 
வெளிவரும்படியான அமைப்பு ஏற்படுத்துதல் . 
Random waves குறிப்பற்ற வலைகள் - இயற்கையில் நடைபெறும் 
ஒழுங்கற்ற நிலையிலுள்ள கடலில் ஏற்படும் அலைகளைச் 
சோதனைச் சாலையில் ஏற்படுத்தி அவற்றின் இயல்புகளைக் 
கடலலைகளுடன் ஒப்பிட்டாராய்தல் . 
Range தொலைவெல்லை- மீண்டும் எரியை நிரப்பாமல் இயல்பான 
வேகத்தில் ஒரு கப்பல் பொதுவாகச் செல்லும் நீண்ட தொலைவு . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


221 


- 


Range of tide ஓதவலைவு- தொடர்ந்து வரும் வேலி யேற்றயிறக்க 
அலையுயர வேறுபாடுகளை அளந்து தோராயமான வேலியேற்ற 
உயரத்தையும் தோராயமான வேலியிறக்கத் தாழ்வினையும் 
கண்டுபிடித்தல் . இதுபோலவே மிகப்பெரிய வேலியேற்றத்தின் பொழுது 
நிகழும் மிகப்பெரிய வேலியேற்ற உயர்வையும் மிகத்தாழ்ந்த 
வேலியிறக்கத் தாழ்வையும் கண்டுபிடிப்பர் . படம் 17 . 
Rapids மலையருவிகள் - ஆற்றோட்டம் விரைவாக இருக்கும் 
பகுதிகளில் , ஆற்றுப்படுகை திடீரென மிகுதியான சரிவுடையதாய் 
இருக்கும் பொழுதும் பாறைமுகப்புகள் ஆற்றோட்டத்தின் வேகத்தைத் 
தடுக்கும் பொழுதும் மலையருவிகள் உண்டாகின்றன . மேலும் கடின 
மான மற்றும் மென்மையான பாறையடுக்குகள் மாறி மாறியமைந்திருக்கும் 
பொழுது மென்மையான பாறைகள் எளிதில் அரிக்கப்பட்டு உட்குடைவு 
ஏற்படுவதாலும் அப்பகுதியில் செல்லும் ஆறு உயரத்திலிருந்து சிறுசிறு 
நீர் வீழ்ச்சிகளை உடையதாகிறது . தொடர்ச்சியான இந்நீர்வீழ்ச்சிகளுக்கு 
மலையருவிகள் எனப் பெயர் . 
Rare earth elements அரியதனிமங்கள்- அணுவெண் 57 முதல் 71 
வரையுள்ள தனிமங்கள் அரிய தனிமங்கள் எனப்படும் . அவற்றின் 
அணுவெண் எடை 138.92 முதல் 175 வரை வேறுபடுகிறது . இலாந்தாலம் 
முதல் இலூடினம் ஈறாக உள்ள தனிமங்கள் இவற்றிலடங்கும் . 
Rare earh minerals அரிய 

தனிமக் 

கனிமங்கள் - 
அரியதனிமங்களைக் கொண்ட கனிமங்களை அரிய தனிமக் 
கனிமங்களாகக் குறிக்கின்றனர் . எடுத்துக்காட்டாக மோனோசைட்டு 
கனிமம் என்ற சீரியம் பாஸ்பேட்டு : பைரோகுளோர் கனிமம் என்ற சீரியம் 
ஆக்சைடு ஆகியவற்றைக் குறிப்பிடலாம் . 
Ravinement வறண்ட பள்ளப்படிவு- அலைகளின் ஆற்றலைப் 
பொருத்தும் அவை கொண்டுவரும் படிவுகளின் அளவைப் பொருத்தும் , 
கடலலை முன்னேறி வரும் பொழுது வறண்ட பள்ளங்களில் படிவுகள் 
படிந்து பலவிதமான படிவுகளை உண்டாக்குகின்றன . 
Reach அடைவு- நிலத்தினுள் கடலின் குறுகலான பகுதி 
உட்புகுந்திருத்தல் . இது கடற்கால்வாயின் நீண்ட தொலைவையும் 
குறிக்கும் . 
Reach அடைவு- கிரேன் போன்ற சுமைதூக்கியின் கை எட்டும் 
கிடையான தொலைவைக் குறிக்கும் . 
Reaction rim வேதியல் வினைவு வளையம்- முதலில் படிகமாகிய 
ஆலிவின் போன்ற கனிமங்கள் பாறைக்குழம்புடன் தொடர்ச்சியாகவோ 
விட்டுவிட்டோ வேதியல் வினை புரிவதால் ஆலிவினைச் சுற்றி 
பைராக்சினும் , பைராக்சினைச் சுற்றி ஆர்ன்பிளண்டுக் கனிமமும் 


S 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


222 


தோன்றுகின்றன . அனார்த்தைட்டுக் கனிமத்தைச் சுற்றி பைடோனைட்டு , 
இலெபராடோரைட்டு , ஆன்டிசின் போன்ற கனிமங்கள் கனிம 
மண்டலங்களாகப் போர்த்தப்பட்ட வளையங்களாக வளருகின்றன . 
Recent அண்மைக்காலம் - புவிவரலாற்றுக் காலத்தில் அண்மைக் 
காலமாகக் குறிப்பிடுவது கடந்த 10,000 ஆண்டுகளாக உள்ள காலம் . 
இறுதியாக நிகழ்ந்த பனியூழி காலகட்டத்திற்குப் பின்னுள்ள காலம் . 
இக்காலம் பனியூழிக்கு அடுத்து வரும் வெப்பமாகும் காலம் ஆகும் . 
இக்காலத்தில் துருவப் பகுதிகளிலுள்ள பனிக்குன்றுகள் உருகுவதால் 
கடல் மட்டம் உயர்ந்து வரும் . இது நான்காம் ஊழியின் இறுதி 
வரலாற்றுக் காலகட்டம் . 


Recession பின்னடைவு 

கடல் பின்னடைவதால் கடற்கரை 
தொடர்ச்சியாகக் கடற்பக்கம் முன்னேறுதல் . இது குறிப்பிட்ட காலம் 
வரை தொடரும் . 
Recharge மீண்டும் நிறைவடைதல் - நீர்ப்படுகை அல்லது நீர்நிறைந்த 
பகுதி ஆகியவை இழந்த நீரைத் திரும்பவும் பெறுதல் . 
Reciprocity எதிரிடைப்பரிமாற்றம் ஒரு பொருளைக் கொடுத்து 
அதற்குப் பதிலாக வேறு ஒரு பொருளைப் பெறும் பண்டமாற்று முறை . 
Re - crystallized minerals மீட்படிகமான கனிமங்கள்- பாறைகள் 
உருமாற்றமடையும் பொழுது முதலில் இருந்த கனிமங்கள் புதிய 
கனிமங்களாகப் படிகமாதலைக் குறிக்கும் . ஆர்ன்பிளண்டு எபிடோட்டாகப் 
படிகமாகும் . பைராக்சின் கார்னட்டாகப் படிகமாகும் . 
Rectification சரிசெய்தல் - சாய்வான அல்லது கோணலாக எடுத்த 
ஒளிப்படத்தைக் கொண்டு இதில் ஏற்பட்டுள்ள இடப்பிறழ்ச்சியைச் 
சரிசெய்தல் . 
Recumbent fold கிடையச்சுத் தளமிகு மடிவு- மிகுமடிவான 
பாறையடுக்கின் மடிவச்சுத்தளம் கிடையாக அமைந்திருக்கும் 
மடிவுப்பாறையடுக்கு . படம் 21 . 
Red clay செங்களிமண் - 4000 மீட்டர் ஆழ்கடற்படுகையில் படிந்துள்ள 
செங்களிமண் படிவு . இது கரிமமற்ற பொருட்களால் ஆகியுள்ளதால் 
பிற கடற்சேறுகளிலிருந்து வேறுபடுகின்றது . இது நுண்ணிய அலுமினிய 
சிலிக்கேட்டுப் பரல்களாலானது . அதனால் இது களிமண்ணாகிறது . 
எரிமலை நுரைக்கற்களாலும் தூசிகளாலும் சிலவிடங்களில் 
அமைந்துள்ளது . அயஆக்சைடுகள் இதிலிருப்பதால் இஃது ஒருங்கே 
சிவப்புநிறமாகக் காணப்படுகிறது . பசிபிக்கடலில் இது பெருமளவாக 
உள்ளது . இந்தியக்கடலிலும் ஆங்காங்கே தென்படுகிறது . 
Red tide சிவந்த ஓதவலைவு- கடல்நீர்ப்பரப்பு நிறமாற்ற மடைதல் . 
பெரும்பாலும் கடற்கரை மண்டிலங்களில் இது நிகழுகிறது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


223 


நுண்ணுயிரிகள் பெருமளவாகச் செறிவுறும் பொழுது இத்தகைய மாற்றம் 
நிகழுகிறது . 
Redmud செஞ்சேறு- நீலச்சேறைப் போலச் செஞ்சேறு கடல்படிவாக 
உள்ளது . இதன் சிவப்பு நிறம் அயஆக்சைடுகளால் தோன்றுகிறது . 
இது நிலத்தில் உருவாகிக் காற்றாலடித்து வரப்பட்டுக் கடலில் 
படிந்துருவான படிவு . வெப்பமண்டலத் தென்னமெரிக்க அட்லாண்டிக் 
கடலில் காணப்படுகிறது . சீனக் கடலிலும் இது காணப்படுகிறது . அங்கு 
இது காற்றடி படலத்திருந்து கொண்டு வரப்பட்டுப்படிந்த படிவாகவுள்ளது . 
Red Sea செங்கடல்- சிவப்பு நிறத்தைக் கொண்ட உயிரினங்கள் 
பருவகாலங்களில் இக்கடலில் பெருகுவதால் இக்கடலுக்கு இப்பெயர் 
வந்ததென்று கூறுகிறார்கள். சிலர் சிவப்பு நிறத்தைக் கொண்ட 
கனிமங்களைக் கொண்ட மலைத் தொடர்கள் கடலுக்கடியில் இருப்பதால் 
இப்பெயரிடப்பட்டது என்றும் கூறுகின்றனர் . கருங்கடல் வடதிசையைக் 
குறிப்பிடுவதற்காகப் பெயரிடப்பட்டதென்றும் எனவே தென்திசையைக் 
குறிப்பிடச் செங்கடல் என்று பெயரிட்டதாகவும் கூறுகின்றனர் . பாலை 
வனங்கள் இக்கடலைச் சூழ்ந்திருப்பதாலும் இப்பெயர் வழங்கப் 
பட்டிருக்கலாம் . செங்கடல் ஆசிய - ஆப்ரிக்கக் கண்டங்களின் 
இந்தியக்கடல் நுழைவாய் . வடமேற்கு - தென்கிழக்கான புலத்தையுடைய 
நீண்ட இணையான கரைகளையுடைய கடல் . செங்கடலைச் சுற்றிலும் 
எகிப்து , சௌதி அரேபியா, ஏமன் , எரிட்ரியா , சூடான் ஆகிய நாடுகள் 
உள்ளன . மத்தியதரைக்கடல் இதன் வழியாகச் சூயசுக் கால்வாய் 
மூலம் இந்தியக்கடலுடன் இணைகிறது . தெற்கிலிருந்து பாப் - எப் - மண்டலம் , 
ஏடன் வளைகுடாவும் , வடக்கில் சினை தீபகர்ப்பம் , அக்குபா வளைகுடா , 
சூயசு வளைகுடா ஆகியவற்றின் வழியாக இக்கடல் அமைந்துள்ளது . 
438000 சதுரக் கிலோமீட்டர் பரப்புடைய செங்கடல் ஒரு பெரிய 
பிளவிறக்கப்பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது . இப்பிளவிறக்கப் 
பள்ளத்தாக்கு படிப்படியான பிளவிறக்கப் பள்ளத்தாக்குகளையும் 
இடையிட்ட பிளவுத் தூக்கப்பாறைத் தொகுதிகளையும் உள்ளடக்கியது . 
இக்கடல் ஆப்ரிக்காவிலிருந்து அரேபியா பிரிந்து நகர்ந்ததால் 
உண்டாகியுள்ளது . இப்பிரிவு இன்னமும் தொடர்வதால் செங்கடல் அகன்று 
வருகிறது . செங்கடல் 2250 கிலோமீட்டர் நீளமுடையது . அதன் மிக 
அகலமான பகுதி 355 கிலோமீட்டராகும் . மைய ஒடுக்கப்பள்ளத்தாக்கின் 
மிகுதியான ஆழம் 2211 மீட்டராகும் . தோராயமான ஆழம் 490 மீட்டர் . 
செங்கடல் மிக ஆழமானதால் குறிப்பிடத்தக்க செங்குத்தான 
கடல்நீரோட்டச் சுழற்சி காணப்படுகிறது . தெற்கே வெப்பமான நீரையும் 
வடக்கே குளிர்ந்த நீரையும் கொண்டுள்ளது . ஆனால் இடையிடையே 
கண்டக்கடல் நிலங்களும் காணப்படுகின்றன . அப்பகுதியில் காணப்படும் 
பவளப்பாறைகளின் மூலம் இது புலப்படுகிறது . இது வடகோடியிலுள்ள 
வெப்பமண்டலக் கடலாகும் . ஏடன் வளைகுடா வழியாகச் செங்கடல் 


224 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
நீர் இந்தியக்கடல் நீருடன் பரிமாற்றம் நிகழுகிறது . செங்கடல் மிகக் 
குறைவான மழைப்பொழிவை ( ஆண்டுக்கு 60 மி.மீ.) உடையது . ஆனால் 
இப்பகுதியில் பெருமளவான ஆவியாதல் நிகழுகிறது . அதனால் இக்கடல் 
நீரின் உப்புத்தன்மை ( 36 முதல் 38 % ) உயருகிறது . ஓதவலைவு 
வடபுறத்தில் 0.6 மீட்டரும் தென்புறத்தில் 0.9 மீட்டரும் உள்ளது . இதனால் 
அருகிலுள்ள தாழ்வான பகுதிகள் சில கடற்கரையிலிருந்து 2 முதல் 3 
கிலோமீட்டர் தொலைவு வரை கடல்நீரில் மூழ்குகின்றன . இப்பகுதியில் 
காற்று மணிக்கு 7 முதல் 12 கிலோமீட்டர் வேகம் வரை வீசுகிறது . 
கோடைக்கால 4 மாதங்களில் வடமேற்குக் காற்றால் தெற்குப்பக்கமாக 
நொடிக்கு 15-20 செ.மீ. வேகத்தில் கடல் நீரோட்டம் நிகழுகிறது . 
குளிர்காலத்தில் இந்நீரோட்டம் எதிராக ஏடன் வளைகுடாவிலிருந்து 
செங்கடலுக்கு ஏற்படுகிறது . ஓதவலைவு நீரோட்டம் நொடிக்கு 50 முதல் 
60 செ.மீ வரை அல்கார் கடலேரி வாயிலில் நிகழுகிறது . படம் 38 . 
Reef பாறைத்திட்டு- பெரும்பாலும் கடற்பரப்பிலுள்ள பாறைத்திட்டைக் 
குறிக்கும் . குறைவான ஓதவலைவின் பொழுது இத்திட்டு வெளித்தெரியும் . 
ஆனால் பொதுவாக நீரால் மூடப்பட்டிருக்கும் . பவளப்பாறைகள் 
இவற்றிலடங்கும் . 
Reef backwater பாறைத் திட்டுக் காயல் - உதிரியான 
கூழாங்கற்களையும் , சிப்பி , பாறைத் துண்டு , மணல் ஆகியவற்றால் 
உருவான படிவுத் திட்டு அரணாகக் கடற்பக்கம் அமையும் காயல் . 
இத்திட்டின் உச்சி நீர்மட்டத்திற்கு மேல் வெளியில் நீட்டிக்கொண்டிருக்கும் 
அல்லது நீரினுள் மூழ்கியிருக்கும் . 
Reference plane மேற்கோள் 

ஒரு குறிப்பிட்ட 
இடத்திலிருந்து உயரளவைகள் மேற்கோளாக எடுக்கப்படுகின்றன . 
இவ்வளவையின் அடிப்படையாக ஓதவலைவு மட்டங்களும் ஆழ 
அளவைகளும் சரிபார்க்கப்படுகின்றன. 
Reference station மேற்கோள் நிலையம்- ஓதவலைவுகளையோ 
அன்றி நீரோட்டங்களையோ அளக்கப் பயன்படும் மேற்கோள் நிலையம் . 
இந்நிலையத்தில் ஏற்கெனவே இதன் ஓதவலைவுகளையும் 
நீரோட்டங்களையும் பலகாலமாக் கண்டுபிடித்த பின் 

பின் அதனை 
மேற்கோளாகப் பயன்படுத்த உதவும் நிலையம் . மேலும் இங்குத் 
தக்க ஓதவலைவு மற்றும் நீரோட்டம் , காற்றுவீச்சு , காற்றழுத்தம் , 
வெப்பநிலை , மழைப்பொழிவு போன்றனவற்றைத் துல்லியமாக அளக்கவும் 
குறிக்கவும் ஏதுவான கருவிகள் அமைக்கப்பட்டிருக்கும் . 24 மணி 
நேரமும் . இவ்வளவுகள் அளக்கப்படும் . இங்கு ஓதவலைவு நீரோட்டங்கள் 
ஆகியவற்றைக் குறித்த அட்டவணைகளும் இருக்கும் . 
Reference zone மேற்கோள் மண்டலம் . வேலியேற்றயிறக்கப் 
பகுதிகளிடையே அலைகள் முன்னே வருவதும் பின்னிறங்குவதுமாயுள்ள 


தளம் - 


225 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
முன்னிலப்பகுதி அலையளவை நிலையில் இடைத்தரமான நிலமாக 
உள்ளது . ஆனால் மிகப்பெரிய அலையுயர வேறுபாடுகளுக் கேற்ப 
இன்னும் புதிய மேற்கோள்மண்டலம் தேவைப்படுகிறது . 
Reflection அலைமீட்சியாற்றல் - அலைகளின் ஆற்றல் கடற்பக்கமாக 
மீண்டும் திரும்பி வருவதைக்குறிக்கும் . 
Reflector எதிரதிர்வு - நிலப்பரப்பு , பாறை அல்லது படிவடுக்குகள் 
புவியதிர்வு அலைகளை வலிவுடன் திருப்பியனுப்புகின்றன . 
Refraction கடலலை விலக்கம்- ஆழமற்ற கடற்றளச் சமவுயரக் 
கோடுகளில் மாற்றம் ஏற்படும் பொழுது அலைகளின் திசைகள் 
கோணலாக மாறுகின்றன . அதனால் ஆழமற்ற இடங்களில் அலைகள் 
மடிந்து திசைதிரும்பிக் கடற்கரையை நோக்கி மெதுவாக நகருகின்றன . 
இவ்வாறு திரும்புவதும் நகருவதும் சமவுயரக் கோடுகளுக்கு இணையாக 
நிகழுகின்றன . 
Refractive index ஒளிவிலகலெண்- ஒளிவிலகலெண் என்பது ஓர் 
ஊடகத்தில் எவ்வளவு ஒளியின் வேகம் குறைகிறது என்பதை அளக்கும் 
ஓரலகு . ஊடகத்தின் ஒளிவிலகலெண் உயருகையில் அதனுடே செல்லும் 
ஒளியின் வேகம் குறைகின்றது . ஒளிவிலகலெண் n = c / v, ஆகும் . 
C என்பது ஒளியமைப்பு , V ஊடகப்பகுதியின் வேகம் . 
Refractory minerals உலைக்களக் கனிமங்கள் - உயர்ந்த 
வெப்பத்தில் சிறிதும் சீர்குலையாத கனிமங்களைக் கொண்டு 
உலைக் களச் சுவர் கள் எழுப்பப்படுகின்றன . அல்லது 
உலைக்களப்பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன . தீக்களிமண் , 
மாக்னசைட்டு , கிராபைட்டு , சில்லிமனைட்டு , குரோமைட்டு , கல்நார் போன்ற 
கனிமங்கள் உயர்ந்த வெப்பத்தைத் தாங்கவல்லன . 
Refrigerated vessel உறைபனியூட்டக் கப்பல்- விரைவில் அழியக் 
கூடிய பொருட்களைப் பாதுகாக்க உறைபனியூட்டக் கப்பல்கள் 
வடிவமைக்கப்படுகின்றன . இதனால் மீன் , பால் , பழங்கள் காய்கனிகள் 
எடுத்துச் செல்வதற்குத் தேவையான இடமும் அவற்றிற்கு 
உறைபனியூட்டத் தேவையான பாதுகாப்புக் கவசமேற்படுத்தவும் தக்க 
இடவசதிகள் செய்யப்பட்டிருக்கும் . படம் 52 . 
Regular waves ஒருமையலைகள்- ஒத்த அலைவுக் காலத்துடனும் , 
ஒத்த அலைவுயுரத்துடனும் ஒத்த திசையிலும் செல்லும் அலைகள் 
ஒருமை அலைகள் எனக் குறிப்பிடப்படுகின்றன . 
Regularity சீரமைவு - திடப்பொருட்கள் படிகவுருக்களுடன் திட்டமான 
படிகமுகங்களுடனும் உருவுடனும் கூடியிருத்தலையும் ஒழுங்கான படிகச் 
சீரமைதியையும் பெற்றிருக்கும் நிலை . 


226 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Reinforecement வலுவூட்டம்- கட்டமைப்பு உறுப்பின் மீது 

மேலும் 
வலுவூட்டிக் கூடுதலான வலிமையடையச் செய்தல் . 
Rejuvenation மீளிளமையாக்கம் - பாறையரிப்புச் சிதிலம் 
புதுப்பிக்கப்படுதல் . ஆற்றுப்படுகைகளைக் குறிப்பிடும் . ஆற்றுப்படுகை 
உயர்த்தப்படும் பொழுது அல்லது கடல்மட்டம் தாழ்த்தப்படும் பொழுது 
இந்நிகழ்வு நடைபெறுகிறது . அதனால் ஆற்றுப்படுகைகள் புதிய 
ஆற்றலுடன் விரைவாக அரிக்கப்படுகின்றன . 
Relaxation Time of Terminal Lasing Level இலேசர்முனையின் 
தளர்வுக்காலம் - நியோடைனியத்தில் முக்கப்பட்ட இடரியம் வனாடேட்டு 
சிறந்த இலேசர் கதிர்களை உருவாக்கும் படிகங்களாகக் 
கருதப்படுகின்றன . இதிலிருந்து வெளியாகும் இலேசர்கதிர்கள் சிறந்த 
கதிர்க்கவர்வுத் தன்மையும் , கதிர்கவர்வுப் பட்டையும் , நிலையாக இருக்கக் 
கூடிய திடநிலை இலேசர் இரட்டைவாய்களையும் உடையன . அதனால் 
அவற்றின் இலேசர்முனைத் தளர்வுக்காலம் நீண்டுள்ளது . 
Reliability analysis ( mean time between failures ( MTBF ) 
நம்பிக்கைபகுப்பு ஒரு பொருளின் பயன்பாட்டுக் காலத்தை 
மணிக்கணக்கில் அறிவது . இதனை அப்பொருளின் சிதைவிற்கும் 
தோராயமான காலத்திற்கும் கணக்கிடுகின்றனர் . 
Relict mountains தேய்வுமலைகள் - மடிவுமலைத் தொடர்கள் , 
பீடபூமிகள் இருபக்கமும் பிளவுபட்டுத் தூக்கப்பட்ட பாறைப்பாளங்கள் 
ஆகியவை தொடர்ச்சியான நிலவரிப்பால் தற்போதைய நிலையை 
அடைந்து உண்டான மலைகள் . 


Relief நிலவுரு உயரவேறுபாடு- நிலப்பரப்பில் காணப்படும் 
நிலவுருக்களின் உயரவேறுபாடு . மேடு , பள்ளம் , மலைகள் , 
பள்ளத்தாக்குகள் , சமவெளிகள் ஆகியவற்றைக் காட்டும் . 
Remineralise மீள்கனிமமாதல்- உயிர்ம ஊட்டச்சத்து மீண்டும் கனிம 
ஊட்டச்சத்தாக மாறும் இயக்கம் . 
Remote control blasting pot தொலையுணர்வியக்க தெறுக் 
கவைக்கலம் கார்னட்டு , சிலிக்கா மணல் போன்ற தேய்மானப் 
பொருட்களை காற்றுடனோ அன்றி நீருடனோ குறிப்பிட்ட அளவில் 
( மிகச் சிறியவளவில் ) கலந்து பூசுதளங்களைச் சுத்தம் செய்து 
வர்ணப்பூச்சுச் செய்வதற்கு உரிய தானியங்கு , பீரீட்டு அடிக்கச் செய்யும் 
கலம் . மணல்கலவை பீரிட்டு அடிக்கும் வேகத்தையும் வெளியேறும் 
மணல்கலவையுைம் , மணல் , நீர் , காற்று ஆகியவற்றின் விகிதத்தையும் 
தானியங்கிக் கருவி கட்டுப்படுத்துகிறது . இதனால் குறுகிய காலத்தில் 
பூசுதளம் சுத்தம் செய்யப்படுகிறது . 


227 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Reparian vegetation நீர்ப்பாதைகளுக்கருகில் வளரும் தாவரம் 
நீராம்பல் , தாமரை , நாணல் போன்ற தாவரங்கள் நீர்ப்பாதைகளுக்கருகில் 
வளருகின்றன . 
Research vessel ஆராய்ச்சிக் கப்பல் - கடலியல் , புவியியல் , 
கடற்கனிமவியல் . கடலுயிரியல் ஆராய்ச்சிக்குத் தேவையான ஆராய்ச்சிக் 
கருவிகள் மற்றும் சோதனைச் சாலைகளுடன் நீண்ட நாள் 
கடற்பயணத்திற்குத் தேவையான பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கும் 
ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் . படம் 56 . 
Resequent drainage மீள்தொடரரிப்பு நீர்த்தாரை- முன்னர்க் 
குழிகைமடிவு அச்சுத் தளத்தில் ஓடிய ஆறு அப்பகுதி மீண்டும் மடிவு 
மலைத்தொடராக புவியியக்க விசைகளினால் மாற்றமடைந்தாலும் ஆறு 
தொடர்ந்து தான் முன்னிருந்த குழிகை ஆற்றுப்படுகையின் வழியே 
மீண்டும் தொடர்ந்து ஓடும் நீர்த்தாரை . 
Resequent Fault - line Scarp மீள் தொடரரிப்பு பிளவுத்தளத் 
தேய்வுச்சிகரம்- ஆற்றின் போக்குக்கு எதிரான திசையில் ஏற்படும் 
தொடர்ச்சியான அரிப்பால் அவ்விடத்திலுள்ள பிளவுத்தளச் சிதிலச் 
சிகரங்கள் பிளவுத்தளத்தின் கீழிறக்கத் திசையை நோக்கி 
நீட்டிக்கொண்டிருக்கும் . 
Reserve buoyancy மிதப்பளவு- நீர்மட்டத்திற்கு மேலாக அமைந்துள்ள 
கப்பலின் நீர்புகாப்பகுதியின் கனவளவைக் குறிக்கும் . 
Residual ( water level ) கடலெச்சநீர்மட்டம் வானவெளித் 
தாக்கத்தினால் பாதிக்கப்படாத நிலையிலுள்ள கடல்நீர்மட்டம் . 
Residual deposit எச்சப்படிவுகள் - பாறை உடைவதாலும் 
சிதைவடைவதாலும் சிதிலமடைவதாலும் உண்டான படிவுகள் . இதனால் 
அப்பாறை தோன்றியவிடத்திலேயே அதிலிருந்து சிதிலமடைந்து உருவான 
மண்ணும் எச்சப் படிவுகளாக அவ்விடத்திலே காணப்படுகின்றன.. 
சுண்ணாம்புப் பாறைகளில் காணப்படும் வண்ணக்காரையான 
தெராரோசாவை இதற்கு எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . 
Residual stress எச்சநெருக்கவிசை- கட்டமைப்பில் ஏறகெனவே 
செலுத்தப்பட்டிருந்த நெருக்கவிசை அதன் உருவளவில் சேமிக்கப்பட்டு 
முற்றிலும் நீங்காத நிலையைக் குறிக்கும் . 
Resistance எதிர்ப்புத்திறன் - கட்டமைப்பின் மீது செலுத்தப்படும் விசை 
அல்லது பளுவை எதிர்க்கும் திறன் . 
Resistant rock வலுவானபாறை - சிதிலமடைவதிலும் , இயற்கை 
அரிப்பிலிருந்தும் எளிதில் பாதிக்கப்படாத வலுவான பாறை . பாறையின் 
கடினத்தன்மை , உறுதித்தன்மை , சாந்துப்பிணைப்பு , வெடிப்புகள் , 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


228 


விரிசல்கள் , கீறல்கள் , இணைவுகள் ஆகியவை இல்லாத தன்மை , 
வேதியலடக்கம் , கனிமவடக்கம் , கனிமக்கட்டுக்கோப்பு ஆகியவை 
பாறைக்கு வலுவான தன்மையை ஏற்படுத்துகின்றன . 
Resolution நுண்குறிப்பறிதல்- ஒரு பொருளில் அல்லது ஓரியக்க 
வினையின் நுண்ணிய விவரங்களை அளப்பது . ஒரு வடிவத்திலுள்ள 
நுண்ணிய குறிப்புகளை அளத்தல் . 
Resonant absortion பெருக்கவொளிக் கவர்வு - அணுக்கதிர்க் 
காந்த ஒளிநிற மாலைக்கருவிகளின் பெருக்கவொளிக்கதிர்வுகளால் 
தனித்த கதிர்கவர்வுப் பட்டைகளைக் கொண்டு ஓரகத் தனிமங்களை 
ஆராயலாம் . 
Resource extracation வளப்பயன்பாடு - இயற்கை வளத்தை 
வளப்பயன்பாட்டு முறையால் பயன்படுத்தலாம் . 
Resultant மொத்தவிளைவுவிசை. இரண்டும் அதற்கு மேற்பட்ட 
திசையில் இழுக்கப்படும் விசைகளின் மொத்த விசையையும் ஈடுகட்டும் 
திசையில் ஏற்படும் விசையினளவு . நெருக்கவிசைக்கும் தளர்வுவிசைக்கும் 
இடையே ஏற்படும் மொத்த விளைவு விசை விசைக்கலனாக மாறுகிறது . 
Resurgence மீண்டும் வெளிவரல் - குகையின் வழியாக அடிநிலநீர் 
வெளிவருதல் , நீர்ப்படுகைக்கு அடியில் நீர் புகாப்பாறையடுக்கு அமைந்த 
நிலையில் உள்ள நிலப்பகுதி . குகையிலுள்ள தரையில் வெளித்தெரிதல் . 
அதனால் ஆறு போலக் குகையிலிருந்து நீர் வெளிவருதல் . 
Retaining wall தாங்குசுவர் - மண் , நீர் அல்லது வேறு பொருட்களால் 
பக்கவாட்ட இடப்பெயர்ச்சி அடையாத வண்ணம் வடிவமைக்கப்பட்ட 
கட்டமைப்புச்சுவர் . 


Retardation சந்திரகலை மாற்றக் காலம் - சந்திரகலை 
வளர்வதற்கேற்ற காலம் எடுப்பது போல் அதனைத்தொடர்ந்த 
கலைமறைவுக் காலத்தையும் குறிப்பிடும் . நாளுக்குநாள் 50 நிமிடங்கள் 
அவ்வகையாக கலைமாற்ற நிகழ்வு ஏற்படும் . 
Retrogradation பின்னரிப்பு- கடலலையரிப்பால் கடற்கரையோர 
நிலப்பகுதி நீக்கப்படுவதால் பின்னோக்கிச் செல்லும் கடற்கரை . 
Return period திரும்பும்காலம்- ஒரு நிகழ்வுக்கும் மறுநிகழ்வுக்கும் 
இடைப்பட்ட காலம் . 


Reverse fault எதிர்வுப்பிளவு நகர்ச்சி - அழுத்தவிசையால் ஏற்படும் 
பிளவுநகர்ச்சி . பிளவுத்தளத்திற்கு ஒரு பக்கமாகவுள்ள தொன்மைப்பாறை 
மறுபக்கமுள்ள இளையபாறைகளின் மீது உந்தப்பட்டு தூக்கப்படுதலாகும் . 
இது புவிஈர்ப்பு விசைக்கு மாறானதாகையால் எதிர்வுப்பிளவு 
நகர்ச்சியாகிறது . படம் 2,21,22 . 


229 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Reversing tidal current எதிரப்புறமாக மாறிமாறி நடக்கும் 
ஓதவலைவு - நீரோட்டத்திற்கிடையிலுள்ள தேக்க நீர்நிலை அடைந்தபின் 
எதிரான திசையில் நீரோட்டம் தொடங்குகிறது . இத்தகைய நீரோட்டங்கள் 
ஆற்று முகங்களிலும் , கடற்கால்வாய்களிலும் நடைபெறுகின்றன . 
இப்பகுதியில் இந்நீரோட்டங்கள் சில கால்வாய்களாக நடைபெறுகின்றன . 
கடற்கரையை நோக்கி இந்நீரோட்டம் நிகழுகையில் இந்நீரோட்டத்தை 
வெள்ள நீரோட்டமாகக் கூறுகின்றனர் . இதற்கு எதிர்ப்புறமாக 
நிகழுகையில் பின்வாங்கு நீரோட்டங்களாகக் குறிப்பிடப்படுகிறது . 
Revetment அணைவடைவு- நீரோட்டத்தாலும் நீராலும் ஏற்படும் 
தேய்வரிப்பிலிருந்து ஆற்றங்கரை அன்றிக் கடற்கரைக் கட்டமைப்பைப் 
பாதுகாக்க அணைவடைவு செய்யப்படுகிறது . தாங்குசுவர்கள் 
அமைக்கப்படுகின்றன . எதிராகக் கற்றுண்டங்களையும் , இரும்புக்காரைக் 
கட்டுகளையும் அல்லது அதற்கென வடிவமைக்கப்பட்ட 
கட்டமைப்புகளையும் ஏற்படுத்துகின்றனர் . இதனால் தேய்வரிப்பு 
கட்டுப்படுத்தப்படுகிறது . 
Ria பிளவுக்கூம்புப் பள்ளத்தாக்குக் கழிமுகம்- கடற்கரைக்குச் 
செங்குத்தாக அமையும் மலைகளும் ஆற்றுப்பள்ளத்தாக்கும் 
கடற்கரையோரத்தில் புவியியக்க விசைகளால் கீழிறங்குவதால் ஏற்பட்ட 
பிளவால் கூம்பு போன்று ஏற்படும் ஆற்றுப்பள்ளத்தாக்குக் கழிமுகம் . 
Rib ஏந்தல்மடிவு - கிடைத்தளத்திலிருந்து மேலாக வளைக்கப்பட்டுத் 
தயாரிக்கப்பட்ட மடிவு அல்லது வளைவைக் குறிக்கும் . படம் 21 . 
RIB ( Rigid inflatable boat ) உருக்குலையாத தட்டைப்படகு 
விபத்துக் காலங்களில் உயிர்காக்க உதவும் வலிமையான சிறிய 
தட்டைப்படகுகள் . 
Ride control படகுச்சவாரி கட்டுப்பாடு- மிக விரைவாகச் செல்லும் 
படகுகளில் படகின் செங்குத்து தூக்க இறக்கத்தையும் உயரத்தையும் 
கட்டுப்படுத்துவதற்காகப் பொருத்தப்படும் உலோகச் சுருள்கள் அல்லது 
திசைதிருப்பிகள் ஆகியவற்றின் அமைப்புக்களைக் குறிக்கும் . இதனால் 
படகுச்சவாரி கட்டுப்படுத்தப்படுகிறது . 
Ridge கூரைமுகடு - கட்டடத்தின் கூரைப்பகுதியில் இரு சரிவான 
பகுதிகள் மேற்புறமாக ஒன்று சேருமிடம் . 
Ridge and valley பாறைத்திண்டும் பள்ளத்தாக்கும்- இணையான 
நீண்ட வலிய பாறைத் திண்டுகளுக்கிடையே உருவாகியுள்ள 
மென்மையான பாறைகளை 

பாறைகளை உடைய பள்ளத்தாக்கு . பாறைகள் 
சிதிலமடையும் அரிப்பால் கடினமான பாறைகள் ( மணற் பாறைகள்) 
அரிக்கப்படாமல் பாறைத்திண்டுகளாக விடப்பட்டும் மென்மையான 
( களிமட்பாறைகள் ) பாறைகள் விரைவாக அரிக்கப்பட்டு அவற்றிற்கிடையே 


230 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பள்ளத்தாக்குகளாகவும் உருவாகியுள்ளன . அப்பலேச்சியன் 
மலைப்பகுதியிலுள்ள கமபர்லாந்துப்பீடபூமிக்கும் நீலச்சிகரப் 
பகுதிகளுக்கும் இடையே 

இவ் வாறான நிலவுருக்கள் 
காணக்கிடக்கின்றன . படம் 21 . 
Riffle தங்குபள்ளம் சாய்வு மேடை ஓடையரிப்பில் கனமான 
பொருட்கள் தங்கு பள்ளத்தில் செறிவுருகின்றன . 
Rift valley பிளவுப் பள்ளத்தாக்கு - இருபிளவுத் தளங்களுக்கிடையே 
உள்ள பகுதி புவிஈர்ப்புவிசையால் கீழிறங்குவதால் உண்டான பிளவுப் 
பள்ளத்தாக்கு . கிழக்கு ஆப்ரிக்காவிலிருந்து சிரியா வரை செல்லும் 
பிளவுப் பள்ளத்தாக்கு 4800 கிலோமீட்டர் நீளமுடையது . இதுபோல 
இந்தியாவின் கிழக்குக்கடற்கரை வழியாகச் செல்லும் கிழக்குத்தொடர் 
பிளவுப் பள்ளத்தாக்கு வடகிழக்கு -தென்மேற்காக 3000 கிலோமீட்டர் 
நீளமும் 200 கிலோமீட்டருக்கு மேலான அகலத்தையும் கொண்டுள்ளது . 
இது நீலகிரியிலிருந்து கிழக்கு இமயமலை வளைவு வரை நீண்டுள்ளது . 
இதுபோல நர்மதா- சோன் பிளவு பள்ளத்தாக்கு வடகிழக்கு -கிழக்கு 
தென்மேற்கு - மேற்காக 2000 கிலோமீட்டர் நீளத்தையும் 200 கிலோ 
மீட்டர் அகலத்தையும் உடையது . 
Rigid வலியநிலை- எளிதில் மாற்றமடையாத திடப்பொருளைக் 
குறிப்பிடும் . 
Rigid Connection வலுநிலைத் தொடுக்கம் - 

வலுவான 
தொடுக்கத்தின் வழியாக சமயநிலைவிசை ஒருகட்டமைப்பு உறுப்பிலிருந்து 
மற்றொன்றுக்குக் கடத்தல் . 


Rill erosion கரட்டரிப்பு- வறண்ட நிலப்பரப்பில் திடீரெனப்பெய்யும் 
மழையால் ஏற்படும் கரடுமுரடான நில அரிப்பு . இதனால் சின்னச்சின்ன 
ஓடைகள் நிலத்தில் ஏற்பட்டு மென்மையான மண்ணை எளிதிலரித்துச் 
செல்வதால் இவ்வோடைகள் ஏற்படுகின்றன . 
Rill marks கரட்டுக்குறிகள்- வேலியிறக்க ஓதவலைவின் பொழுது 
கடற்கரைத் தாழ்வான பகுதிகளில் ஏற்படும் பின்வாங்கு நீரோட்டத்தால் 
ஏற்படும் மணலால் ஆகிய சின்னஞ்சிறிய அரிப்புக் கால்வாய்க் குறிகள் . 
Rim புறவெளிவளையம்- கனிம மண்டில வளையத்தின் விளிம்புப்பகுதி . 
இவ்வளையம் பாறைக்குழம்பு கனிமத்துடன் வேதியல் வினைபுரிவதால் 
ஏற்படுகிறது . 
RINA ஆர்ஐஎன்ஏ- இராயல் இன்ஸ்டிசன் ஆப் நேவல் ஆர்கிடெக்ஸ் - 
அரசுகப்பல் கட்டுமான நிறுவனம் . இரிசிஸ்ரோ இட்டாலியனோ நேவலி 
இத்தாலிய வகைப்பாட்டுக்குழு . 
Ring silicates வளைய சிலிக் கேட்டுகள் - சிலிக்கா நான்முகக் 
கட்டிலுள்ள ஒரு ஆக்சிச அயனி மட்டும் வேறொரு சிலிக்கா 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


231 


நான் முகக் கட்டிள்ள 1 ஆக்சிசனுடன் ஒரு வரிசையில் 
பிணைக்கப்பட்டிருந்தால் பைராக்சின் போன்ற சங்கிலிக் கனிமங்களின் 
படிக வடிவமைப்பு தோன்றுகின்றது . 
Rip பின்னிழுவையலை- ஓதவலைகள் கரையில் மோதித் 
திரும்புவதால் எழும் நீரோட்டம் . இதனால் மணல் கலந்த கலங்கள் நீர் 
உண்டாகின்றது . கரையில் மோதிய ஓதவலையால் நீண்ட 
அலைவாய்க்கரைக் கடல் நீரோட்டம் ஏற்படுகின்றது . இதனுடன் அலை 
பின்வாங்குவதால் கடலை நோக்கியிழுத்துச் செல்லும் நீரோட்டத்தால் 
கடற்கரை தொடர்ந்து அரிக்கப்படுகிறது . இரு ஓதநீரோட்டங்கள் 
ஒன்றுகலக்கும் பொழுது இப்பின்வாங்கல் வலுப் பெறுகிறது . ஓதவலைவு 
நீரோட்டம் திடீரென ஆழங்குறைந்த பகுதியை எட்டும் பொழுதும் 
இந்நீரோட்டம் வலுப் பெறுகிறது . இருமணற்றிட்டுத் தடைகளால் 
குவிந்துயுயர்ந்த கடல்நீர்மட்டம் சிறிய இடைவெளி வழியாகக் 
கடற்பக்கமாக வெளியேறும் பொழுதும் பின்வாங்கலை வலுப் பெறுகிறது . 
அப்பொழுது நீளவாட்ட நீரோட்டத்திற்குக் கோணலான திசையில் 
பின்வாங்கலை உடைகிறது . 

உடைகிறது . அதனால் கடலில் குளிப்போருக்கு 
இப்பின்வாங்கலை மிகவும் அபாயகரமானதாகும் குளிப்போரை ஆழ்கடல் 
பக்கமாக இழுத்துச் சென்றுவிடும் . படம் 41 . 
Rip channel பின்னிழுவை நீரோடைக் கால்வாய் - அலைவாய்க் 
கரையில் பின்னிழுவை நீரோட்டத்தால் தோன்றும் கடல் நீரோடைக் 
கால்கள் . இக்கால்கள் கடற்கரைக்கிணையாக அமைந்திருக்கும் . நீருள் 
முங்கியிருக்கும் . மணற்றிட்டுகளைக் குறுக்காகக் கடந்து செல்லும் . 
Riparian கரைசார்ந்த - ஆறு அல்லது நீர் நிலையின் கரையைச் சார்ந்தது . 
Ripple marks மணலலை வரிகள்- மணல் , சேறு ஆகியவற்றின் மீது 
காற்றாலும் , அலைகளாலும் ஓத நீரோட்டங்களாலும் ஏற்படும் 
அலையலையான வரியமைப்பு . இவ்வமைப்புகள் அவற்றின் மீது படியும் 
களிமண் போன்ற படிவுகளாலும் புவிவரலாற்றுக் காலத்தில் 
பாதுகாக்கப்படும் . 
Riprap அணையடைவுக்கற்குவியல் - அணையடைவுக்குப் பயன்படும் 
உடைக்கப்பட்ட கற்கள் . செங்குத்தான கடற்கரைச் சுவர்களுக்கு முட்டுக் 
கொடுக்கப் பயன்படுகிறது . அதனால் அச்சுவர்களின் அடிவாரம் 
பலப்படுத்தப்படுகிறது . சுவரடிவாரத்தில் போடப்பட்ட கற்கள் மேடுபோல் 
குவிக்கப்பட்ட கட்டமைப்பின் அடிவாரத்தைப் பலப்படுத்தப் பயன்படும் 
பாறைத் துண்டங்கள். 
Rise உயர்ச்சி- கட்டடத்தின் அடிப்பகுதியிலிருந்து உச்சிப்பகுதி 
வரையுள்ள செங்குத்தான உயரத்தைக் குறிக்கும் . 


232 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


எல்லா 


Risk analysis இடர்வரவு வரையறுத்தல் - கிடைக்கும் எல்லாவிதச் 
சுற்றுச் சூழல் தகவல்களையும் நடைமுறையிலுள்ள 
இயக்கமுறைகளையும் பயன்படுத்தி மொத்த இடர்வரவைக் கணித்தல் . 
River ஆறு- சிற்றோடை , ஓடைகளை விடப்பெரியது . ஆற்றின் 
இருமருங்கும் கரைகளிருக்கும் . பல சிற்றோடைகளும் ஓடைகளும் 
துணையாறுகளும் உடன் கலக்கும் . உயரமான இடத்திலிருந்து 
உற்பத்தியாகி ஆழமான பள்ளத்தாக்கிலிருந்தும் , கணவாய்களின் வழியே 
வரும் . அணைக்கட்டுகளின் மூலம் ஆற்றுநீர் தேக்கப்பட்டுப் பாசன வசதி 
செய்யப்படுகிறது . சமவெளியில் வளைந்து செல்லும் . பல ஏரி , குளங்களை 
இடையில் நிரப்பி வரும் . கடற்கரையோரத்தில் பல கிளையாறுகளாகப் 
பிரிந்து முகத்துவாரத்தில் கடலுடன் கலக்கும் . பெரும்பாலான ஆறுகள் 
பிளவுத் தளத்தின் வழியாக ஓடும் . 


River capture ஆற்றுக்கொள்ளை- நிலம் உயர்த்தப் படுதலால் 
தலைப்புறத்தில் ஏற்படும் தீவிர அரிப்பால் எதிர்ப்புறத்தில் ஓடும் ஆற்று 
நீரைக்கவருதல் . 
River terrace ஆற்றுப் படிக்கட்டுகள்- ஆற்றுப்படுகை புவியியக்க 
விசைகளால் உயர்த்தப்படும் பொழுது அதன் படுகை ஆற்றுநீரால் 
விரைவாக அரிக்கப்படுகிறது . அதனால் ஆற்றின் இருமருங்கும் படிக்கட்டு 
போன்ற மேடைவெளி உண்டாகிறது . மீண்டும்மீண்டும் ஆற்றுப்படுகை 
உயர்த்தப்படும் பொழுது தொடர்ச்சியான படிக்கட்டுகள் போன்ற பல 
மேடைவெளிகள் ஆற்றுப்படுகையில் உண்டாகின்றன. இவ்வியக்கம் 
பொதுவாக வெள்ளச் சமவெளிகளில் நடைபெறுகிறது . பெருமளவான 
வெள்ளப் படிவுகள் படிவதாலும் நிலம் கீழிறங்கிச் செல்வதாலும் 
இத்தகைய படிக்கட்டுகள் தோன்றக்கூடும் . ஆழத்திலுள்ள படிக்கட்டுகள் 
இளமையானதாகவும் மேலேயுள்ள படிக்கட்டுகள் தொன்மையானதாகவும் 
இருக்கும் . 
Rivulet சிற்றோடை- சிறிதளவு நீர் ஓடக்கூடிய சிற்றோடை . 
Rock flour பாறைமாவு- பனிப்பாறைகள் தரையின் பாறையின் மீது 
நகரும் பொழுது பாறை தேய்மானத்தால் உண்டான பாறைமாவு . 
பாறைமாவு பனிப்பாறையின் அடியில் ஒட்டிக் கொண்டிருக்கும் . 
Rock matrix பாறைக்கருத்திரள்- பாறையில் ஒரு பெரிய படிகத்தைச் 
சூழ்ந்து காணப்படும் நுண்பரல் தன்மையுடைய கனிமக் கருத்திரளைக் 
குறிக்கும் . 
Rock texture பாறைக்கனிமக் கட்டுக்கோப்பு . 

கட்டுக்கோப்பு . கனிமங்களின் 
திசைபடுதன்மை , பாறை பலவிதமான பாறைத் தோற்றக் கனிமங்கள் 
பிணைந்து கிடப்பதால் உருவாகின்றது . கனிமங்களின் உருவளவு , 
படிகவுருத்தன்மை , கனிமங்களின் இழைத்தன்மை , கட்டுக்கோப்பு 


உடைய 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

233 
ஆகியவற்றைப் பொருத்துப் பாறைக் கனிமக் கட்டுக்கோப்பு 
உண்டாகிறது . 
Roll உருள் - ஒரு மைய அச்சைச் சுற்றி ஒரு பொருள் உருள்வது . 
Roller உருளலை- நீளமான உச்சியை 

அலைகள் 
கடற்கரையில் உருளுவதைக் குறிக்கும் . நீண்டு உயர்ந்த , ஓதவலைவு . 
நிலப்பெருக்க அலைகளாலும் அலைகள் உருளலாம் . 
Roll உருட்டல் கப்பலின் குறுக்கான கோண நகர்ச்சியைக் குறிப்பிடும் . 
Rolling mill உருளையரவை- உருளையரவையால் 

அரைக் 
கப்படவேண்டிய பொருள் மாவு போன்று அரைக்கப்படுகிறது . 
Ro - Pax மேலுருட்டுக் கழுருட்டுப் பயணிக்கப்பல்- சரக்குகளை 
மேலுருட்டியும் கீழுருட்டியும் ஏற்றியிறக்குவதுமல்லாமல் உடன் 
பயணிகளையும் ஏற்றிச் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Ro - Ro ( Roll on Roll - off ) மேலுருட்டுக்கீழுருட்டு - கரையிலிருந்து 
கப்பலுக்கும் கப்பலிலிருந்து கரைக்கும் சரக்குகளை ஏற்றயிறக்கச் 
செய்யும் முறை . பெரும்பாலும் உருட்டிச் செல்லும் முறையால் கையாளப் 
படுத்தப்படுகிறது . சாய்தள முறையும் இதிலடங்கும் . கொக்கி போட்டு 
இழுக்கும் முறையும் பின்பற்றப்படுகிறது . உந்துவண்டிகள் உருட்டிச் 
செல்லப்படுகின்றன . 
Rotary current Tidel ஓதவலைவுச் சுழற்சி நீரோட்டம் - 
அலைக்காலத்தில் ஓதநீரோட்டத்தால் எல்லாத்திசைகளிலும் ஓடும் 
நீரோட்டம் . பெரும்பாலும் எவ்விதத் தடுப்புமில்லாத கடலின் உட்புறமாக 
நிகழும் . புவி சுழலுவதால் இவ்வித அலைகள் ஏற்படுகின்றன . 
வடகோளார்த்தத்தில் வலஞ்சுழியாகவும் தென்கோளார்த்தத்தில் 
இடஞ்சுழியாகவும் ஓடும் . இதன் வேகம் சந்திரகலை மாற்றங்களால் 
நிகழும். அமாவாசை முழுநிலவுக் காலங்களில் இச்சுழற்சி உயர்வடைந்தும் 
அட்டமி நாட்களில் குறைந்தும் காணப்படும் . 
Rough சொரசொரப்பான - பாறை அல்லது கனிமம் உடையும் பொழுது 
சொரசொரப்பான உடைவு தளத்தைக் கொண்டிருந்தால் உடைவு தளம் 
சொரசொரப்பான உடைவு தளம் எனப்படுகிறது . 
Rudder சுக்கான் - கப்பலைத் திசைதிருப்பும் கட்டை 
துடுப்புக்கட்டையையும் குறிக்கும் . 
Rudder stock சுக்கான் கழி - சுக்கானுடன் இணைக்கப்பட்ட 
செங்குத்தான கட்டை . இதனால் படகு எளிதில் திருப்பப்படுகிறது . 
Runnel முன்னிலக் கடற்கரைச் சிற்றோடை கடற்கரை 
முன்னிலத்திலுள்ள மணற்றரையில் பின்வாங்கலைகள் ஏற்படுத்தும் 


234 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


to 


தாழ்வான சிற்றோடைப் பள்ளத்தாக்கு . இதன் வழியாகப் பின்வாங்கு 
நீர் பெருமளவில் கடற்பக்கமாக ஓடும் . 
Run - off மழைநீரோட்டம் - மழை பெய்ததும் மழைநீரின் ஒரு பகுதி 
புவியினுள் கீழிறங்குகிறது . மற்றுமொரு பகுதி திரண்டு ஓடி அருகிலுள்ள 
ஓடையில் சேருகிறது . இதனை உடனடியான மழைநீரோட்டம் என்றும் 
பின்னர் நிலத்தினுள் இறங்கிச்சென்ற நீரின் ஒருபகுதியும் ஓடையில் 
கலக்கிறது . அதனைத் தாமதமான மழை நீரோட்டம் எனக் 
குறிப்பிடுகின்றனர் . பெருமழை பெய்யும் பொழுது மழை நீரோட்டம் 
மிகுதியாகவும் விரைவாகவும் நிகழும் . களிமண்படலத்தில் விரைவாகவும் 
மணற்பாங்கான பகுதியில் மெதுவாகவும் மழைநீரோட்டம் நிகழுகிறது . 
அதுபோலப் பனியுறைந்த இடங்களில் விரைவாகவும் பனிமழை பொழிந்த 
இடங்களில் மெதுவாகவும் மழைநீரோட்டம் நிகழுகிறது . பின்னர் ஓடைகள் 
ஒன்று சேர்ந்து ஆற்றுடன் கலக்கின்றன . 
Run - up அலையேற்ற வீச்சு- கடற்கரை அன்றிக் கடற்கரைக் 
கட்டமைப்புகளின் மீது அலைவுடைவால் தெளிக்கப்படும் கடல்நீர் . 
Rutile இரூட்டைல் பாறைக்கனிமம் . இதன் வேதியலடக்கம் 
தைத்தானிய ஆக்சைடு ( Ti0 ). பழுப்பு நிறத்தில் காணப்படும் . மெல்லிய 
சீவலில் சிவப்பு நிறத்துடன் காணப்படும் . கிரானைட்டுப் பாறைகளில் 
அருகிய கனிமமாகக் காணப்படுகிறது . கடற்கரைக் கொழிவுப் படிவுகளில் 
குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகிறது . இக்கனிமம் வெள்ளை நிற 
வர்ணப்பூச்சுகள் தயாரிக்கப் பயன்படுகிறது . 


S 


Sacrificial anode நேர்மின்வாய்ச் சிதைவு- நீரில் மூழ்கியுள்ள கப்பலின் 
உடற்பகுதியில் பொருத்தப்பட்ட துத்தநாக நேர்மின்வாய் மின்ம 
வேதியலியக்க விசையை ஏற்படுத்திக் கப்பலின் புறப்பகுதி வேதியல் 
சிதைவடையாதபடி பாதுகாக்கிறது . 
Sag rod தளர்வுவிசைக் கம்பி - வலுக்குன்றிய அச்சுத்திசையில் 
ஏற்படும் விலக்கத்தை ஈடுகட்ட அமைக்கப்படும் தளர்விசைக் கம்பித்தண்டு. 
Salient புறமுனைப்பு - கடற்கரையில் அலை ஊடுருவல் விலக்கத்தாலும் , 
அலை உடைந்து சிதைவதாலும் அலைவாய்க்கரை நீரோட்டங்களாலும் 
கடற்கரைப் பக்கமுள்ள தீவுக்கடற்கரையில் அல்லது அலைவுடைவுக் 
கட்டுமானத்தில் ஒரு புடைப்பு முனைப்பு உண்டாகிறது . 
Saline soil களர்மண்- சோடியம் மிகுந்த உப்புக்களைக் கொண்ட 
மண் வகை வெப்பமண்டலப் பாலைவனங்களிலும் மித வெப்பமண்டலக் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

235 
கண்ட உட்பகுதிகளிலும் மிகுதியான ஆவியாதல் நிகழுமிடங்களில் 
உயர்வெப்பநிலை உள்ள இடங்களிலும் களர்நிலம் உண்டாகிறது . 
மண்ணடுக்குகளிலுள்ள நுண்துளைகள் அமைத்த குழாய்கள் வழியாக 
உப்புநீர் கசிந்து மேலே வரும் பொழுது தரையில் சாம்பல் நிற உப்பு 
பூக்கிறது . உப்பு ஏரிகளும் நில உட்பகுதி நீர்நிலைகளும் காய்வதால் 
உப்புப் பூத்த மண்படலம் உண்டாகிறது . அவற்றின் கரையோரங்களில் 
உப்புப்பூத்த குறுமணலும் களிமண்ணும் காணப்படுகின்றன . இத்தகைய 
களர்மண் வேளாண்மைக்கு ஏற்றதல்ல . தொடர்ச்சியான நீர்ப்பாசனத்தால் 
களர்நிலத்தை விளைநிலமாக மாற்ற முடியும் . 
Salinity உப்புத்தன்மை- ஒரு கிலோகிராம் கடல்நீரில் எத்தனை 
கிராம் உப்பு கலந்துள்ளது என்பதைக் குறிக்கும் . தூய்மையான நீரில் 
கரைந்துள்ள உப்பின் அளவைக் கடல்நீராக்கு முறையில் ஒப்பிட்டறிதல் . 
கடல் நீரின் உப்புத்தன்மை தோராயமாக ஆயிரத்தில் 34.5 பங்குகளாகக் 
( 34.5 % ) குறிக்கின்றனர் . கடலுப்பில் சோடியம்குளோரைடு 23 % > 
மக்னீசியம் குளோரைடு ( 5 % ) > சோடியம் சல்பேட்டு ( 4 % ) > 
கால்சியம்குளோரைடு ( 1 % ) பொட்டாசியம்குளோரைடு ( 0.7 % ) 
இவற்றுடன் புரோமின், அயோடின் , புளுரின் , ஸ்ரான்சியம் , கார்பன் , போரான் , 
சிலிக்கான் , பாஸ்பரசு போன்ற பிற உப்புக்கள் குறிப்பிடத் தக்கவளவில் 
அருகிய தனிமங்களாக உள்ளன . உப்புத் தன்மையைத் தனிமங்களின் 
அளவாகச் சதவீதத்திலும் குறிப்பிடலாம் . கடலுப்பில் 55 % குளோரினும் 
31 % சோடியமும் பெருமளவாகவுள்ளன. குறிப்பிடத்தக்கவளவில் 
மக்னிசியமும் , கந்தகமும் , கால்சியமும் , பொட்டாசியமும் உள்ளன . 
கடலுப்பின் வேதியலடக்கம் ஒன்று போலிருந்தாலும் கடல்நீரின் உப்புத் 
தன்மை இடத்திற்கிடம் வேறுபடுகிறது . கடல்பரப்பிலுள்ள உப்புத் தன்மை 
வெப்பநிலை வேறுபாட்டாலும் , ஆவியாதலாலும் , நிலநீர் கலப்பதாலும் , 
ஆற்றுநீர் கலப்பதாலும் கடல் நீரோட்டங்களாலும் மழைபெய்வதாலும் 
கடலடி நீரோட்டங்களாலும் மாறுபடுகின்றது . இதனால் கடல் நீரின் 
உப்புத்தன்மை 34-37 % வரை வேறுபடுகின்றது . கடலில் உப்புத்தன்மை 
புவிமையக்கோட்டுப்பகுதியிலும் மையமித வெப்பமண்டலப் பகுதிகளிலும் 
குறைந்தும் வெப்பமண்டலப் பகுதியில் உயர்ந்தும் காணப்படுகிறது . 
Salinity gradient உப்புத்தன்மை வேறுபாடு- ஆழத்தைப்பொறுத்து 
உப்புத்தன்மை மாறுவதைக் குறிக்கும் . இதனை ஓர் அடி அன்றி ஒரு 
மீட்டர் ஆழத்தில் ஆயிரத்தில் ஒருபங்காகக் குறிப்பர் . 
Salt dome உப்புத்திண்டு- குன்று போன்று திரண்ட உப்புதிண்டு 
தூண் போன்றோ கோளமாகவோ காணப்படும் . அடிப்புறத்திலேற்படும் 
நிலவழுத்தத்தால் இதற்கு மேலுள்ள பாறையடுக்குகள் எல்லாம் 
தூக்கப்பட்டு மடிவடைந்திருக்கும் . பெரும்பாலான உப்புத்திண்டுகளின் 
மீது சுண்ணக்காரை படிந்திருக்கும் பாறையெண்ணெய்ப் படிவங்களுடன் 
சேர்ந்து காணப்படும் . 


16 


236 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Salt flat உப்புத்திட்டை - சமதளத்தில் படிந்துள்ள உப்புப்படலம் . 
இது முன்னொரு காலத்தில் அவ்விடத்தில் உப்புநீர்க்குட்டை இருந்ததைக் 
காட்டிக்கொண்டிருக்கும் . 
Salt marsh உப்பங்கழி - ஈரநிலமாயுள்ள கடற்கரை ஓரக்காயல்கள் 
கடல்நீரால் மூழ்கடிக்கப்பட்டு உள்நாட்டுக் காயல்களாக மாறிவிடும் . 
அதிலுள்ள நீர் உவர்த்தன்மை உடையதாக இருக்கும் . இதில் 
உவர்நீர்த்தாவரங்கள் செழித்து வளரும் . அவை மிகுந்த உவர்நீர்த்தன்மை 
வேறுபாட்டுடைய நீரையும் தாங்கவல்லன . 
Salt pan உப்பளம் - பாத்திகளாகப் பிரிக்கப்பட்ட உப்பள வயல்களில் 
முறையாகக் கடல்நீரை அல்லது உவர் நீரைப்பாய்ச்சி நீரை ஆவியாகச் 
செய்து உப்புக்களைப் படியச்செய்து சேகரிக்குமிடம் . 
Saltation ஆற்றுமட்பொருட்பெயர்ச்சி - ஆறு ஓடும் பொழுது ஆறு 
எடுத்துவரும் திடப்பொருள் தத்தித்தத்தி நகருகிறது . ஆற்றால் 
திடப்பொருள் தூக்கியிழுக்கப்பட்டும் பின்னர்ப் புவிஈர்ப்பு விசையால் 
அப்பொருள் கீழே விழுந்தும் மாறிமாறித் திடப்பொருள் ஆற்றின் போக்கில் 
இழுத்துச் செல்லப்படுகிறது . 
Salting உவர்நீராதல் கடற்கரையோர ஏரி சிலசமயங்களில் பொங்கோத 
அலைகளால் மூழ்கடிக்கப்பட்டு உவர் நீராதல் . 


Salt wedge estuary உவர்நீர்முனை - கடல் நீருக்கும் நன்னீருக்கும் 
இடையே உள்ள அடர்த்தி வேறுபாட்டால் நன்றாகக் கலந்த 
கடல்நீருக்கும் நன்னீருக்குமிடையே தெளிவான உப்பு வேறுபாட்டுக் 
கோட்டினையுடைய படலம் தென்படும் . இதன் ஆப்புப்போன்ற வடிவத்தின் 
கூரிய முனையுடைய பக்கம் கழிமுகப் பக்கமாகவும் அகன்ற மறுபக்கம் 
கடற்கரைப் பக்கமாகவும் அமையும் . உப்புநீர்ப்படலம் நாக்குப் போன்று 
காணப்படும் . 
Salvage tug காக்கும் கப்பலி - கப்பல்கள் கரைசேரவும் , 
மூழ்குவதிலிருந்தும் , நெருப்பிலிருந்தும் காப்பாற்றவும் இழுத்துச் செல்லவும் 
வடிவமைக்கப்பட்ட திறன் மிக்க எளிதில் கையாளக்கூடிய பெரிய கப்பல் . 
இது பிறகப்பல்களை இழுத்துச் சென்றோ அன்றித் தள்ளிச் சென்றோ 
கரைசேர்க்க வல்லது . 
Sand மணல்- பாறையின் நுண்ணிய துகட்கள் . சரளைக்கற்களைவிட 
உருவளவில் சிறியன . தூசிகளைப் போலிரான . ஆனால் குறுமணலை 
விடப் பருக்கையானவை . மணற்பரல்கள் 2 முதல் 0.2 மி.மீ. 
இடையிலிருந்தால் பருக்கையான மணல் என்றும் 0.2 முதல் 0.02 மி.மீ. 
அளவுகளுக்கு இடையிலிருந்தால் குறுமணல் என்றும் பகுக்கப்படுகின்றன . 
காற்றால் மணல் அடித்துச் சென்று மணல் மேடுகளாகப் படியும் . 
ஆறுகளாலும் கடலலையாலும் மணல் ஒதுக்கப்படும் . பாறையில் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


237 ) 


பலவகையான கனிமங்கள் இருந்தாலும் மணலில் பெரும்பகுதியாகக் 
குவார்ட்சுக் கனிமம் நிறைந்திருக்கும் . மணல் பெருமளவாகப் படிந்து 
மணற்பாறையை உண்டாக்கும் . 
Sand bank மணற்கரை- ஆற்றில் அல்லது கடலில் முழ்கியுள்ள 
மணற்திண்டு . அலைகளாலும் ஆற்றோட்டத்தாலும் அடித்து வரப்படும் 
மணல் படிந்து இவ்வாறான மணல் 

கரைகளை உருவாக்கும் . 
ஆற்றுநீர்மட்டம் குறையும் பொழுதோ அன்றி வேலியிறக்க ஓதவலைவின் 
தாழ்ச்சியாலோ மணற்கரைகள் வெளித்தென்படும் . 
Sandbar மணற்றிண்டு- கடற்கரையோரங்களில் காற்றால் குவிக்கப்படும் 
மணல் நீண்ட மேடுகளான மணற்றிண்டுகளாகத் தென்படும் . இது போன்று 
அலைவாய்க்கரையோரம் கடல் நீர் மட்டத்திற்குக் கீழாகவும் 
கடலலைகளால் ஒதுக்கப்படும் மணலும் நீண்ட திண்டு அன்றிச் 
சுவர்களைப் போன்று அமையும் . 
Sandstone மணற்பாறை- மணற்பரல்களால் உருவாக்கப்பட்ட 
நுண் துளைத் தன்மையுடைய படிவுப்பாறை . மணற்பரல்கள் 
சிலசமயங்களில் சுண்ணாம்புக் காரையால் இணைப்படைந்திருக்கும் . 
இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கும் சாந்துப்பிணைப்பின் தன்மையைக் 
கொண்டு மணற்பாறை வகைப்படுத்தப்படும் . சுண்ணமணற்பாறை , 
களிமட்மணற்பாறை , நுண்களிமட்மணற்பாறை என்று பலவாறாக 
வகைப்படுத்தப்படும் . சாந்துப்பிணைப்பினால் நன்றாக இறுகிய பாறைகள் 
உறுதியுடைய பாறைகளாகவும் நன்றாக இறுகாமலும் சரியானபடி 
சாந்துப்பிணைப்படையாத மணற்பாறைகள் எளிதில் நொறுங்கும் 
தன்மையதாகவும் இருக்கும் . 
Sandstorm மணற்புயல் - பருக்கையான மணற்பரல்கள் வலிய காற்றால் 
15 முதல் 30 மீட்டர் உயரம் வரை எடுத்துச்செல்லப்பட்டு வீசப்படுவதால் 
மணற்புயல் ஏற்படுகிறது . இது தூசிப்புயலில் இருந்து வேறுபட்டது . 
மணற்புயலால் பாறைகளும் கட்டடங்களும் விரைவில் சிதிலமடைகின்றன . 
Sandwaves மணலலைகள்- அலைவாய்க்கரையில் படியும் மணலை 
வாரிவரும் கடலலைகள் கடற்கரை மணல் படிவுகளை ஆண்டிற்கு 
ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் இடப்பெயர்ச்சி செய்கின்றன . 
தாழ்ந்த ஆற்றுக்கழிமுகங்களில் ( மேலும் ஆற்றின் நீளம் உயரம் 
விகிதம் ) உயர்வாகவும் ( தாழ்ந்த சரிவுடன் ) இருக்கும் பொழுது கோணல் 
மணலாகப் படிந்த மணற்படுகைகள் ஆற்றுப்படுகையில் உண்டாகும் . 
Satellite சந்திரன்- ஒரு கோளைச் சுற்றிச் சுழலும் சிறிய கோளவுரு . 
Scantlings கட்டுமானக்கூறுகளின் உருவளவுகள் - கப்பலின் 
கட்டுமானக் கூறுகளின் உருவளவுகளைக் குறிக்கும் . 
Schist சிஸ்டு- ஓர் உருமாறியபாறை . இஃது எளிதில் குறிப்பிட்ட 
திசையில் உடையக் கூடியது . இத் திசையில் பெருமளவான மைக்கா 


238 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


வகையான 


போன்ற தட்டைக் கனிமங்கள் அல்லது ஆர்ன்பிளண்டு போன்ற நீண்ட 
கனிமங்கள் உடைவு தளத்திற்கு இணையாக அமைந்திருக்கும் . இந்த 
இணைவுத்தளத்திற்குப் பக்கவாட்டில் மிகுந்த அழுத்தவிசை ஏற்படுவதால் 
கரியகனிமங்கள் மீண்டும் படிகமாகிப் பையோட்ைடு , ஆர்ன்பிளண்டு 
போன்ற கனிமங்கள் உண்டாகின்றன . எல்லா 
படிவுப்பாறைகளும் தழற்பாறைகளும் உரிய வெப்பழுத்த நிலைகளில் 
உருமாற்றமடைந்து சிஸ்டுப் பாறைகளைத் தோற்றுவிக்கின்றன . 
Scoria எரிமலைக்குழம்பு நுரைப்பாறை- பெரிய துளைகளையுடைய 
எரிமலைக் குழம்புப்பாறை . சிலிக்காமிகு பூமிசு நுரைப்பாறையைவிட 
மிகுதியான மூலத்தன்மை உடையது . சிலிக்கா அடக்கம் குறைந்தது . 
உலைக்கல்லைப் போன்றது . எரிமலைக்குழம்பு குளிர்ந்துறையும் 
பொழுதே அதனின்று மிகுதியான வாயுக்கள் வெளியேறிவிடுவதால் 
உண்டான கொப்புளத் துளைகள் மிகுந்து காணப்படும் . 
Scour குடை வரிப்பு கடலோதவலை நீரோட்டத்தால் 
கடற்கரைக்கருகிலுள்ள கடற்படுகையில் உள்ள படிவுகளைக் 
குடைந்தெடுதது அரித்துச் செல்லும் தன்மை . மிகவும் குறைந்த சரிவை 
உடைய கடற்றளத்திலிருந்து இதனை அறியலாம் . மணிக்கு 4.5 
கடல்மைல் வேகத்தில் ஓடும் ஓதநீரோட்டம் கடலினடியில் 60 மீட்டர் 
ஆழத்திலுள்ள கூழாங்கற்படுகையைக் குடைந்தரிக்கும் ஆற்றலுடையது 
என மதிப்பிடப்பட்டுள்ளது . மற்றும் கடலுக்கடியில் 55 மீட்டர் ஆழத்திலும் 
மணலலைவரிகளை ஏற்படுத்தவல்லது எனவும் கணக்கிட்டுள்ளனர் .. 
கடற்கரையேரிகளின் சிறிய நுழைவாய்களில் குடைவரிப்பு 
வன்மையாகத் தென்படுகிறது . ஆற்றோட்டத்தால் வலிவுமிக்க அரிப்பு 
கழிமுக ஏரியின் வெளிப்புற வளைவுகளில் மிகுதியாகத் தென்படுகிறது . 
கடல்நீரோட்டத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் கடற்சுவர்கள் பேசல் 
நகரத்திலுள்ள இரைனி நதி முகத்துவாரத்தில் கட்டப்பட்டுள்ளது . 
அதனால் அவ்விடத்தில் ஓதக்குடைவரிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது . 
Scour Protection குடைவரிப்பு பாதுகாப்பு- பாறையடிப் பகுதிகள் 
கடலலையால் அரிக்கப்படாமல் பாதுகாக்கும் நடவடிக்கைகள். 
Scree மலையடிவாரப் படிவு- மலையடிவாரத்திலுள்ள சரிவுகளில் 
குவியும் கூரிய விளிம்புகளையுடைய பலவகையான உதிரியான 
பாறைத்துண்டுச் சிதிலங்கள் . இவை அடிவாரத்திலுள்ள சரிவில் படிந்து 
35 ° கீழான சரிவுக்கோணத்தைக் கொண்டிருக்கும் . இதனால் ஒரு கூம்பு 
வடிவப்படிவு ஏற்படும் . 
Screening சலித்தல் - கனிமக்கலவைகள் , மண் . மணல் போன்ற 
பொருட்கள் பலவகையான உருவளவு டைய தனித் தனி 
உதிரிப்பொருட்களைக் கொண்டிருந்தால் அவற்றைப் பல்வேறு 
உருவளவுடைய சல்லடைக்கண் துளைகளுள்ள சல்லடைகளைக் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


239 


கொண்டு சலித்துப் பிரித்து , உதிரிப்பொருட்களின் உருவளவைக் 
கண்டுபிடித்து வகைப்படுத்தலாம் . இம்முறைக்குச் சலித்தல் என்று பெயர் . 
Scupper வடிபுழை - கப்பலின் தளத்தின் மீது தேங்கும் கடல் நீரை, 
மழைநீரை அன்றிக் கழிவுநீரை வடிக்கும் புழை . ஆழத்திலுள்ள நீரின் 
உப்புத்தன்மை 38 % விட மிக உயர்ந்து மத்தியதரைக்கடல் நீரின் 
உப்புத்தன்மையை ஒத்துள்ளது . கிரானிகஸ் , சுசுவாக்கு , பிகா , கோனென் 
ஆறுகள் இக்கடலின் உப்புத்தன்மையை வெகுவாகக் குறைக்கின்றன . 
இக்கடலில் பிரின்சு , மர்மாரா தீவுக் கூட்டங்கள் உள்ளன . வடக்கு 
அனதோலியன் பிளவுத்தளம் இக்கடலுக்கடியில் அமைந்துள்ளது . 
இக்கடலைச் சுற்றிலும் பல துறைமுக நகரங்கள் உள்ளன . 
Sea wall கடற்சுவர் கடற்கரையின் ஒருபகுதியில் கட்டப்படும் 
கட்டமைப்பு . கடலலைகளினால் ஏற்படும் தேய் வரிப்பைக் 
கட்டுப்படுத்தக்கட்டும் சுவர் . இச்சுவர் கடற்கரை முகத்தைப் 
பாதுகாக்கிறது . நிலப்பகுதி அரிக்காமல் இருப்பதற்காகக் 
கட்டப்படுவது . பெருமழைகளின் தாக்கவிசையைச் சமாளிக்கும் அளவில் 
உறுதியுடைய கட்டமைப்பாக விளங்கும் . படம் 42,45 . 
Seaway கடற்பாதை உள்நாட்டு நீர்வழி . அதன் வழியாகக் கடலுக்குப் 
போய் வரும் கப்பல்கள் செல்வதற்காக உண்டாக்கிய கடற்கால்வாய் , 
Sechhi disk தெளிவளவைக் கருவி - நீரடுக்கின் தெளிவுநிலை 
ஆழத்தை அளக்கும் கருவி . 
Secondary Consequent stream இரண்டாம் நிலையிணையாறு 
முதனிலை ஆற்றுடன் கலக்கும் துணையாற்றுடன் கலக்கும் இரண்டாம் 
நிலைத்துணையாறு . இது முதனிலையாற்றின் போக்குக்கு இணையாக 
அமைந்திருக்கும் . மடிவுமலைத் தொடர்களில் இத்துணையாறு கவிகை 
மடிவச்சுத் தளச்சரிவுகளில் செல்லும் அதனால் நீளவாட்டத்தில் அமைந்த 
குழிகை மடிவு பள்ளத்தாக்கில் அமையும் . 
Section குறுக்குவெட்டுத் தோற்றம் - வடிவமைக்கப்பட்ட கூறுகளின் 
குறுக்கு வெட்டுத்தோற்றத்தைப் பொதுவாகக் குறிக்கும் . கப்பலின் 
உடற்பகுதியின் மையக்கோட்டின் செங்குத்தான குறுக்கு வெட்டுத் 
தோற்றத்தைக் குறிக்கும் . 
Section Modulus குறுக்கு வெட்டுத் தோற்ற நிலைத்தகவு 
கட்டமைப்பு உறுப்பின் வலிமை இயல்பைக்காட்டும் தன்மையைக் 
குறிக்கும் . இது வளையும் சமயநிலையைக் குறிக்கும் மற்றும் 
மீட்சியெல்லைக்குட்பட்ட வளைவுத் தகவையும் குறிப்பிடும் . இதன் 
வாய்பாடு S = I / c ஆகும் . இதில் | என்பது சடத்தவத்தின் சமயநிலையைக் 


240 


கடற்பொறியியற் 

கலைச்சொற்கள் 
குறுக்குவெட்டுத் தோற்றத்தின் பரப்பையும் குறிப்பிடும் . பொது அச்சை 
அங்குலத்தின் 4 மடிவாகக் குறிப்பிடும் . என்பது பொது அச்சுக்கும் 
வெளிப்புறப்பகுதிக்கும் இடைப்பட்ட தொலைவைக் குறிக்கும் . 
Sediment படிவு- உதிரியான பாறைத்துண்டங்கள் , கனிமங்கள் , 
உயிரினங்களின் உடல்கள் , தாவரமக்குகள் ஆகியவை தாம் 
தோன்றியவிடத்திலிருந்து காற்றாலும் நீராலும் பனிக்கட்டியாலும் 
இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டு வேறொரு இடத்தில் ஒருக்குவிந்து படிவதால் 
உண்டான குவியல் அல்லது படலம் . மேலேயுள்ள நீர் அல்லது 
பாறையினுள் சுழற்சியுரும் நீர் வேதியல் வினைகளால் கரைத்து வந்த 
பொருட்கள் வீழ்படிவதாலும் படிவுகள் உண்டாகின்றன . கடற்றளத்தில் 
காணப்படும் உறுதியடையாத எல்லாப் பொருட்களும் படிவுகள் 
என்றழைக்கப்படுகின்றன. காற்றாலும் நீராலும் படிந்துள்ள நுண்பரல்தன்மை 
மிக்க பொருட்களும் படிவுகளாகக் கருதப்படுகின்றன . 
Sediment nutrient flux படிவு - ஊட்டச்சத்து இழைவு- படிவுப் 
பொருளுக்கும் அதற்கு மேலேயுள்ள நீர்க்கம்பத்திற்கும் இடையே ஏற்படும் 
ஊட்டச்சத்துப் பரிமாற்ற இழைவு . 
Sedimentary rocks படிவுப்பாறைகள்- நீரில் படிவு அடுக்குகளாகப் 
படிந்த படிவுகள் . புவியோட்டில் காணப்படும் மூன்று வகையான 
பாறைகளில் ஒருவகை . படிவுப்பாறைகள் தனித்தன்மை வாய்ந்த 
ஏடுகளாக இருக்கும் . இவ்வேடுகள் படிவுத்தளங்களால் 
பிரிக்கப்பட்டிருக்கும் . இப்படிவுகள் கடலிலும் , ஏரியிலும் , ஆறுகளிலும் 
பனிக்கட்டிப் பாறைகளிலும் படியும் . சில இடங்களில் காற்றாலும் படியும் . 
அதனால் இப்பாறைகள் அடுக்கடுக்காய் அமைந்திருக்கும் . முதலில் 
அவை மணலாகவும் , சரளையாகவும் , சேறாகவும் படியும். இவ்வடுக்குகள் 
ஒரு சில சென்டிமீட்டர்க் குறுக்குயரத்திலிருந்து பல மீட்டர்கள் 
குறுக்குயரத்துடன் படிந்திருக்கும் . அவை கிடையான படிவுகளாகவோ 
அல்லது சரிந்த படிவுகளாகவோ உண்டாகும் . சரிந்த படிவடுக்குகள் 
படிவுறும் பொழுது ஏற்பட்ட உருக்குலைவால் உண்டாகியிருக்கக்கூடும் . 
பின்னர் இப்படிவுகள் இறுகி அவற்றிலிருந்த நீர் வெளியேறியபின் 
கூழாங்கற் பாறையாகவோ , மணற் பாறைகளாகவோ,களிமண் 
பாறைகளாகவோ அன்றிச் சுண்ணாம்புப் பாறைகளாகவோ அவற்றின் 
இயல்புகளுக்கேற்ப மாறுகின்றன . இவ்வாறாக , நிலக்கரி தாவர உயிரினப் 
பொருட்களிலிருந்து உண்டாகியுள்ளது . படிவுப்பாறை . படிவுப்பாறைகளிலும் 
பலவகையான பயன்படும் படிவங்கள் தோன்றியுள்ளன. 
Sediment cell படிவொதுக்கிடம் - கடற்கரையோரங்களில் 
குறிப்பிடத்தக்க சிலவிடங்களில் எப்பொழுதும் படிவுகள் ஒதுங்கிய 
வண்ணமாயிருக்கும் . அவ்விடங்களில் கடலலையரிப்பு நிகழ்வதில்லை. 
இத்தகைய இடங்களைக் கடற்கரை மேலாண்மைக்காகப் 
படிவொதுக்கிடமாகக் குறிக்கின்றனர் . 


241 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Sediment sink படிவிடம்- குறிப்பிட்ட சிலபுள்ளிகளில் அல்லது 
இடங்களில் கடற்கரைப் படிவுப்பொருட்கள் இழக்கப்படும் அல்லது 
தேக்கப்படும் . ஆற்றுக்கழிமுகங்கள், ஆழமான கடற்கரைக்கால்வாய்கள் 
ஆகியன இவற்றான படிவிடங்களாக உள்ளன . 
Sediment source படிவுத்தோற்றவிடம்- கடற்கரையிலுள்ள ஒரு புள்ளி 
அல்லது ஒரு பகுதியிலிருந்து படிவுகள் தோன்றுமிடம் . 
Sediment transport படிவுப்பெயர்ச்சி- படிவுகள் புவிஈர்ப்புவிசையால் 
பெரும்பாலும் இடம்பெயருகின்றன . இவ்விசைக்கு உறுதுணையாக 
ஓடும்நீரும் , வீசும் காற்றும் , நகரும் பனிக்கட்டியும் , கடலலைகளும் , 
கடல்நீரோட்டங்களும் உள்ளன . படிவுகளின் உருவளவும் , அடர்த்தியும் , 
காற்று அல்லது நீரின் ஓட்டமும் , பாகுத்தன்மையும் , அடர்த்தியும் 
இவ்விடப்பெயர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இவ்விடப்பெயர்ச்சியின் 
பொழுது கனமான படிவுப்பொருட்களும் படுகையின் மீது இழுக்கப்பட்டும் , 
தத்திச் சென்றும் , தொங்கலாகவும் எடுத்துச் செல்லப்படுகின்றன . இதனால் 
கொந்தளிப்பான நீரோட்டம் ஏற்படுகிறது . 
Sediment transport paths படிவுப்பொருட்கள் எடுத்துச்செல்லும் 
பாதை - படிவுகள் இடப்பெயர்ச்சியடையும் பொழுது அவை செல்லும் 
வழித்தடங்கள். 
Seepage கசிவு - ஆழத்திலுள்ள நீர்ப்படுகையிலிருந்து நிலநீர் கசிந்து 
நிலப்பரப்பிற்கு வெளிவருதல் . இதனால் நீரூற்றுகள் தோன்றுகின்றன . 
இதுபோலப் பாறை எண்ணெய்யும் இயற்கைவாயும் ஆழத்திலுள்ள 
அவற்றின் படுகையிலிருந்து கசிந்து நிலப்பரப்புக்கு வருவதையும் கசிவு 
எனக்குறிப்பிடுவர் . 
Seiche ஏரியலை கடலலை ஏற்படுவது போன்று ஏரிகளில் ஏற்படும் 
சிறிய அல்லது மிகச் சிறிய அலை . இதனால் நீர் மட்டத்தினுயரம் சில 
சென்டி மீட்டர் உயரத்திலிருந்து சில மீட்டர்கள் உயரம் வரையிருக்கும் . 
வளிமண்டலத்தில் ஏற்படும் அழுத்தநிலை வேறுபாட்டாலும் , ஏரித்தளத்தில் 
ஏற்படும் நிலவதிர்வுகளாலும் , காற்று வீச்சாலும் இவ்வலைகள் ஏற்படும் . 
ஏரியின் நீளவாட்டப்போக்கிலும் அல்லது அதற்குக் குறுக்காகவும் 
இவ்வலைகள் ஏற்படும் . 
Seismic Focus புவியதிர்வுக்குவியம் - நிலப்பரப்புக்குக் கீழாக 
நிலவதிர்ச்சியலைகள் ஏற்படுமிடம் . இவ்விடத்திலிருந்து எல்லாப் 
பக்கங்களிலும் அதிர்ச்சியலைகள் பரவிச்செல்கின்றன . இவ்விடம் 
நிலப்பரப்பிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவு ஆழத்திலிருக்கும் . 

. 
புவியதிர்ச் சியலைகள் ஒரு புள்ளியில் ஏற்படுவதல்ல . ஒரு பிளவுத் 
தளக்கோட்டில் ஏற்படுவன . 
Seismic load புவியதிர்வுப்பளு- கிடைத்தளத்திலுள்ள எந்தவொரு 
திசையிலும் ஏற்படும் பக்கவாட்டு விசைகளைக் குறிக்கும் . இவ்விசை 


242 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


நெருக்க அழுத்தத்தையோ அல்லது உருக்குலைவையோ கட்டமைப்பில் 
உண்டாக்கும் . புவி அதிர்ச்சியால் ஏற்பட்ட இயக்கவிசையால் இவ்வாறு 
உண்டாகும் . 
Seismograph புவியதிர்வளவைக்கருவி - புவியதிர்ச்சி அலைகளின் 
அதிர்வுகளை அளக்கும் கருவி . ஓரிடத்திலேற்படும் நிலநடுக்கத்தைப் 
பலமடங்கு இக்கருவி மேம்படுத்தி அசைவினைப்பதிவு செய்கிறது . 
அதிர்வுகள் சுழலும் உருளையிலுள்ள தாளில் பேனாமுனையால் 
குறிக்கப்படுகிறது . தற்பொழுது சுழலும் ஒளிப்படத்தின் மீது படும் ஒளிக் 
கற்றையால் பதிவு செய்யப்படுகிறது . பல்லாயிரக்கணக்கான தொலைவில் 
நிகழும் நிலவதிர்ச்சிகளையும் பதிவு செய்யும் புவியதிர்வளவைக் 
கருவிகள் உள்ளன . நிலஅதிர்வலைகள் பரவிச்செல்லும் திசையையும் 
உடன் குறிக்கின்றன . புவியதிர்வுக் குவியத்தின் ஆழத்தை 
கணிக்கின்றன . நிலவதிர்ச்சியலைவுக் கண்காணிப்பிடங்களில் மூன்று 
புவியதிர்வளவைக் கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் அவற்றிலொன்று 
ஆழத்தில் அதிர் வலைகள் ஏற்படுத்தும் இயல்புகளையும் இரண்டாவது 
கிழக்குமேற்காக அலைகள் பரவும் விதத்தையும் மூன்றாவது வடக்கு - 
தெற்காக அலைகள் பரவும் விதத்தையும் அளக்கும் . 
Seismic reflection புவியதிர்வலைப் பிரதிபலிப்பு- பாறைகளின் 
எல்லைப்புறத்தை அடைந்தவுடன் துள்ளியெழும் புவியதிர்வு 
அலையாற்றலின் ஒரு பகுதி மீண்டும் நிலப்பரப்பை அடையும் தன்மை . 
Seismic refraction புவியதிர்வலைவிலக்கம்- ஒரு பொருளிலிருந்து 
அடுத்த பொருளுக்கு ஊடுருவும் புவியதிர்வலை தன்பாதையிலிருந்து 
வளைவடைதல் அன்றி விலக்கமடைதல் . 
Seismic waves புவியதிர்வலைகள்- எரிமலை வெடிப்பினாலோ அன்றி 
ஆழ்கடல் நீர் புவியதிர்வாலோ ஏற்பட்ட நீண்டகால அதிர்வலைகள் . 
Seismology புவியதிர்வலையியல்- புவியதிர்வுகளைப்பற்றி ஆராயும் 
அறிவியல் . 


Semi - circular landform அரைவட்ட நிலவுரு- அரைவட்டமாக 
அமைந்திருக்கும் நிலவுருவைக் குறிக்கும் . 
Semi - diurnal tide அரைச்சந்திரநாளோதவலை - அரைச்சந்திர 
நாளில் ( 12 மணி 25 நிமிடக் காலவளவில் ) இருமுறை நிகழும் 
வேலியேற்றயிறக்கத்தைக் குறிப்பிடும் . ஒவ்வொரு வேலியேற்ற 
ஓதவலைவும் கிட்டத்தட்ட ஒரே உயரங்களைக்கொண்டிருக்கும் .. 
அதேபோல வேலியிறக்க ஓதவலைவும் அவற்றிற்கான ஒரே ஓதவலைவு 
உயரங்களைக் கொண்டிருக்கும் . 
Sensing - remote தொலையுணர்வு- ஒரு கருவி அல்லது 
ஓருயிரினத்தின் தொலைவிலுள்ள பொருளை உணரக்கூடிய தன்மை . 


243 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Set ( of current ) நீரோட்டத் தொகுதி - நீரோட்டம் ஓடக்கூடிய 
திசையைக்குறிக்கும் . 
Setback கடற்கரைத்திட்டநிலம்- கடற்கரையில் குறிப்பிட்ட திட்டத்தை 
நிறைவேற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிலம் . இது பொங்கோதவலைவுக் 
கோட்டிலிருந்து செங்குத்தாக நிலப்பகுதி நோக்கிக் கிடையாக 
அளக்கப்படும் தொலைவைக் குறிக்கும் . 
Sextant ஏற்றயிறக்கக் கோணமானி இருபொருள்களுக் 
கிடையேயுள்ள கோணத்தை அளக்கும் கருவி . காலவட்ட 
அளவைக்கருவியின் மேம்படுத்தப்பட்ட வடிவமைப்புடைய கருவி . 
இதன்மூலம் சூரிய , சந்திர , விண்மீன்களின் உயரத்தையும் ஏற்றயிறக்கக் 
கோணத்தையும் அளக்கலாம் இதன்மூலம் தானிருக்குமிடத்தின் 
புவி அகலாங்கு நெட்டாங்குக் கோடுகளைக் கண்டுபிடிக்கலாம் 
கடல்பயணத்திற்கு இன்றியமையாதது . 
Shaft துளை- சுவர்களால் சூழப்பட்ட துளை . இத்துளை ஒன்றுக்கும் 
மேற்பட்டமாடிகள் அல்லது அடித்தளங்கள் வழியாகச் செல்லும் . இது 
தூக்கிகள் மூலமாக அடித்தளத்திலிருந்து மொட்டை மாடிவரை 
இணைக்கப்பட்டிருக்கும் . 
Shale களிமட்பாறை- களிமண்ணாலாகிய நுண்பரல்த்தன்மை கொண்ட 
படிவுப்பாறை . மேலுள்ள பாறையடுக்குகளினால் அழுத்தப்பட்டும் அன்றிச் 
சுண்ணக்காரையால் சாந்துப்பிணைப்புண்டும் காணப்படும் . களிமட்பாறைகள் 
அரிதாகவே தூய்மையானதாக இருக்கும் . வேற்றுப்பொருட்களுடன் 
கலந்திருக்கும் அல்லது சாந்துப்பிணைப்புடன் கூடியிருக்கும் . மெல்லிய 
ஏடுகளை உடைய அடுக்குகளை உடையதாய் இருக்கும் . அதனால் 
எளிதாக அவ்வேட்டுத் தளங்களின் வழியாக உடையும் . அவை குறைந்த 
கடினத்தன்மையுடன் உள்ள மென்மையானபாறைகள் ஆகும் . 
Shallow water ஆழமற்றகடல்நீர்- மேல்மட்ட அலைகள் நீருக்குக் 
கீழேயுள்ள கடலடித்தள நிலவுருவால் பாதிக்கப்படும் அளவு குறைந்த 
அளவு ஆழத்தையுடைய கடல் நிலம் . அதாவது அலையின் 
அலைநீளத்தின் பாதிக்கும் குறைந்த ஆழமுடைய பகுதியைக் குறிப்பிடும் . 
Shallow water wave ஆழமற்ற கடல் நீரலை அலையின் நீளத்தில் 
1/25 இக்கும் குறைந்த ஆழத்தையுடைய கடற்பகுதியில் உண்டாகும் 
கடலலை . இது முன்னேற்றப் புவியீர்ப்பு அலை வகையைச்சார்ந்ததாகும் . 
Shear இழுபிளவுநகர்ச்சி- ஒட்டுத்தளத்திற்கு இணையாக ஒட்டிக் 
கொண்டிருக்கும் இரண்டு பகுதிகள் ஒன்றிற்கொன்று எதிர்த்திசையில் 
விரைவாகநகரும் தன்மையைக்குறிக்கும் . 
Shear fault planes இழுவைப்பிளவு நகர்ச்சித்தளங்கள் - பிளவு 
நகர்ச்சித்தளத்தின் வழியே அதன் இருபுறங்களிலுமுள்ள பாறைத் 


244 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
துண்டங்கள் நகருகின்றன . பாறைத்துண்டங்கள் நிலையாக உள்ள 
ஒன்றிலிருந்து மற்றொன்று கீழாக இழுக்கப்பட்டோ அல்லது மேலாகத் 
தூக்கப்பட்டோ பிளவுநகர்ச்சியடையும் . அரிதாகப் பிளவுத்தளத்தின் 
இருபக்கமுள்ள பாறைத்துண்டுகள் ஒன்றின்மீது ஒன்றாக இழுக்கப்பட்டு 
நகர்ச்சியடையும் . அவ்வாறு இழுக்கப்பட்டு நகர்ச்சியடையும் இரு பாறைத் 
துண்டங்களுக்கிடையேயுள்ள பிளவுத்தளம் இழுவை நகர்ச்சிப் 
பிளவுத்தளமாகிறது . இழுபிளவுத்தளங்களில் உடைவுப் 
பாறைக்களிமாவும் , இழுவைக்கோடுகளும் காணப்படும் . இழுவைப்பிளவு 
நகர்ச்சி தளங்களைக்கொண்டு பிளவுநகர்ச்சியின் இயல்புகளும் பாறை 
இழுக்கப்பட்ட திக்கினையும் அறியலாம் . 
Shear release இழுபிளவு நகர்ச்சி வெளிப்பாடு . பிளவுபட்ட இரு 
துண்டுகளின் நீளவாட்ட அச்சுக்குச் செங்குத்தாக நகரும் தன்மையைக் 
குறிப்பிடும் . அவ்விரு துண்டுகளின் அச்சு இடப்பெயர்ச்சியையும் அதனால் 
ஏற்படும் சுழற்சியையும் எல்லைப்புற நிலைகளைக் குறிப்பிடும் 
Sheared rocks இழுபட்டபிளவு நகர்ச்சிப்பாறைகள்- இழுக்கப்பட்ட 
பிளவுநகர்ச்சிப் பாறைகள் உடைவுபட்டிருக்கும் சில சமயங்களில் 
பிளவுத்தளத்தினை அடுத்துப் பாறைகள் உருகி உறைந்திருக்கும் . 
இதில் உருட்டப்பட்ட குவார்ட்சுப்பரல்கள் காணப்படும் . பெரிய கனிமப் 
பரல்களைச் சூழ்ந்து நுண்ணிய உடைவுப்பரல்கள் காணப்படும் . 
கரிய கனிமங்கள் திசைப்படுத்தப்பட்டிருக்கும் . அயத்துரு படிந்திருக்கும் . 
பாறை வலிவற்றதாயிருக்கும் . பலவிதமான கிடைவரையுடன் காணப்படும் . 
எபிடோட்டைட்டாக்கம் , களிமண்ணாக்கம் , குளோரைட்டாக்கம் போன்ற 
மாறுபாடுகள் பாறையில் தென்படும் . தழற்பாறை ஊடுருவலுடன் 
காணப்படும் . அருகில் பயன்படு கனிமங்கள் அல்லது உலோகப்படிவங்கள் 
படிந்திருக்கலாம் . 


Shearing இழுபிளவு நகர்ச்சி- பிளவு அல்லது உந்துபிளவுத் தளத்தின் 
வழியாகத் தளர்ச்சியினாலோ அன்றி அழுத்தத்தாலோ பாறை உடைந்து 
இழுக்கப்பட்டு நகருதல் . இதனால் இழுவைப்பிளவு நகர்ச்சியும் 
இழுவைப்பிளவு நகர்ச்சித்தளமும் உண்டாகின்றன . இதனால் பாறைகளின் 
கனவளவு ஒரே மாதிரியாக இருந்தாலும் இழுபிளவு நகர்ச்சிக்குப் பின் 
அவற்றின் உருவமைப்புகள் மாறிவிடுகின்றன . 
Sheer மேற்றளவளைவு- கப்பல் மேற்றளத்தின் நீளவாட்ட 
மேல்நோக்கிய வளைவைக் குறிக்கும் . 
Sheer strake நீள்வரிப்பட்டியுடன் கூடிய மேற்றள வளைவு- கப்பல் 
மேற்றளத்தில் முட்டுக்கொடுத்து வலுவூட்டப்பட்ட தளத்தின் மீது 
தொடர்ச்சியாகக் கப்பல் முகப்பிலிருந்து பின் பக்கம் வரை 
தொடர்ச்சியாக அடிக்கப்பட்ட நீள் வரிப்பட்டியைக் குறிக்கும் . இது 
மேல்நோக்கிய வளைவுடன் கூடியிருக்கும் . 


245 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Sheet erosion தகட்டரிப்பு- மண்ணரிப்பைக் குறிக்கும் . நிலப்பரப்பை 
மூடியிருக்கும் மண்படலத்தைக் கொஞ்சம் கொஞ்சமாக 
மழைநீரோட்டத்தால் அரித்துச்செல்லப்பட்டுத் தாழ்வான சரிவுகளில் 
படிவதைக்குறிக்கும் . இது மிக மெதுவாகப் பல ஆண்டுகளாக நிகழும் 
இயக்கம் . இதனால் வேளாண் நிலங்கள் பாதிப்புக்குள்ளாகும் . 
Sheet flow தளவோட்டம் - ஓரடுக்கில் ஏற்படும் உயர்ந்த இழுவை 
விசையால் படிவுப்பரல்கள் தாக்கப்படும் பொழுது ஒரு படிவுப்பாறையடுக்கு 
எவ்வாறு படிவுத்தளத்திலிருந்து சிறிது தொலைவு கீழே நீட்சியடைகிறதோ 
அவ்வாறே பரல்களும் சில சென்டிமீட்டர்கள் நீட்சியடையும் . அன்றி 
நீரோட்டத் திசைப்புறமாகப் பரல்கள் இடம்பெயரும் . 
Sheetflood வெள்ளத்தட்டோட்டம்- முதலில் மழை பெய்ததால் 
நிலத்திலுள்ள மண் நீர் நிறைந்திருந்திருக்கும் . பின்னர்ப் பெருமழைகளால் 
இவ்வித அடுக்கடுக்கான தட்டு நீரோட்டங்கள் நிகழும் . மலைச்சரிவின் 
வழியாக நிகழும் தொடர்ச்சியான பரவலான பெருமழை வெள்ள 
நீரோட்டம் . ஓடைக்கால்கள் கொள்ளாத பெருமளவான நீரோட்டம் . 
Sheet smooth இறுதியான வரைபடம் இறுதியான வரைபடம் 
வரையுமுன் ஒரு தாளில் களக்கட்டுப்பாடு , நீரியக்க எல்லாத் 
தகவல்களையும் குறிப்பாக ஆழ அளவை , ஆழ வளைகோடுகள் ,, 
நிலவளவை செய்த இடங்களின் தகவல்கள் குறித்துப் பொதுவான 
கருத்தை எட்டுதல் . 
Sheeting தகடாக்கம் - இணைவுகள் அல்லது பொருத்துகள் இல்லாத 
ஒருங்கமை உடையபாறை வெளிப்புற அழுத்தத் தளர்வால் வெங்காயம் 
போன்று மெல்லிய தகடுகளாகச் சிதிலமடைதல் . இதனால் 
கோளவடிவுடைய பாறைத்துண்டங்கள் தோன்றுகின்றன . நாற்புறமும் 
அடிப்புறமும் ஏற்பட்டுள்ள அகன்ற இணைவுத் தளங்களால் பாறைகள் 
பெரிய துண்டங்களாகிப் பின்னர்த் தகட்டாக்கத்திற்கு உட்படுகின்றன . 
Shelf கண்டக் கடல் நிலம் கண்டங்களின் ஓரத்திலுள்ள கடல் 
நிலத்தைக் குறிக்கும் . இது பெரும்பாலும் 100 ஆள்மட்ட ஆழத்திற்குக் 
குறைவான கண்டங்களின் ஓரத்திலுள்ள கடற்பகுதி . படம் 1,6 . 
Shell plating கப்பல் தகட்டடிப்பு- கப்பலின் உடற்பகுதியிலும் 
அடிப்பகுதியிலும் அடிக்கப்பட்ட தகடுகள் . 
Shield கேடயம்- கண்டக் கருவாகக் கருதப்படும் நிலைபெற்ற 
வன்மையான தொல்கேம்பிரியப்பாறைகளால் ஆகியது . இது நில 
இறக்கத்தினால் கீழிறக்கப்பட்டோ அல்லது மேலாகத் தூக்கப்பட்டோ 
சற்று மாறுபாடு அடைந்திருக்கும் . மற்றபடி புவியிக்க மாற்றவிசைகளால் 
இது எவ் விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை . இத்தகைய 
கேடையப்பாறைகள் பென்னோஸ்காந்தியாவிலுள்ள பால்டிக்குக்பகுதி , 


246 

கடற்பொறியியற் 

கலைச்சொற்கள் 
சைபீரியமேடைவெளி, சீனமேடைவெளி, இந்தியத்தெக்காணப்பீடபூமி , 
ஆப்ரிக்கக் கண்டநிலம் , அராபியநிலம் , மேற்கு ஆஸ்திரேலியா , கனடிய 
இலாரன்சிய நிலம் , குயினா பீடபூமி , பிரேசிலியன் பீடபூமி , அன்டார்டிகா 
ஆகியவிடங்களில் உள்ளன . படம் 10 . 
Shielding தடுப்பரண் கடலலைகளாலும் , ஆழிப்பேரலைகளாலும் 
கடற்கரையில் அரிப்பு ஏற்படாவண்ணம் பாதுகாப்பு வளையம் 
ஏற்படுத்துதல் . பெரிய பாறைத்துண்டுகள் , நான்முனை விரல் காங்கிரீட்டுக் 
கட்டமைப்புகள் , கடற்சுவர்கள் , அலைவுடைப்பான்கள் ஆகியவை 
அடங்கும் . 


Shingle கூழாங்கற்படிவு- கடற்கரை அலைவாய்ப் பகுதியில் படியும் 
உதிரித் தன்மையான கூழாங்கற் சரளைப்படிவு . நீர்ப்பிடிப்புப் பகுதியிலுள்ள 
ஆற்றுப்படுகையிலும் அரிதாகக் காணப்படும் . 
Ship Building Yard கப்பல்கட்டும் தளம்- கடற்கரையில் குறிப்பிட்ட 
சிலவிடங்கள் கப்பல்கள் கட்டுவதற்கு ஏற்ற இடங்களாக அமைந்துள்ளன . 
இக்கடற்கரைப் பகுதிகளில் கடல் அமைதியாகவும் , தெளிவாகவும் , 
குறைந்த ஓதவலைவு உடையதாயும் . கடற்படுகை சமதளமாயும் 
அமைந்திருக்கும் . இவ் விடங்கள் பெரும்பாலும் செழிப்பான 
பின்னிலங்களைக் கொண்டிருக்கும் , துறைமுகங்களுக்கு அருகிலிருக்கும் . 
கட்டுமானப்பொருட்கள் , மரங்கள் , எஃகுப்பொருட்கள் ஆகிய கச்சாப் 
பொருட்களை எளிதாகக் கொண்டுவரும் வாய்பினைப் பெற்றிருக்கும் . 
அருகில் ஆழமான பள்ளத்தாக்குகளையுடைய அகன்ற ஆற்றுக் 
கழிமுகங்கள் அமைந்திருக்கும் . பாதுகாப்பிற்குரிய இடங்களாக இருக்கும் . 
முதலீட்டாளர்கள் தக்க முதலீடு செய்ய ஏற்ற இடங்களாகவும் 
இருக்கவேண்டும் . கடல்வாணிகம் , மீன்பிடித்தல் போன்ற தொழில்களுக்கு 
ஏற்ற இடமாகவும் இருக்கவேண்டும் . படம் 47 . 
Ship canal கப்பற்கால்வாய்- கடலுக்குச் செல்லும் கப்பல்களும் 
கலங்களும் எளிதாகச் சென்றுவர ஏற்படுத்தப்பட்டுள்ள கால்வாய் . இது 
சாதாரணக் கால்வாய்களைவிட அகலமானதாயும் ஆழமானதாயும் 
இருக்கும் . இருபெரு நிலப்பரப்புகள் இருபெருங்கடல்களைச் சிறிய 
ஒடுக்கமான நிலப் பகுதியால் பிரிக்கப்பட்டிருக்கும் பொழுது இரு 
கடலுக்குமிடையே கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்தச் செயற்கையாகத் 
தோண்டப் பட்ட கால்வாய் . இவ்வாறாகச் சூயசுகால்வாய் செங்கடலையும் 
மையநிலக்கடலையும் இணைத்து அட்லாண்டிக்கடல் இந்தியக்கடல் 
வழியாகக் கப்பல்பயணத்திற்கு வழிவகுக்குகிறது . இதுபோலப் 
பனாமாகால்வாய் அட்லாண்டிக்கடலையும் பசிபிக்குக்கடலையும் 
இணைக்கிறது . 
Shoal மண்குதிர் கடல்நீர்பரப்பு அல்லது ஆற்றுநீர்ப் பரப்புக்குக் 
கீழே அமையும் மணற்றிட்டு . இது கடற்பயணத்திற்கு இடுக்கண் ஆனது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


247 


இதனை நம்பி ஆற்றில் இறங்கினால் இது புதைமணலைப் போலக் 
கீழிறங்கும் தன்மையது . 
Shore கரை- எந்தவொரு நீர்நிலையின் எல்லைப்புறத்திலுள்ள 
நிலப்பகுதி . இந்நிலப்பகுதியை ஓதவலைவுகள் அல்லது அலைகள் 
தொடும் . கடலுக்கருகில் திண்மையடையாத மணல் , சரளை , கூழாங்கற்கள் 
போன்ற திண்மையடையாத பொருட்களால் ஆகியுள்ள கரையைக் 
கடற்கரை என்பர் . 
Shore face - கரைமுகம்- வேலியிறக்கக் கோட்டுப் பகுதியிலிருந்து 
கடற்புறமாக எப்பொழுதும் நீரால் நிரம்பியுள்ள கடற்பகுதியைக் குறிப்பிடும் . 
இப்பகுதியில் கடற்கரை மணலும் சரளைகளும் அலை 

அலை உயர் 
வேறுபாட்டிற்கு ஏற்ப அலைந்து கொண்டிருக்கும் . 
Shoreline கரையோரம் . நீர்த்தளம் கரையுடன் சந்திக்குமிடம் . 
இது நீர்த்தேக்கங்களுக்கும் , ஏரிகளுக்கும் பொருந்தும் . 
Shoreline management கடற்கரைக்கோட்டு மேலாண்மை 
கடற்கரைப் பாதுகாப்பிற்கும் , நிலப்பயன்பாட்டுக் கொள்கைக்காகவும் , 
திட்டநில மேம்பாட்டிற்கும் , நீண்டகாலப் பயனளிக்கும் தொடர்ந்து 
நிலைப்படுத்தும் திட்டங்களுக்காவும் கடற்கரை மேலாண்மை 
தேவைப்படுகிறது . 
Short - crested wave குறுகியவுச்சிஅலை- அலைவுச்சியின் நீளம் 
அலை நீளத்திற்கு அடுத்திருப்பது . இவ்வலைகள் உயர்ந்த மலைகளை 
அடுத்துத் தாழ்ந்த பள்ளங்கள் அடுத்தடுத்து அமைந்திருப்பது போலக் 
காணப்படும் . 
Short ton சிறிய டன் - அமெரிக்க டன் 2000 பவுண்டுகளைக் 
கொண்ட நிறை . பெரிய டன்னில் 0.9072 டன்னைக் குறிக்கும் . 
Shore terrace கடற்கரைப் படிக்கட்டுகள்- கடற்கரையோரமாகக் 
கடலலையரிப்பாலும் , கடல் நீரோட்டங்களாலும் கடற்கரை 
உயர்த்தப்படுவதால் அன்றிக் கடல் மட்டம் குறைவதாலும் உண்டாகின்றன. 
Shuttle tanker - சிற்றிடைப் போக்குவரத்து நடுத்தரத் 
தொட்டிக்கப்பல்கள் - நடுத்தரமான தொட்டிக்கப்பல்கள் எண்ணெய்யை 
அருகிலுள்ள கப்பல்களுக்கும் .., இழுவைக் கப்பல்களுக்கும் , எண்ணெயச் 
சுத்திகரிக்கும் நிலையங்களுக்கும் அடிக்கடி எடுத்துச் செல்லப் 
பயன்படுவதற்காக வடிவமைக்கப்பட்டவை . 
Sial சையல் - சிலிக்கா அலுமினியப்பாறை . கண்ட நிலப்பரப்பிலுள்ள 
பெரும்பான்மையான கிரானைட்டுப் போன்ற பாறைகளைக் குறிக்கும் .. 
இப்பாறைகளில் சிலிக்காவும் அலுமினியமும் பெருமளவாக இருக்கும் . 
அதனால் புவியோட்டிலுள்ள மேற்பகுதி இப்பாறைகளால் ஆகியுள்ளதால் 


248 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


இப்புவி மேலோட்டைச் சையாலிக்கு ஓடு எனக் குறிப்பிடுகின்றனர் .. 
படம் 7,32 . 
Side view diagram பக்கவாட்டுத்தோற்றத்தைக்காட்டும் படம் 
கட்டமைப்பின் பக்கவாட்டத்தின் தோற்றத்தைக் காட்டும் 
வரைகோடுகளைக் கொண்ட படம் . 
Sidesway பக்கவாட்டு நகர்ச்சி - கட்டமைப்பின் பக்கவாட்டு நகர்ச்சியைக் 
குறிக்கும் . இது பக்கவாட்டீலுள்ள பளுவால் அல்லது சமச்சீரடையாத 
செங்குத்தான பளுவாலும் நிகழலாம் . 
Significant wave குறிப்பிடத்தக்க கடலலை - அலைகளின் அலைவு 
நேரத்தையும் உயரங்களையும் புள்ளியியல் முறைகளைக் கொண்டு 
கணித்து அலைநீளத்தில் மூன்றில் ஒரு பகுதியாக அலை உயரத்தைக் 
கொண்ட அலைக்குழு . 
Significant wave height குறிப்பிடத்தக்க கடலலையின் உயரம் 
- குறிப்பிட்ட கால அளவில் ஏற்படும் அலைகளின் தோராயமான உயரம் 
அலைநீளத்தில் மூன்றில் ஒரு பங்காக இருக்கும் பொழுது அதன் 
உயர்ந்த அலைவுயரத்தைக் குறிக்கும் . 
Significant wave period குறிப் பிடத் தக் கவலையின் 
அலைவுக்காலம் - அலைகளின் தோராயமான உயரம் அலைநீளத்தில் 
மூன்றில் ஒருபங்காக இருக்கும்பொழுது அதன் அலை - இடைவெளிக் 
காலத்தைக் குறிக்கும் . 


Silt குறுமண் ஆறு , ஏரிகளில் உண்டாகும் ஒரு படிவு . மணலைவிட 
நுண்ணிய உருவளவினை உடையதாயும் களிமண்ணை விடப் 
பருக்கையானதாகவும் இருக்கும் . எனவே இதனுடைய உருவளவு 0.02 
முதல் 0.002 மி.மீ. வரையான விட்டத்தைக் கொண்டிருக்கும் . 
Silurian - சைலூரியன் புவிவரலாற்றுக் காலக்கட்டத்தில் 
ஆர்டோவிசியன் முடிவுக்காலத்திற்கும் ( 43.4 கோடியாண்டுகளுக்குப் 
பின் ) திவோனியன் காலக்கட்டத் தொடக்ககால ( 41.6 கோடியாண்டுகள் ) 
ஆகியவற்றின் இடைப்பட்ட காலத்தைச்சார்ந்தது . இக்காலக்கட்டத் 
தொடக்கத்தில் 60 % கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்துள்ளன . 
இக்காலக்கட்டத்தின் முடிவில் கடல்நீர் சுவறி உப்புப் படிவங்களை 
ஏற்படுத்தியுள்ளது . தெசீசுக்கடல் காணப்பட்டது . முதன்முதலில் தோன்றிய 
பவளப்பூச்சிகள் காணப்பட்டன . முதுகெலும்புடைய மீன்கள் தோன்றின . 
குழாய்த்தன்மைத் தண்டுகளையுடைய தாவரங்கள் வளர்ந்தன. 
கோண்டுவானா கண்டம் மெதுவாகத் தெற்கு நோக்கி நகர்ந்தது . 
Sima சைமா சிலிக்கா-மக்னீசப்பாறைகள் புவியோட்டுப் 
பாறைமண்டிலத்திலுள்ள பாறைகளில் கனமானவை . பேசாலட்டை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


249 


உள்ளடக்கிய மூலப்பாறைகளின் வகையைச் சார்ந்தவை . நிலத்திற்கு 
மிக அருகிலமைந்த புவிப்புறவோட்டு மண்டலம் . சையல் பாறைகளுக்குக் 
கீழே அமைந்திருக்கும் புவிமேலோடு . கடல் புவியோட்டின் 
அடிப்பகுதியிலுள்ளது . படம் 7,32 . 
Skeg இரட்டைக்கப்பல்- கப்பலின் உடற்பகுதியுடன் பக்கவாட்டில் 
இணைக்கப்பட்ட மற்றொரு இழுவைக்கப்பல் . இதனால் கப்பலின் 
நிலைத்தன்மை மிகுதியாகிறது . 
Skerry குட்டிப்பாறைத்தீவு- கடலின் நடுவேயுள்ள பாறைகளால் ஆன 
சிறிய தீவு . 
Skew கோட்டம் - இரு பொருட்கள் 90 டிகிரி அல்லது செங்குத்தான 
அமைப்பில் சேராமல் ஒரு கோணத்தில் ஒன்று சேரும் பொழுது விலக்கம் 
அல்லது கோட்டமடையும் தன்மை . 
Slack மணல்மேட்டுக்கிடையேயுள்ள பள்ளம் - கடற்கரையோர மணல் 
மேடுகளுக்கு இடையே உள்ள பள்ளங்கள் . வேலியேற்றயிறக்க 
காலத்திற்கிடைப்பட்ட காலத்தில் அலைமட்டம் வேறுபடாது நீரோட்டமும் 
சுழற்சியுமில்லாது நிலைத்த தன்மையுடன் இருப்பது . உட்புற ஆற்று 
வளைவில் நீரோட்டம் குறைந்த பகுதி . அனல் மின்நிலையங்களில் 
பயன்படுத்தும் நீரினால் தூய்மை செய்யப்பட்ட நிலக்கரித்துகள் . 
Slack water ( sack tide ) ஒதுக்க நீர்- ஓதவலைவு நீரோட்டத்தின் 
உந்துவேகம் 0 ஆக இருக்கும் பொழுது குறிப்பாக வேலியேற்றயிறக்க 
நிலை மாறும்பொழுது ஏற்படும் நீரோட்டத்திசை திரும்பும் பொழுது 
இந்நிலை ஏற்படுகிறது . அப்பொழுது நீரோட்டம் தனது வலுவை முழுதும் 
இழக்கிறது . அதனால் நீர்த்தேக்கநிலை உண்டாகிறது . அச்சமயங்களில் 
ஓதவலைவுகள் இடத்திற்கிடம் மாறுபடுகின்றன . ஒரு சிலவிடங்களில் 
வேலியேற்ற மற்றும் இறக்க நிலைகளை அடுத்து உண்டாகிறது . வேறு 
சிலவிடங்களில் வேலியேற்றயிறக்கக் காலத்தின் மையப்பகுதிகளில் 
நீர்த்தேக்கநிலை உண்டாகிறது . 
Slate சிலேட்டுப்பாறை நுண்ணிய களிமண்ணடுக்கு வெப்பம் 
அழுத்தம் ஆகியவற்றால் தாக்கப்பட்டு நுண்பரல் தன்மை கொண்ட 
உருமாறிய சிலேட்டுப்பாறை . இது எளிதாக வழவழப்பான தளத்துடன் 
உடையக்கூடியது . பிரிவுத்தளத்தில் எளிதாக உடையும் . 
Slendernesss ratio நீட்சித் தன்மை விகிதம் - ஒரு 
நீளத்திற்கும் அதன் சுழற்சியாரத்திற்கும் உள்ள விகிதத்தைக் குறிக்கும் . 
Slickensides பிளவுநழுவுத் தளங்கள் - பிளவுத் தளத்தின் 
இருபக்கங்களிலும் வழுவழுப்பான அமைப்பும் , பாறை நகர்ச்சியால் 
இழுவைக் கோடுகளும் காணப்படும் . 


துணின் 


250 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Slide நிலச்சரிவு - பாறைகள் , மண் , பனிக்கட்டிகள் சரிவுக்கு இணையாக 
உள்ள தளத்தின் வழியாகச் சரிவடைதல் . 
Slip face நழுவுமுகம் - ஒரு மணல்மேட்டின் செஞ்சரிவான கீழ்நோக்கிய 
சரிவுத்தளம் . இதன் உச்சகட்ட சரிவுத்தள தாங்குதிறன் 34 ° ஆக 
இருக்கும் . இது பெரும்பாலும் உதிரியான மணலால் ஆகியிருக்கும் . 
காற்றடிப்பால் மணலருவிகள் சரிவான பகுதியிலிருந்து உதிர்ந்து 
கொண்டிருக்கும் . 
Slope சரிவு- கிடைத்தளத்திற்கான சாய்தளக் கோணம் . இதனைப் 
பொதுவாக விகித எண்ணாகக் குறிப்பிடுவர் 1:10 . இதன் பொருள் 
ஓரலகு உயர்ச்சி 10 அலகுக் கிடையான தொலைவு நகர்ச்சியைக் 
குறிப்பிடுவதாகும் . 
Slough சேற்றுக்குட்டை - சேறுடைய சிறிய சதுப்பு நிலம் அல்லது 
ஓதவலைவு நீர்ப்பகுதி . இஃது ஏனைய ஓதவலைவு நிலங்களையும் 
இணைக்கும் தன்மையது . 
Slump வளைதள நிலச்சரிவு - பொருட்பெயர்ச்சி சரிவுவளை தளத்தின் 
மீது நடைபெறுவதால் நகரும் பொருளின் மேற்பகுதி செங்குத்தாகக் 
கீழ் நோக்கியும் அதன் அடிப்பகுதி வெளிப்புறமாகவும் நகரும் . 
படம் 60 . 


Small diurnal range சந்திர நாளின் குறுகிய ஓதவலைவு 
தோராயமான குறைந்த சுவறோதலைத் தாழ்வுக்கும் தோராயமான 
உயர்ந்த பொங்கு அலை உயர்வுக்கும் இடையேயுள்ள உயர வேறுபாடு . 
அரைச்சந்திர நாள் அல்லது கலவையான ஓதவலைவுப் பொழுதில் 
குறிக்கப்பட்டதா என்பதையும் உடன் குறிக்கவேண்டும் . இதனை 
எந்தவகையான ஓதவலைவு ஏற்படுத்தியுள்ளது என்பதைக் 
குறிக்கவேண்டும் . 
Smog புகைப்பனி மூட்டம் - திண்ணிய புகையுடன் படர்ந்த பனிமூட்டம் . 
இது பெரும்பாலும் குளிர்பகுதிகளில் உண்டாகும் , 
Smooth surface வழவழப்பான தளம் - படிக முகங்கள் வழவழப்பான 
தளத்துடன் காணப்படும் . 
SMT line - Surface mount technology தானியங்கு உற்பத்தித் 
துறையியக்கத்தில் பயன்படுத்தும் திட்டச்சொல் - பல வழிமுறைகளில் 
பொருளை உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்படுகிறது . இது 
தளநிர்ணயத் தொழில்நுட்பமாகக் கருதப்படுகிறது . குறிப்பாக மின்சாரக் 
கருவிகளை உற்பத்தி செய்வதில் பயன்படுத்தப்படுகிறது . 
SNAME ( Society of Navel Architects and Marine Engineers ) 
கப்பல் கட்டுமானக் கட்டடக் கலைஞர் மற்றும் கடற் பொறியாளர் 
கழகம் - கப்பல் 

கட்டும் 

கட்டடக் கலைஞர் களையும் 
கடற்பொறியாளர்களையும் உறுப்பினர்களாகக் கொண்ட கழகம் . 


251 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Socio - economic factors சமூகப் பொருளாதாரக் காரணிகள் - 
அரசியல் , பொருளாதாரம் , மக்கட்பெருக்கம் , நெருக்கம் , தனிநபர் 
வருமானம் , நாட்டின்பரப்பு , அண்டைநாடுகளின் தாக்கம் , மக்களின் கல்வி 
மேம்பாடு , நாட்டின் முன்னேற்றம் , நாகரீகம் , பண்பாடு , இனம் , மொழி , 
பாகுபாடு ஆகியவை ஒரு நாட்டின் முன்னேற்றம் , போர் , அமைதி கூட்டுறவு 
ஆகியவற்றை உருவாக்குகின்றன . 
Soft defenses மென்மைக்கவசங்கள்- பொதுவாக மணற்பாங்கான 
கடற்கரைப் பாதுகாப்பைக் குறிக்கும் . கடற்கரைப்பாதுகாப்புக் 
கட்டமைப்புகளின் ஆற்றலை உறிஞ்சும் கட்டமைப்புகளைப் பற்றியது . 
பாறைகளால் கட்டப்பட்ட அமைப்புகளையும் குறிக்கும் . கடற்கரை 
இயக்கங்களைக் கட்டுப்படுத்தவும் திருப்பி அனுப்பவும் உண்டாக்கப்பட்ட 
கட்டமைப்புக்கள். ஆனால் கடற்கரை இயக்கங்களைத் தடுக்கவோ 
அன்றி எதிர்க்கவோ இவ்வமைப்புக்கள் ஏற்படுத்தப்படுவதில்லை. 
Soil மண்- உதிரியான சிறிய துகட்களான பாறைச் சிதிலப் பொருள் . 
மண்ணடுக்கின் மேற்பகுதியிலிருந்து சில சென்டிமீட்டரிலிருந்து பல மீட்டர் 
வரை மண்மூட்டம் பாறையடுக்கின் மீது அமைந்திருக்கும் . அதில் 90 
சதவீதற்கு மேல் கரிமமற்ற பொருட்கள் அடங்கியிருக்கும் . எஞ்சிய 
ஒரு சில சதவீதத்தில் தாவரமக்குகள் அடங்கியிருக்கும் . இதன் 
துளைப்பகுதியில் காற்றோ நீரோ நிரம்பியிருக்கும் . மண்படலம் மண்டல 
வேறுபாட்டுடனோ அன்றி மண்டல வேறுபாடில்லாமலோ அமைந்திருக்கும் . 
சிலவிடங்களில் இடைப்பட்ட மண்டில வேறுபாட்டுடன் காணப்படும் . 
Soil conservation மண்வளம் பேணல் - மண்ணரிப்பிலிருந்து 
மண்வளம் பேணப்படுதல் . மண்ணரிப்பினால் மண்ணிலுள்ள 
சத்துப் பொருட்களும் , இலைமக்குகளும் , உரங்களுமெளிதாக 
மண்ணிலிருந்து நீக்கப்படுகின்றன . 
Soil creep மண்பெயர்ச்சி - மெதுவாகக் கட்புலன்களுக்குப் புலப்படாது 
நிகழும் மண்மற்றும் பாறைத் துகட்களின் பெயர்ச்சி . வறண்ட 
வானிலையில் சூரிய வெப்பத்தினால் ஈரமான மண்ணில் வெடிப்பு 
உண்டாகிறது . இவ்வெடிப்பு பெரும்பாலும் மலையடிவாரங்களில் 
நிகழுகிறது . சிலவெடிப்புகளில் நீர் நிறையும் பொழுது வெடிப்பு 
தற்காலிகமாக மூடுகிறது . அதனால் மண்படலம் சில மில்லிமீட்டர் 
தொலைவு சற்றுக் கீழ்நோக்கியிறங்குகிறது . மண்படலம் வெப்பத்தினால் 
விரிவடைந்தும் குளிர்ச்சியினால் சுருங்கியும் மாறி மாறித் தாக்கப்படுவதால் 
கீழ்நோக்கியிறங்கும் பெயர்ச்சி விரைவடைகிறது . படம் 60 . 
Soil erosion மண்ணரிப்பு- மேல்மண்ணடுக்கு சிதிலமடைவதால் 
காற்றாலும் நீராலும் அரித்து நீக்கப்படுதல் . மழைநீரால் சரிவுகளில் 
மண்படலத் தகட்டரிப்பு நிகழுகிறது . அதனால் மெல்லிய மண்படலம் 


252 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அரித்து நீக்கப்படுகிறது . மென்மையான மண்படலத்தின் மீது பொழியும் 
மழைநீரால் ஓடையரிப்பு எளிதில் நடைபெறுகிறது . வறண்ட 
நிலப்பகுதிகளில் மேல்மண் துகட்களாகவும் உதிரிப் பொருட்களாகவும் 
மாறுகின்றன . அதனால் காற்றால் மண்படலம் எளிதில் எடுத்துச் 
செல்லப்பட்டு நீக்கப்படுகிறது . 
Soil group மண்பிரிவு- ஒத்த பௌதிக வேதியல் கனிமவியல் 
தன்மையுள்ள மண்படலங்கள் தனித்தனி வகையாகப் பிரிக்கப்பட்டு 
வகைப்படுத்தப்படுகின்றன . நீண்டகாலத் தட்பவெப்பநிலையாலும் 
குறிப்பிட்ட வகையான மண் வகைகள் 

மண் வகைகள் உண்டாகின்றன . இவை 
துந்திரமண் , போடோசோல் ( குளிர்மண்டலச் சாம்பல்நிற ) மண் சொனோசம் 
( இலைமக்கு நிறைந்த ) மண் , பாலைமண் எனப் பல வகைப்படும் . 
Soil pressure மண்ணழுத்தம்- மண்ணில் வாணக்கால் தோண்டும் 
பொழுது மட்பரப்பில் வாணக்கால் மீது குறிப்பிட்ட சதுர அலகில் 
தாக்கப்படும் பளுவைக் குறிக்கும் . 
Soil profile மண்ணடுக்குக் குறுக்குவெட்டுத் தோற்றம் - 
நிலப்பரப்பிலிருந்து கீழாகக் கீழேயுள்ள பாறையடுக்கு வரையான 
மண்மண்டலத்தின் குறுக்கு வெட்டுத்தோற்றம் . இவ்வெட்டுத் தோற்றத்தில் 
தனித்தனியாக இனம் கண்டு கொள்ளக்கூடிய அளவில் உள்ள 
முப்பெரும் மண்டலங்கள் உள்ளன . அவை அ , ஆ , இ மண்டலங்களாகப் 
பிரிக்கப்பட்டுள்ளன . அ - 

மண்டலம் சுழற்சியுறும் மழை நீரால் 
கரையக்கூடிய உப்புக்கள் கரைந்திழுக்கப்பட்ட மண்டிலமாக இருக்கும் . 
ஆ- மண்டலத்தில் மேல்மண்டலத்திலிருந்து கரைத்திழுத்துவரப்பட்ட 
பொருட்கள் படிந்திருக்கும் இ -மண்டிலத்தில் அரைகுறையாகச் 
சிதிலமடைந்த பாறைத்துண்டுகளும் பாறைகளும் காணப்படும் . 
Soil texture மட்பரற்கட்டுக்கோப்பு- மண்ணிலுள்ள பரல்களின் உருவ 
அளவையும் அவற்றின் அமைப்பின் பாங்கினையும் திரட்சியையும் 
கனிமக்கட்டுக் கோப்பையும் ஒருங்கே குறிக்கும் . களிமண் மிகுதியான 
மண்படலத்தை நுண்ணிய மண் என்றும் மணல் மிகுதியும் கொண்ட 
மண்படலத்தைப் பருக்கைமண் என்றும் குறிப்பிடப்படுகிறது . குறுமணல் 
மிகுதியாக் கொண்ட 

மண்ணை 

இடைத்தரமான மண்ணாகவும் 
கருதப்படுகிறது . 
Soil type மண்வகை- ஒத்த குறுக்குவெட்டுத் தோற்றமுடைய 
மண்தொடர்களை மண்வகையாகப் பிரிக்கின்றனர் . இவற்றில் 
மட்பரற்கட்டுக்கோப்பு மிகக்குறைந்த அளவில் மட்டும் வேறுபடலாம் . 
மண்வகையைக் கொண்டு மண் நிலப்படத்தை வரையலாம் . மற்றும் 
வேளாண்பயிர்கள் வளம் பெறவும் பிரித்துப் பயன்படுத்தலாம் . 
Solfatara நீராவியூற்றுப் படிவம் எரிமலைக் குழம்பையும் 
சாம்பலையும் கக்காமல் நீராவியையும் வாயுப்பொருட்களையும் வெளியிடும் 


253 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
நீராவியூற்றிலிருந்து வெளிப்போந்த வாயுப் பொருட்களால் அதன் வாயில் 
படிந்தபொருட்கள் மற்றும் உப்புக்கள் . 
Solid angle மூலைக்கோணம் - படிகவுருவுடைய பொருளின் இரண்டு 
அல்லது அதற்கு மேற்பட்ட முகத்தளங்கள் ஒருங்கே இணைவதால் 
உண்டாகும் கோணம் . 
Solid solition திடக்கரைசல் - உயர்ந்த வெப்பநிலையில் ஒரு பொருள் 
மற்றொரு பொருளில் கரைந்து ஒன்று கலக்கும் . தாழ்ந்த வெப்பநிலையில் 
அவ்வாறு கரைந்து கலந்த பொருட்கள் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து 
நிற்கும் . இவ்வாறு கரைந்துள்ள தன்மைக்குத் திடக்கரைசல் எனப்படும் . 
Solifluction சேற்றோட்டம் ஈரமான மண் மேலும் நீரினால் 
கலக்கப்பட்டுச் சேறாகிச் சரிவை நோக்கி ஓடுதல் . இது மண்பெயர்ச்சியை 
விட விரைவாகப் பெயரக் கூடியது . வெப்பமண்டல மலைகளிலுள்ள 
அயஆக்சைடு ( கோயிதைட்டு ) அலுமினிய ஆக்சைடு ( கிப்சைட்டு ) 
கனிமங்களைக் கொண்ட மிருதுவான மண்ணில் நீர் சேரச்சேர அது 
நீர்மையடைந்து சேறாக மாறுகிறது . இச்சேறு தாழ்வான பகுதியை 
நோக்கி மெதுவாக ஓடுகிறது . 
Solitary wave தனிமை அலைகள்- நீர்ப்பரப்புக்கு மேல் ஒரேவிதமான 
அலைவுயரத்தைக் கொண்ட அலைகள் . ஆழத்தில் இவ்வுயரம் சிறிதாக 
இருக்கவேண்டுமென்பதில்லை. ஆனால் இவ்வலைகளைப் 

இவ்வலைகளைப் பின்பற்றி 
வேறுவிதமான உயரத்துடனோ அன்றித் தாழ்வுடனோ அலைகள் 
வருவதில்லை. 
Solution கரைசல் ஒரு கரைப்பானில் ( நீரில் ) கரையும் பொருள் 
(உப்பு ) கரைவதால் கரைசல் உண்டாகிறது . 
Sorting வகைப்பிரிப்பு - படிவுப்பரல்களைத் தெரிந்தெடுத்து 
வகைப்படுத்திப் பிரித்தல் பெரும்பாலும் உருவ அளவைக் கொண்டும் , 
உருவத்தைக் கொண்டும் ஒப்படர்த்தி வேறுபாட்டைக் கொண்டும் பாறைப் 
படிவுப்பரல்கள் பிரிக்கப்படுகின்றன . 
Sound கடலழி - தீவுக்கும் தாய்நிலத்திற்கும் இடையேயுள்ள கடலழி . 
இருபெருங் கடல்களையும் இணைக்கும் கடல்பகுதி . கடற்காலை விட 
அகன்றும் பரந்துமுள்ளது . படம் 23 . 
Sounding ஆழஅளவை- தொட்டிக் கப்பல்களிலுள்ள திரவங்களின் 
ஆழத்தை அளவிடல் . படம் 33 . 
Sounding ஒலிமுறை ஆழ அளவை முறை - கடலின் ஆழத்தை 
அளக்கும் முறை. உயர அளவுகளைக் குறித்த ஒரு கயிற்றில் ஒரு 
கனமான இரும்புத் தட்டைக்கட்டி நீரில் முக்கி ஏரி , குளம் , ஆறு , 
கடல் துறைமுகங்களின் தளங்களைத் தொட்டு ஆழத்தை அளவிடுதல் . 
தற்பொழுது இரேடார் அலைகளையும் நுண்ணொலிகளையும் தரையில் 
செலுத்தி அவை திரும்பி வரும் காலத்தைக் கணக்கிட்டு ஆழத்தை 


254 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அறிகின்றனர் . இதற்கான தானியங்கி மின்னணுக் கருவிகளும் வடிவமைக் 
கப்பட்டுள்ளன . படம் 33 . 
Sounding datum ஆழ அளவீடு வரைநிலை ஆழ அளவீடு 
மிகக்குறைந்த கடல்மட்ட மேற்கோள் குறியீட்டிலிருந்து அளக்கப்படும் . 
படம் 17,33 . 
Sounding line ஆழஅளவீட்டுக்கயிறு - ஆழத்தை அளக்கப் பயன்படும் 
நூல் , கம்பி , மணிக்கயிறு ஆகியவற்றின் நீரில் இறக்கப்படும் ஒரு 
முனையில் கனமான பளு கட்டப்பட்டிருக்கும் . இதனைக் கொண்டு 
நீரில் இறக்கி ஆழத்தை அளப்பர் . 
Spa நீர்ப்பிடிக்குமிடம் மருத்துவ குணமுள்ள நீரூற்றுகளிலிருந்து நீர் 
சேகரிக்குமிடம் . 
Space group இடவெளிக்குழு வகை - ஒவ்வொரு கனிமமும் 
தனக்குரிய படிக அலகறைக் கட்டமைப்புடையது . அதன்படி அணுக்கள் 
வரிசையாகப் படீசுஇடவெளியில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை 14 
விதமான அலகறைகளை உண்டாக்குகின்றன. இவ்வாறான முழுமையான 
முகங்களைக்கொண்ட படிகங்கள் மட்டுமல்லாமல் குறைந்த ஒத்திசைவு 
கொண்ட படிகங்களும் இயற்கையில் காணப்படுவதாலும் அவை ஒன்றுடன் 
ஒன்று உட்சொருகியும் அமைவதாலும் சில ஒன்றுக்கொன்று இட வல 
மாற்றத்துடன் அமைவதாலும் 230 வகையான அணுவரிசைக் குழுக்கள் 
(புள்ளி வரிசைக்குழுக்கள் ) 32 வகையான 

வகையான படிகவகுப்புகளுக்கும் 
பொருந்துவனவாக அமைகின்றன. 


Space lattice படிகவெளிக்கட்டமைவு- ஒரு கனிமப் படிகத்தில் உள்ள 
அணுக்கள் முப்பரிமாணத்தில் தனக்கேயுரிய வடிவமைப்பில் 
திரும்பத்திரும்பத் தோன்றியமைகின்றன. ஓரணு அருகிலுள்ள அணுவுடன் 
இணைக்கப்பட்டுக் கனஇணைகரத்தை உண்டாக்குகிறது . இதற்குப் 
பரப்புடன் கன பரிமாணமும் உண்டு. இதனை அலகறை என்பர் . 
இவ்வலகறை பலவேறு உருவங்களில் இருந்தாலும் ஒரு கனிமத்தின் 
அலகறையின் கனபரிமாணம் ஒன்றியேயிருக்கும் . அலகறை 
படிகமுகங்களைக் கொண்டிருக்கும் . படிகச் சூழ்நிலையைப் பொருத்து 
இந்த அலகறையின் உரு செங்குத்தாகவோ சாய்வாகவோ அமையும் . 
இவ்விதமாகப் படிகங்கள் 14 விதமான அணுத்திரள் உருவமைவுகளை 
அடையும் . கனசதுர அமைப்பில் 3 அலகறைகளும் , கனசதுரச் 
செவ்வகத்தில் 2 விதமான அலகறைகளும் , கனசெவ்வகத்தில் 4 விதமான 
அலகறைகளும் , ஓரச்சுச் சாய்வுப் படிகங்களில் 2 விதமான 
அலகறைகளும் மூவச்சுச் சாய்வுப் படிவங்களில் 1 விதமான அலகறையும் , 
மூமுக ( 1 ) அறுமுகப்படிகங்களில் ( 1 ) அவற்றிற்குரிய தனித்தனியான 
அலகறை விதங்களும் அமைகின்றன . 


255 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Spar Platform கழிமுனை மிதவைமேடை- ஆழ்கடல் ஆராய்ச்சிக்காக 
நிலைத்து மிதக்க வல்ல கழிமுனைமீது மிதக்கும் படியாக அமைக்கப்பட்ட 
மேடைத்தளம் . இதனை இழுத்துக் கொண்டோ அன்றி ஓரிடத்திலிருந்து 
மற்றோரிடத்திற்குச் செலுத்தவோ செய்யலாம் . இது நீண்ட குழாயின் 
உச்சியில் பொருத்தப்பட்ட மேடைத் தளத்துடன் கூடியிருக்கும் . இதன் 
90 சதம் நீரில் மூழ்கியிருக்கும் . மிதக்கும் தன்மையது . 3000 மீட்டர் 
ஆழத்தை அடுத்த பகுதிகளில் பயன்படுத்தப்படும் கடலியக்கத் 
தகவல்களைச் சேகரிக்கவும் எண்ணெய்யைச் சேகரிக்கவும் ஆழ்கடலில் 
துரப்பணத் துளை இறக்கவும் பயன்படுகின்றது . 
Spate ஆற்றுவெள்ளம் ஆற்றில் திடீரென வெள்ளமேற்பட்டு 
அருகிலுள்ள பொருட்களை அடித்துச் செல்லுதல் . 
SPC ( Self polishing co - polymer ) பாதுகாப்பு வண்ணப்பூச்சு 
கப்பலின் அடிப்புறம் கெடாமல் பாதுகாப்பதற்குரிய மெருகூட்டும் 
வண்ணப்பூச்சு . 
Specific heat சுயவெப்பம் - ஒரு கிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் 
வெப்பநிலையை 1செ.கி. உயர்த்தத் தேவையான வெப்ப அலகை 
கலோரியில் குறிப்பிடுவது . 
Specifications தரநிர்ணயம் குறிப்பிட்ட பொறியியற் பொருளின் 
இயக்கச் சூழ்நிலை , செயற்பாடு , அமைப்பு , விலைக்கேற்ற தரத்தன்மை 
ஆகியவற்றை அளந்து குறிப்பிட்டுத் தர நிர்ணயம் செய்தல் . 
Spectral band கதிர்ப்பட்டை- பொருளின் மீதுபடும் ஒளிக்கற்றையின் 
ஒருபகுதி . இதிலுள்ள ஒவ்வொரு கோடும் ( பட்டையும் ) அப்பொருளிலுள்ள 
அணுத்திரளின் ஓர் அணு உடையும் அளவைக்காட்டும் . அணுக்களின் 
எண்ணிக்கை உயரும்பொழுது தொடர்ச்சியான ஆற்றல் வெளிப்பாடுகளின் 
குவியலைக் காட்டும் . அதனால் கதிர்ப்பட்டைகள் தோன்றும் . தனியணுக் 
கோடுகளைப்போலவே இவையும் அவற்றின் மடங்குகளாகக் கருதப்படும் . 
பட்டைகள் ஒன்றின்மேல் ஒன்றாகக் கோடுகள் விழுவதால் உண்டாகும் . 
அதனால் பொருளிலுள்ள அவ்வணுவின் செறிவைக்காட்டும் . ஒத்த 
அடர்த்தி கொண்ட அணுக்களின் கோடுகள் அவற்றிற்குரிய 
இடத்திலேயே விழும் . அதனால் அப்பொருளின் வேதியலடக்கத்தைக் 
கண்டுபிடிக்கலாம் . 
Spherical trignometry கோளமத் திரிகோணவியல்- கோளவியலின் 
ஒருபகுதி . கோளத்திலுள்ள முக்கோண வடிவங்களை விளக்கும் . 
இத் திரிகோணமுக்கோணக் கோளங்களுக்கும் அவற்றின் 
பக்கங்களுக்குமிடையே உள்ள தொடர்பை வரையறுக்கும் . 
Spin சுழல்ச்சுற்று சுழிமுனை நேர்மின்மம் , பொதுமம் , எதிர்மின்மம் , 
அயனி ஆகியனவற்றின் பிறழ்வு அல்லது திருக்கம் . இஃது அயனிகளில் 
உள்ள எதிர்மின்மச் சுழற்சி அசைவினாலும் உண்டாகும் . 


256 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Sphenoid ஆப்புமுகப்படிகவுரு - நான்முகப்படிகவுரு . நான்முகப்படிகக் 
கட்டுருவை ஒத்திருக்கும் . ஆனால் ஒவ்வொரு முகமும் இருசமபக்க 
முக்கோணவடிவைக் கொண்டிருக்கும் . இது படிகத்தின் மூன்று 
அச்சுக்களையும் சமதொலைவில் வெட்டும் ( 111 ) . இது நேர் 
ஆப்புமுகப்படிகவுரு , எதிர் ஆப்புமுகப்படிகவுரு என இருவகைப்படும் . 
சால்கோபைரைட்டுப் படிகம் இம்முகங்களைக் கொண்டிருக்கும் . 
Spiral separators திருகுச்சுழல் பிரிப்பான் - திருகுச்சுழல் பிரிப்பான் 
வழியாகக் கார்னட்டு மணல் , இல்மனைட்டு மணல் போன்றவை நீருடன் 
சேர்த்து மிகையான காற்றழுத்த விசையுடன் செலுத்தப்படும் பொழுது 
அடர்த்தி குறைந்த சிலிக்கா மணலும் அடர்த்தி மிகுந்த கார்னட்டும் 
அல்லது இல்மனைட்டும் அடர்த்தி வேறுபாட்டால் தனித்தனியாகப் 
பிரிக்கப்படுகின்றன 
Spit மணல்கொடுக்கு - மணல்திண்டின் ஒருமுனை வளைவுற்றிருக்கும் . 
தாழ்வான நாக்குப்போன்று தட்டையான வளைவுற்ற மணல்திட்டு அல்லது 
கூழாங்கற்படிவைக் குறிக்கும் . இது கடற்பக்கமாக நீண்டிருக்கும் . 
கடல்நுழைவாயிலுக்குக்குறுக்காக அமைந்திருக்கும் ஒருபக்கம் 
நிலத்துடன் இணைந்திருக்கும் மணற்றிட்டிலிருந்து மணற்கொடுக்கு 
வேறுபட்டது . இது அலைவாய்க் கலங்கல் பெயர்ச்சியால் உண்டாகிறது . 
இக்கொடுக்கு நிலத்துடன் இணைந்து மணற்றிட்டாகும் வரை 
மணற்கொடுக்காக இருக்கும் . படம் 26 . 
Spontaneous Fluorescence தானியக்க ஒளிர்வு- சில கனிமங்கள் 
கதிர்வீச்சுக்கு நேரடியாக உட்படும் பொழுது அக்கனிமத்திலிருந்து 
தானாக ஒளிவெளியிடப்படுகிறது . புளுரைட்டுக் கனிமத்தினுள் 
வெள்ளைநிற ஒளிக்கதிர் செலுத்தப்படும் பொழுது அதனின்று நீல 
நிறக்கதிர்கள் வெளிப்படுகின்றன . வெளிப்படும் கதிரின் ஒளிவிலகலின் 
வேகம் மாறுபடுவதால் இவ்விதம் உண்டாவதாய்க் கருதப்படுகிறது . 
வைரம் சிவப்புக் குருந்தமணி , கால்சைட்டு , புளுரைட்டு , சீலைட்டு மற்றும் 
சில மணிக்கற்கள் ஆகியவை இவ்வாறு ஒளிர்வடைகின்றன . 
Spreader கூரைப்பரப்பி விட்டங்கள் மற்றும் அதனுடன் 
இணைக்கப்பட்ட குறுக்குச்சட்டங்கள் பொருத்தப்பட்ட அமைப்பை அதன் 
உரிய நிலைக்கு உயர்த்தி அமைப்பதைக் குறிக்கும் . 
Spring range பொங்கோதலைவு வீச்சு- அரைச்சந்திர நாட்களில் 
ஏற்படும் பொங்கலைவுகளின் தோராயமான வீச்சு . இது பொதுவான 
ஓதவலைவுகளிலிருந்து பெரிய வீச்சாக இருக்கும் . 
Spring tidal currents பொங்கோத நீரோட்டங்கள் அமாவாசை , 
முழுநிலவு என்ற அரைச்சந்திர மாதப் பொழுதில் நிகழும் பொங்கோத 
அலைவின் உந்து விசை வேகத்தால் ஏற்படும் நீரோட்டங்கள். 


257 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Spring tide பொங்கோதவலைவு மிகவுயர்ந்த அலைவீச்சுடன் 
கூடியது பொங்கு ஓத அலைவு . இது புவி , சூரியன் சந்திரன் ஆகிய 
மூன்றும் சந்திரனின் சுற்றுப்பாதையின் ஒரே நேர் கோட்டில் வரும் பொழுது 
உண்டாகிறது . அப்பொழுது சூரியனின் மிகையான ஈர்ப்பு விசையால் 
ஒருபக்கமும் சந்திரனின் மிகக்குறைந்த ஈர்ப்பு விசை மறுபக்கமும் 
ஒரே சமயத்தில் புவியைத் தாக்குகின்றன . அதனால் மிகையான ஈர்ப்பு 
விசைகளால் கடலலைகள் மிக உயரமாக எழும்புகின்றன . இதனால் 
ஏற்படும் வேலியேற்றத்தில் அலை வீச்சு மிகுதியாகவும் வேலியிறக்கத்தின் 
பொழுது மிகத் தாழ்ந்தும் அலைகள் எழும்புகின்றன . சந்திரகலைகள் 
ஏற்படுவதைக் கொண்டு மாதத்தில் இருமுறை அமாவசையிலொன்றும் 
முழுநிலவில் ஒன்றும் இவ்வாறான பொங்கு ஓத அலைவுகள் 
உண்டாகின்றன . 
Stabiliser ( s ) நிலைப்படச் செய்தல் - நீரியக்கச் செயற்பாடுடைய 
துடுப்புகளை நீட்டுதல் . இதனால் கப்பலின் வேகமும் அலைவும் 
கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நிலைப்படச் செய்தல் . 
Stability நிலைத்தன்மை கப்பல் மிதப்பதற்குரிய சமநிலையை 
அடைந்து மிதக்கும் நிலையை அடைதல் . அதற்குத் தேவையானபடி 
கப்பலின் அடித்தளத்தைச் சரிசெய்தல் . 
Stability நிலைத்தன்மை- ஒருபொருளின் வடிவத்தையும் அதன் 
உறுதித்தன்மையையும் அதனைத்தாங்கும் ஆதாரத்தை நீக்கிய பின்னும் 
கொண்டிருக்கும் தன்மை . 
Stack கடற்றூண்- கடற்கரையருகில் கடலில் அமைந்த சின்னஞ்சிறு 
தீவு . இது பாறைகள் தூண் போல நிற்பதால் உண்டானது . படம் 26 . 
Stancheon கப்பல்கொடிக்கம்பம்- கப்பலின்மேற்றளத்திற்கு மேல் 
நீட்டிக்கொண்டிருக்கும் பாதுகாப்பளிக்கும் செங்குத்தான பக்கப்பகுதிக்கு 
வலுவூட்டும் அமைப்பையும் அதிலுள்ள பாதுகாப்புக் குழாய்களையும் 
குறிக்கும் . 
Stand of tide 516 WIT GOT ஓதவலைவு- வேலியேற்றயிறக்க 
ஓதவலைவுகள் சிறிதும் வேறுபாடில்லாத நிலையில் இருக்கும் பொழுது 
உள்ள அலையுயரத்தின் தன்மை . ஆனால் ஒரு சில நொடிகளில் 
மட்டுமே இவ்வாறாக நிகழும் . வேலியேற்ற நிலையிலும் வேலியிறக்க 
நிலையிலும் இவ்வாறான அலை உயர வேறுபாடில்லாது காணப்படும் . 
Standing waves நிலையுற்ற அலைகள் நீர்ப்பரப்பின் மீதுள்ள நீர் 
செங்குத்தாக எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் குறிப்பிட்ட தொனியுடன் 
அலையும் . நிலையான அலையைக் குறிக்கும் . . இது குறிப்பிட்ட 
புள்ளியிலிருந்து நகராது . 


258 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Starboard கப்பலின் வலது புறம் கப்பலை வலதுபுறமாகத் 
திருப்புதல் . 
Static Equilibrium நிலைச்சமன்பாடு- தொடக்கத்தில் கட்டுப் 
பாட்டிலிருந்த பொருள் பின்னர்க் குறிப்பிட்ட விசைகளால் தாக்கப்பட்ட 
பின்பும் மீண்டும் அதே கட்டுப்பாட்டிலிருந்தால் அப்பொருள் நிலையான 
சமன்பாட்டைக் கொண்டுள்ளது என்பது பொருள் . 
Static load கட்டமைப்புச் சுமை- கப்பலின் நிலையான எடையைக் 
குறிக்கும் . இது கப்பலில் உள்ள கட்டமைப்புக்களின் எடையை மட்டும் 
குறிக்கும் . 
Station ( Control ) கட்டுப்பாட்டு நிலையம் - ஓரிடத்தின் கிடையான 
அல்லது செங்குத்தான புள்ளியை அடிப்படையாகக் கொண்டு பிற 
இடங்கள் அல்லது புள்ளிகளின் இருப்பிடத்தை அறியப் பயன்படுமிடம் . 
Steering flat திருப்புத்தட்டை- சுக்கானுக்கு மேலுள்ள தட்டைப்பகுதி . 
இப்பகுதியின் மூலம் கப்பல் திருப்பப்படுகிறது . 
Stellation வானவியலமைப்பு- ஓரச்சைச் சுற்றிச் சுழலும் வானவெளிக் 
கோளங்கள் அல்லது மீன்களின் வானவியல் அமைப்பு . 
Stern பின்புறக்கட்டை- கப்பலின் பின்பகுதியின் பின்புறத்திலுள்ள 
கட்டை . 


Stern door பின்னந்தூக்குக் கதவு கிடையான மடிவுள்ள 
தூக்கித்திறக்கும் நீர்புகாத கதவு . கப்பலின் பின்புறத்தில் 
அமைந்திருப்பது . 
Stern ramp பின்பக்கமேடைச் சரிவு- பின்பக்கமமைந்த மடிவுள்ள 
மேடைச்சரிவு . இதன் மூலம் ஊர்திகளை உருட்டிச்சென்று ஊர்தி ஏற்றிச் 
செல்லும் உருட்டுக் கட்டைகளின் வழியாகக் கப்பலில் ஏற்றலாம் அல்லது 
இறக்கலாம் . 


Stern tube பின்பக்கக் குழாய்- கையுடைய மூடப்பட்ட குழாய் இதன் 
மூலம் கப்பல் உடற்பகுதியின் சுழலித் தண்டு செல்கிறது . இத்தண்டு 
கப்பலின் உடற்பகுதியைத் துளைத்துக் கொண்டு செல்கிறது . 
Step படி- கடற்கரையைக் கடல்முகத்திலிருந்தும் பிரிக்கக்கூடிய 
கிடைத்தள வெட்டுமுகம் . 
Stiffner விரைப்பூட்டி- நீண்ட கட்டமைப்புப்பகுதி ஒரு தட்டையான 
அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது . அதனால் அது சுருண்டுவிடாமலும் 
வளையாமலும் பாதுகாக்கப்படுகிறது . 
Stiffness விரைப்பு ஒரு நெகிழ்வுப் பொருள் உருக்குலையாமல் 
அல்லது விலகாமல் இருக்கும் எதிர்ப்புத்தன்மையுடன் கூடி விரைப்புடன் 
இருக்கும் தன்மை . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

259 
Still water level ( SWL ) நீர்நிலைமட்டம்- எல்லா அலை அல்லது 
காற்று இயக்கங்களும் குறைந்த நீர்ப்பரப்பு . ஆழமான பகுதிகளில் 
அலையுயரத்தின் பாதித் தொலைவிற்கும் கீழான நீரைக் குறிக்கும் . 
ஆழங்குறைந்த நீர் நிலைகளில் அலையின் தாழ்வான பகுதிக்குக் 
கீழுள்ள நீரின் தன்மையைக் குறிக்கும் . 
Stimulated Emissin Cross Section முடுக்கப்பட்ட கதிர்வீச்சுக் 
குறுக்களவு - முடுக்கப்பட்ட கதிர் வீச்சில் சரியான ஆற்றலுடன் இயங்கும் 
ஒளிமமாகிய மின்மம் மற்றொரு ஒளிமத்தை உண்டாக்கும் குறைந்த 
ஆற்றல் உடையதாகிறது . எனினும் இவ்வாற்றல் குறைவால் இரண்டாம் 
நிலையாக உண்டான ஒளிமமும் தனது பகுதி நிலை , அதிர்வு , திசை 
கதிர்வீச்சுத் தன்மைகளில் முதன்மை ஒளிமத்தைப் போன்றே 
அமைந்திருக்கும் . இவ்விளைவால் உண்டான ஒளிமங்கள் பிரதிபலிக்கும் 
பொழுது அவை ஒரே அணுவின் வழியாக வலுப் பெற்றும் தத்தித் 
தத்திச் சென்றும் திரும்பத் திரும்பப் பிரதிபலிக்கின்றன . எனவே அதனால் 
ஏற்படும் ஒளிமாலை மெல்லிய கோடு போல் இல்லாமல் கதிர்ப்பட்டையாக 
அமைகின்றது . இப்பட்டைகள் கோடுகள் போல அமைந்திருந்தாலும் 
பலவித வடிவுகளில் காணப்படும் . இக்கோடுகளின் குறுக்கு வெட்டுத் 
தோற்றத்தைக் கீழ்க்கண்ட வாய்பாட்டால் அறியலாம் . 


6 , ( V ) = A ,, g ( V ) &2 /( 8dg ?) 


இதில் A , ஐன்ஸ்டினுடைய A குணகம் ( ஒரு நொடிக்கு 
ரேடியன் அளவில் ) 


A அலையின் நீளம் மீட்டரில் 
n ஒளிவிலகல் எண் 
g ( V ) கதிர்பட்டையின் வடிவம் ( நொடியில் ) 


Stoichiometry தன்னடக்க வேதியலமைப்பு . இதனை வேதியல் 
வினைவாய்பாடு என்றும் கூறுவர் . வினைபுரி பொருளுக்கும் வினைவிளை 
பொருளுக்குமிடையே உள்ள உறவைக் கணக்கிடுதல் . வேதியல் 
வினையைச் சமப்படுத்த எடுத்துக்கொள்ளும் முயற்சியைக் குறிப்பிடும் . 
இவ்வியக்கம் ஒரு பொருள் பிற பொருளாக மாறுமே ஒழிய அழியாது 
என்ற பொருட்களின் நிலைத்தன்மை குறித்த அடிப்படையிலும் அதன் 
திட்டவட்ட மற்றும் அதன் பலமுனை வாய்பாடு அலகினையும் (நிலையான 
வேதியலமைப்பையும் ) குறித்து அமைந்தது . வேதியல் பொருட்கள் 
தனிமங்களின் குறிப்பிட்ட முழுஎண் அளவுடன் சேர்ந்து பொருள் 
முழுமையும் ஒருபடித்தான நிலையில் அமைந்திருக்கும் என்ற 
கோட்பாட்டின்படி எழுந்தவை . ஒரு வேதியல் சமநிலையின் இருபுறமும் 


260 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ஒத்த எண்ணிக்கைவகையில் உள்ள தனிமங்களே காணப்படும் என்ற 
விதியின் அடிப்படையில் எழுந்தவை . வெப்பழுத்த நிலைகளும் ஆற்றல் 
கவர்வும் வெளியிடலும் இதன் அடிப்படையில் அமையும் . 
Stone கல் தோண்டப்பட்ட அல்லது உடைக்கப்பட்ட பாறையின் துண்டு . 
இது கட்டுமானத்திற்குப் பயன்படுகிறது . 
Storm surge புயலீபொங்கோதம்- புயல் காலத்தில் ஏற்படும் 
கடலலையெழுச்சி . இது சாதாரணமான பொங்கலையை விட உயரமான 
கடலலைகளைக் கொண்டிருக்கும் . புயற்காற்று வீச்சின் வன்மையால் 
நிகழும் . அதனால் கடற்கரையோரத்தில் பெருமளவான சேதங்களை 
ஏற்படுத்தும் . குறிப்பாகக் கடல்நுழைவாயான ஆற்றுக்கழிமுகங்களில் 
கடற்கரையிலிருந்து உள்நாட்டுப்புறம் வெகு தொலைவுக்குப் பாதிப்பை 
நிகழ்த்தும் . பெரும்பாலும் வெப்பமண்டலக் கடற்கரைப்பகுதிகளில் ஏற்படும் 
புயலினால் உண்டாகும் . கரையை மீறி நீர்மட்டம் உயருவதையோ 
அன்றி நீர் குவிவதையோ குறிப்பிடும் . கரையை நோக்கி வீசும் வலுவான 
காற்றாலும் இவ்வாறு நிகழலாம் . வன்மையான புயற்காற்று மிகவுயர்ந்த 
கடலலைகளுடன் கூடியும் உண்டாகலாம் அன்றிப் பெருமழை 
வெள்ளப்பெருக்காலும் உண்டாகலாம் . 


Straightness of motion நேர்கோட்டியக்கம்- சரியாக ஒரு நேர்கோட்டில் 
விலகாமல் செல்லும் பொருளின் இயக்கநிலை . 
Strain உருத்திரிபு- உருக்குலைவை வடிவியல் முறைகொண்டு 
அளத்தல் . முதலில் இருந்த உருவத்திற்கும் விசையால் திரிவுப்பட்டுப் 
பின் உருக்குலைந்த உருவத்திற்குமுள்ள வேறுபாட்டைக் குறிப்பிடும் . 
Strain Hardening உருத் திரிபு கடினமேற்றம் - மெல்லிய 
தகடுகளாக நீட்டப்படும் எஃகுத்தகடு கூடுதலான பளுவை ஏற்கும் பொழுது 
அவ்வாறு நீளும்தன்மை அடைய மறுக்கும் தன்மை . அதனால் 
அப்பொருளின் உருக்குலைவு கடினத்தன்மை ஏற்றமடைகிறது . 
Strait கடற்கால்வாய் - ஒடுக்கமான கடற்பகுதியால் இருபெருங்கடல்கள் 
இணையும்பாங்கு . நிலச்சந்திகளில் ஏற்படும் பெரும்பிளவுகளினால் 
இவ்வாறு உண்டாகலாம் . மிக ஒடுக்கமான கடற்பகுதி . 
Strake நீளவாட்டப்பட்டி . கப்பலின் முன்பக்கமிருந்து பின்பக்கம் 
வரையாக அடிக்கப்பட்டிருக்கும் நீளவாட்டப்பட்டி . 
Strand கரையொட்டிய - கடற்கரை முகப்பு அல்லது 
கடற்கரையிலுண்டான நீண்ட சுவர் போன்ற மணல்மேடு . பெரிய ஏரி 
அல்லது கடலின் கரையில் அமைந்திருக்கும் . 
Strandline மணற்கோட்டுவரைச்சுவர்- கடற்கரை முகப்பு அல்லது 
கடற்கரையிலுண்டான நீண்டசுவர் போன்ற மணல்மேடு . பெரிய ஏரி 
அல்லது கடலின் கரையில் அமைந்திருக்கும் . இம்மேட்டில் மணலுடன் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


261 


கடற்பாசி , குப்பைகள் மரத்துண்டுகள் கடலலையால் ஒதுக்கப்பட்டுக் 
கடற்கரையில் குவிந்து மேடுகளாக உண்டாகியிருக்கும் . இவை 
நிலப்படத்தில் கோடுகள் போலக்காணப்படும் . 
Stratigraphy பாறையடுக்கியல்- பாறையடுக்குகள் புவி வரலாற்றுக் 
காலத்தில் உண்டானவிதத்தை ஆராயும் ஞாலவியல் பிரிவு . 
Stratosphere காற்றடுக்குக்கோளம் நிலப்பரப்பிலிருந்து 11 
கிலோமீட்டர் உயரம் வரை பரவியிருக்கும் வெப்பமான 
வளிமண்டலப்பகுதிக்கு மேலாகத் தரையிலிருந்து 50 கிலோமீட்டர் உயரம் 
( 11-50 கி.மீ. ) வரை பரவியிருக்கும் காற்றடுக்குக் கோளம் . 
இக்காற்றடுக்குக் கோளத்தின் அடிப்பகுதியில் திடீரென வெப்பநிலை 
குறைவடைவதால் அப்பகுதி யிலிருந்து இம்மண்டலம் தொடங்குகிறது . 
புவிமையக்கோட்டுப்பகுதியில் தரையிலிருந்து 16 கிலோ மீட்டர் 
உயரத்திற்கு மேலாக இக்கோளம் தொடங்குகிறது . இக்கோளத்திற்கு 
மேலாக உள்ள வளிமண்டலத்தில் வெப்பநிலை உயரலாம் . 
இக்கோளத்தில் மேகங்கள் தென்படா . தூசியிருக்காது . நீராவியும் 
இருக்காது . இக்கோளத்திற்கு மேலாக இடைநிலை வளிமண்டலம் 
அமைந்துள்ளது . 
Stratum பாறையடுக்கு . படிவுப்பாறையடுக்கைக் குறிக்கும் . சில 
பாறையடுக்கில் பல ஏட்டுப்படுகைகள் அமைந்திருக்கும் . 
Stream ஓடை- நீர் ஓடுவதாலோ அன்றி நீரோட்டத்தினாலோ உண்டாகும் 
டை . இதன் வழியாக நீரோட்டம் செல்லும் . 
Stream current ஓடைநீரோட்டம் - குறுகலாயும் ஆழமாகவும் 
வேகமாகவும் ஓடும் கடல்நீரோட்டத்தைக் குறிக்கும் . எடுத்துக்காட்டாக 
வளைகுடா நீரோட்டத்தைக் குறிப்பிடலாம் . ஆனால் இஃது அடர்த்தி 
வேறுபாட்டால் இடப்பெயர்ச்சியடையும் உப்பு நீரோட்டத்தைக் குறிப்பிடாது . 
Stream order ஆற்றோடையமைவு நீர்த்தாரைகளின் 
இணைவமைப்பைக் கொண்ட ஆற்றோடைகளை வகைப்படுத்தல் . 
மரக்கிளைகளைப் போன்று கிளைவிட்ட ஆற்றை முதனிலை 
ஒழுங்கமைவு ஆற்றோடை என்றும் இரண்டு ஓடைகள் இணையும் பகுதியை 
இரண்டாம் ஒழுங்கமைவு ஆற்றோடை என்றும் இரு இரண்டாம் நிலை 
ஓடைகள் இணையுமிடங்கள் மூன்றாம் நிலை ஒழுங்கமைவு 
ஆற்றோடைகள் என்றும் வகைப்படுத்தப் படுகின்றன . 
Stress அழுத்தவிசை- ஒருதிட்டமான பரப்பளவின் மீது தாக்கப்படும் 
விசை . ஒரு தளத்தின் இருபக்கத்திலுமுள்ள 

விசையானது 
வெளிப்புறமாகத் தளர்த்தப்பட்டால் அது தளர்வுவிசை என்றும் 
இருவிசைகளும் தளத்தை நோக்கித் தாக்கப்பட்டால் அது நெருக்கவிசை 
என்றும் கூறப்படும் . இவ்விசைகள் தளத்திற்கிணையாகச் செலுத்தப்பட்டுத் 


262 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


தளம் தாக்கப்பட்டுத் தளமிழுவையடைந்தால் அது இழுவிசை என்றும் 
குறிக்கப்படும் . 
Strike கிடைவரை . பாறையடுக்கின் கிடைத்தளம் . பாறையடுக்கின் 
படிவுத்தளத்தையும் குறிப்பிடும் உருமாறிய பாறைகளில் கனிம 
இணையமைப்புத் திசையைக் குறிக்கும் . இது பாறைச்சாய்மானத்தின் 
திசைக்குச் செங்குத் தான திசையில் அமைந்திருக்கும் . 
பாறைக்கிடைவரையை அளப்பதால் பாறை அடுக்கு மடிவுபற்றி 
ஆராயலாம் . 
Strike fault கிடைவரைப்பிளவு நகர்ச்சி - பாறையடுக்கின் பிளவுத்தளம் 
கிடைவரைக்கு இணையாக இருக்கும் . 
Stringer நீளவாட்டமுட்டமைப்பு- கப்பலின் உடற்பகுதியிலுள்ள 
நீளவாட்ட கட்டமைவுப்பிணைவு உறுப்பு குறுக்குச் சட்டங்களுக்கு வலு 
வூட்டுவதற்காக அமைக்கப்படுவது . 
Strip mining வாரியள்ளும் சுரங்கமுறை- மணல் , களிமண் , நிலக்கரி 
ஆகியவற்றை வாரியள்ளி எடுத்துச்செல்லும் திறந்தவெளிச்சுரங்க முறை . 
Structural Geology புவியமைப் பியல் - பாறையடுக்கின் 
அமைவையும் படிவையும் , மடிவையும் , பிளவுபட்ட தன்மையையும் , 
பாறையடுக்குகள் அவற்றால் ஏற்பட்ட நிலவுருக்களையும் , 
சிதிலமடைவதால் ஏற்பட்ட நிலவுரு மாற்றத்தையும் அளந்தறிந்தாராயும் 
ஞாலவியல் பிரிவு . 
Structural minerals வலுவூட்டும் கனிமங்கள் - கட்டுமானப் 
பொருட்களுக்கு வலுவூட்டக்கூடிய கனிமங்கள் . நிரப்பிகளாகப் பயன்படும் . 
தூய கனிமங்கள் சில மூலப்பொருட்களுக்குச் சிறந்த வலுவையும் 
உறுதியையும் அளிக்கவல்லன . சிமிண்டுப் பலகையில் கல்நார் , 
உலாஸ்டோனைட்டு , சில்லிமனைட்டுக் கனிமங்கள் சிறந்த பிணைப்பினை 
உருவாக்கி வலு ஊட்டுகின்றன . அரிய தனிமக்கலவைகளை உலோகக் 
தனிமங்களுடன் சேர்க்கையில் அவற்றின் கடினத்தன்மை , உறுதி , வலு 
உயருகின்றன . ஆகையால் குறிப்பிட்ட அரிய மற்றும் அருகிய கனிமங்கள் 
வலுவூட்டும் கனிமங்களாகப் பயன்படுகின்றன . குறிப்பாகப் பீங்கான் 
பாண்டங்களில் சிர்க்கான் , சீரியம் , நியோபியம் போன்றவற்றின் கனிமங்கள் 
சேர்ப்பதால் அவை சிறந்த வலுவூட்டப்பட்ட பீங்கான் பொருட்களாகவும் 
மின்காந்தப்பீங்கான் பொருட்களாகவும் , அயக்காந்தப் பொருட்களாகவும் , 
இலேசர் கதிர் வழிகாட்டிகளாகவும் மாறியுள்ளன . 
Structure கட்டமைப்பு - பலகட்டமைப்புப் பகுதிகளைத் திட்டமான 
அமைப்பில் இணைத்துப் பளுக்களைத் தாங்கவும் விசைகளை 
எதிர்க்கவும் அமைக்கப்படுகிறது . 


Strut விட்டக்காழ் - சுழலித்தண்டு வலுவூட்டமைப்பு - பலமுனைத் 
திருப்பங்களையுடைய கப்பலில் உள்ள சுழலித்தண்டிற்கு வலுவூட்டும் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

263 
விட்டத்தின் குறுக்காக இடப்படும் இரும்பு ஆப்புக்கட்டமைப்பு . 
அச்சுப்பகுதியில் ஏற்படும் விசைகளைத் தாக்குப்பிடிக்க உரமளிக்கும் 
கட்டமைப்பைக் குறிக்கும் . 
Sub - aerial beach நீராலீ மூழ்கப்படாத கடற்கரை- 
வேலியிறக்கத்தின் பொழுது வெளிப்படும் கடற்கரை . அதனொருபகுதி 
ஈரம் சுவறிக் காய்ந்து கிடக்கலாம் . 
Subduction zone கண்டஉட்செருகல்பகுதி கண்ட உட்செருகு 
பகுதியில் கடற்றளம் கண்டநிலத்திற்குள் அல்லது பிறைத் 
தீவுகளுக்கடியில் உட்செருகிச் சரிவடைதல் . படம் 2,57 
Sublimation பதங்கமாதல்- வெப்பநிலை உயர்வால் திடப்பொருள் 
திரவநிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுதல் . 
திடீரெனக் குளிர்வடைவதால் நீராவி பனிபடிகங்களாக நேரடியாக 
மாறுதலை எடுத்துக்காட்டாகக் குறிப்பிடலாம் . 
Sublittoral கரையடுத்த கடற்பகுதி . குறைந்த வேலியிறக்க 
நிலப்பகுதியிலிருந்து கண்டக்கடல் நிலப்பகுதி வரையுள்ள கடற்பகுதி . 
ஆழங்குறைந்த கடற்பகுதி . இதில் மணற்குதிர்கள் , கூழாங்கற்படிவுகள் , 
பவளப்பாறைத்துண்டுகள் ஆகியவை காணப்படும் 
Submarine canyon கடல்நிலவாற்றுக் குடைவு- கண்டக்கடல் 
நிலப்பகுதியைக் கடந்து கண்டவிளம்புகளிலும் கடற்படுகைகளிலும் 
காணப்படும் ஆற்றுப் பள்ளத்தாக்குகள் போன்ற அமைப்புக்கள் . 
சிலகுடைவுகள் தற்காலத்தில் காணப்படும் ஆறுகளின் கடற்கரைப் 
பகுதியிலிருந்தும் நீண்டிருக்கும் . புவி வரலாற்றில் கடல்மட்டம் 
குறைந்திருந்த காலத்தில் ஏற்பட்ட ஆற்றுப் பள்ளத்தாக்குகள் கடலில் 
மூழ்கியதாலும் ஏற்பட்டிருக்கலாம் . அமெரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள 
கட்சன் ஆற்றின் குடைவு 320 கிலோமீட்டர் தொலைவு கடலுக்குள் 
நீண்டுள்ளது . 
Submarine ridge கடல்நில மலைதொடர்- கடற்படுகையிலிருந்து 
குறிப்பிடத்தக்கவளவில் உயர்ந்துள்ள நீண்ட ஒடுக்கமான நிலப்பகுதி . 
பெரும்பாலும் இந்நிலப்பகுதி கடல்நீரில் மூழ்கியிருக்கும் . மைய 
அட்லாண்டிக்கு மலைத்தொடர் 3100 மீட்டர் ஆழத்தில் இருமருங்குமுள்ள 
அட்லாண்டிக் கடற்கரைக்கு இணையாகக் கடலின் நடுவே 
அமைந்துள்ளது . இடையிடையே குறுக்கான உயரமான 
மலைகளுமைந்துள்ளன . படம் 1 . 
Submerged coast மூழ்கியகடற்கரை . கடல்மட்டம் நிலத்தினின்று 
உயர்வதால் முன்னாளில் இருந்த கடற்கரை கடலில் மூழ்கியிருத்தல். 
அக்காலத்தில் கடல்மட்டத்திலிருந்து உயர்ந்திருந்த நிலப்பகுதிகளான 
ஒடுக்கமான கூம்புவடிவ ஆற்றுக்கழிமுகங்கள் , பனிகட்டிப்பாறைப் 


264 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பள்ளத்தாக்குகள் நீளவாட்டக் கடற்கரைகள் ஆகியவை கடல்மட்டம் 
உயருவதால் கடலில் மூழ்கடிக்கப்படும் . இது போன்று தாழ்வான 
பகுதிகளான கடலோர ஏரிகள் , சதுப்பு நிலங்கள் , சேற்றுக்குட்டைகள் 
ஆகியவையும் கடல் நீர்மட்டம் உயர்வதாலும் பிளவிறக்கத்தாலும் கடலில் 
மூழ்கிவிடும் படம் 26 . 
Subordinate station 

ஓதவலைவு கடல்நீரோட்டங்களை அளக்கும் 
நிலையம் - குறுகிய காலத்தில் தொடர்ச்சியாக உண்டாகும் 
ஓதவலைவுகளையும் கடல் நீரோட்டங்களையும் அளக்கும் நிலையம் . 
இது போன்று பிறநிலையங்களில் அளக்கப்படும் ஓதவலைவுகளையும் 
கடல் நீரோட்டங்களையும் தொகுத்து ஓதவலைவுகள் மற்றும் 
நீரோட்டத்தின் இயல்புகளை அறிவர் . 
Subsequent River இரண்டாம் நிலைத் துணையாறு- பாறைக் 
கிடைவரைக்கு இணையாகச் செல்லும் முதனிலையாற்றுக்குச் 
செங்குத்தான திசையில் உண்டாகும் இரண்டாம் நிலையாறு . இது 
ஆற்றுப் பள்ளத்தாக்கின் பக்கவாட்டு அரிப்பாலுண்டாகிறது . 
பக்கவாட்டிலுள்ள மென்மையான பாறைகள் அரிக்கப்படுவதால் 
அப்பக்கத்தில் ஒரு துணையாறு உண்டாகிறது . இது பெரும்பாலும் 
பாறையடுக்கின் சாய்மானத் திசையில் ஏற்படும் . 
Subsidence அமிழ்வு- புவியோட்டின் ஒருபகுதி சூழ்ந்துள்ள 
நிலப்பகுதியை விட கீழிறங்கியமிழ்தல் . 
Succession அடுத்தடுத்தபாறையடுக்குத்தொடர்- காலப்போக்கில் 
அடுத்தடுத்து ஒன்றின் மேல் ஒன்றாகத் தொடர்ந்து படிந்துள்ள 
பாறையடுக்குகள் . 


Suction type Handy blaster கையடக்க உறிஞ்சு தெறுக்கவை 

இக்கருவியைக் கொண்டு வர்ணப்பூசு தளங்களைத் தயார் செய்து 
குறைந்த செலவில் வர்ணப்பூச்சுச் செய்தல் . இக்கருவி கார்னட்டு அல்லது 
சிலிக்கா கனிமத்தைப் பெருமளவான நீருடன் சேர்த்து உறிஞ்சி 
விரைவாகப் பூசுதளத்தின் மீது தெளித்துப் பூசுதளத்தைச் சுத்தம் செய்து 
பின்னர் வர்ணக்கலவையைப் பூசும் . 
Sulphuric acid கந்தக அமிலம்- பல வேதியல் தொழிலுக்கும் பயன்படும் 
மூலப்பொருள் . வலிமையான அமிலம் . H ,SO , அரிக்கும் தன்மையது . 
எண்ணெய்த்தன்மையுடையது . திரவம் ஒப்படர்த்தி 1.85 . கைட்ரசன் , 
ஆக்சிசன் கந்தகம் ஆகியவற்றால் ஆனது . 
Sulphurous acid கந்தச அமிலம் - கந்தக ஆக்சைடு நீரில் கரைவதால் 
கந்தச அமிலம் உண்டாகிறது . H ,SO , 
Super cooling மிதமிஞ்சிக் குளிர் வடைதல் - திரவம் திடப் 
பொருளாகும் . பொழுது திரவத்தின் வேதியலடக்க மாறுபாட்டால் 


3 . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

265 
பூரிதமடைந்த நிலையின் உறைநிலைக்குக் கீழாகத் திடீரென்று உறைந்து 
திடப்பொருளாதல் . 
Super saturated solution பூரிதக்கரைசல் - ஒரு குறிப்பிட்ட வெப்ப 
அழுத்தநிலையில் ஒரு திரவத்தில் கரையும் திடப்பொருள் ஒரு குறிப்பிட்ட 
அளவு வரை முழுமையும் கரைந்து நிற்பது . அதற்கு மேலாக 
அத்திரவத்தால் அச்சூழ்நிலையில் அப்பொருளைக் கரைக்கவியலாது . 
Superimposed drainage மேற் போர் த திய நீர்த்தாரை 
தொடர்ச்சியான நீரோட்ட அரிப்பால் மேலுள்ள பாறைகள் அரித்து நீக்கப்பட 
வெளித்தெரியும் ஆழத்திலுள்ள பாறைகள் நீரோட்ட அரிப்புக்குட்படுதல் . 
நீர்த்தாரை நிலத்தை அரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நிலமட்டம் 
திடீரெனப் புவியியக்க விசைகளினால் உயர்த்தப்படும் பொழுது 
நீர்த்தாரையின் அரிப்புவிரைவாகக் கீழிறங்கி அரித்துச் சென்று கீழுள்ள 
பாறைகளிலும் நீர்த்தாரையின் அரிப்பியக்கம் தொடரும் தன்மை . 
Superstructure கப்பலமேற்கட்டுமான அமைப்பு கப்பலின் 
மேல் தளத்திற்கு மேலாகவோ அன்றி முதனிலைத்தளத்திற்கு 
மேலாகவோ கப்பலில் எழுப்பப்படும் கட்டுமானம் . கப்பலின் 
மேற்றளத்திலுள்ள சரக்கு ஏற்றும் பகுதியை 4 % இக்கும் மேலாகப் 
பக்கவாட்டில் விரிவுபடுத்தி மிகையான சரக்குகளை ஏற்றிச் 
செல்வதற்காகக் கட்டப்படும் கட்டுமானம் . 
Supply chain management வினியோகச் சங்கிலி மேலாண்மை 
மூலப் பொருட்களைக் கொள் முதல் செய்வது , கிடங்கில் 
அவற்றைத்தேக்கி வைப்பது , பின்னர் உற்பத்தியான பொருட்களை 
விற்பனைக்கு அனுப்புவது போன்ற உற்பத்தி வடிவமைப்புப் 
பகுதிப்பொருட்களை விற்பனை செய்வது , தரநிர்ணயம் செய்தல் , குறைந்த 
ஊதியமீட்டும் வழியில் சிலபொருட்களை விற்பது போன்ற செயல்கள் 
ஆகியன அடங்கும் . 
Surf வெள்ளலை- கடலலைகள் கரையோரம் உடைந்து நுரையுடன் 
கூடிய வெள்ளலையாகக் கரையை அடைதல் . 
Surf beat வெள்ளலையடிப்பு- வெள்ளலை மண்டிலத்தில் கடல்மட்டம் 
ஒழுங்கற்ற அலைவுடன் கூடி இருப்பது . அவற்றின் அலைவுக்காலம் 
பல நொடிகளாக இருக்கும் . 
Surf zone வெள்ளலைமண்டிலம் - கடற்கரையை அடுத்த கரைநோக்கி 
வரும் அலைகள் உடையும் பகுதி . இப்பகுதியின் ஆழம் 5 மீட்டரிலிருந்து 
10 மீட்டர் வரை இருக்கும் . 
Surface gravity wave ( progressive ) கடல்மட்டப் புவியீர்ப்பலை 
- ஏரிகளிலும் கடலிலும் காற்றால் ஏற்படும் அலைகளுக்குப் பொருந்தும் . 


266 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


இதனைக் கடல்மட்ட அலை என்றும் அல்லது ஆழ்கடலலை எனவும் 
குறிப்பிடுவர் . எனினும் நீர்நிலையின் மேல் மட்டத்தில் மட்டும் நிகழும் 
அலைகளாகும் . இக்கலைச்சொல் முன்னேறிவரும் புவியீர்ப்பு அலைகளை 
மட்டுமே குறிப்பிடும் . அவற்றின் அலைவு கடலலையின் அலை நீளத்தை 
மட்டுமே சார்ந்திருக்கும் . 
Surface quality தளத்தரம்- பூசு தளம் மேடு பள்ளங்களிலில் 
இல்லாமலும் , அழுக்கடையாமலும் , எண்ணெய் பிசுக்கடையாமலும் 
இருப்பது அதனை மீண்டும் மெருகூட்டுவதற்கு இன்றியமையாதனவாகும் . 
Surface tension புறப்பரப்புத் தளர்ச்சிவிசை- திரவத்தின் புறப்பரப்பின் 
மீட்சித்தன்மை. திரவ அணுத்திரள்களின் பிணைவுவிசையைப் புறப்பரப்புத் 
தளர்வுவிசை எனக் குறிப்பிடுகின்றனர் . ஒரு திரவப்பொருள் வேறு ஒரு 
பொருளுடன் கொண்ட ஒட்டுத் தளத்தின் இயல்பைக் குறிக்கும் . இது 
ஓரலகு நீளத்திற்குரிய விசையாகவோ அன்றி ஓரலகுப் பரப்பிற்கு உரிய 
ஆற்றலாகவோ கணக்கிடப்படுகிறது . 


Surge அலையெழுச்சி . நீரோட்டத்தின் நீண்ட காலமாக நிகழும் 
உந்துவேகம் மற்றும் அழுத்தநிலை வேறுபாடுகளைக் குறிக்கும் . 
இவ்வேறுபாடுகள் காலச்சுழற்சியால் ஏற்படுவதில்லை . இயற்கைளின் 
மாறுபாட்டாலும் நிகழலாம் . ஓதவலைவுகளாலும் காற்றாலும் இயங்கும் 
இடைப்பட்ட காலத்திலுண்டான அலைகளின் நகர்ச்சியையும் குறிக்கும் . 
தட்பவெட்பநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல்மட்ட வேறுபாட்டாலும் 
நிகழலாம் . 


Survey -- நிலவளவை- கோடுகளையும் கோணங்களையும் அளந்து 
நிலப்பரப்பிலுள்ள நிலவுருக்களை நிலப்படத்தில் துல்லிதமாகக் குறிக்கும் 
முறை . இதில் குறியீடுள்ள நிலவுயரங்களைக் கண்டறிந்து அதனைக் 
கொண்டு ஏனைய இடத்தின் உயரத்தைக் கண்டுபிடித்து அடிப்படைக் 
கோடுகளை வரைதல் , முக்கோணவழி அளவீடு , உயரவேறுபாடு 
ஆகியவற்றை முறையாகச்செய்து நிலப்படத்தில் அளவீடுகளைக் 
குறித்தல் . திசைகாட்டும் கருவியைக் கொண்டும் , தட்டைமேசையைக் 
கொண்டும் உலக இடவமைவு குறியிட்டுக் கருவியைக் கொண்டும் 
நிலப்பரப்பிலுள்ள அமைப்புகளைக் குறிப்பர் . தொழிற்சாலைக்கான 
நிலவளவை , புவியியல் நிலவளவை , நிலப்பயன்பாட்டு நிலவளவை எனப் 
பலவகைப்படும் . 


Survey hydrographic நீரளவை- நீர்நிலைகளின் வடிவியல் மற்றும் 
இயக்கநிலைகளை அளப்பதற்காகச் செய்யப்படும் நீரளவை . 
Survey, photogrammetric pofiuuLIHUGUSTTOGU வானத்திலிருந்து 
எடுத்த ஒளிப்படங்களைக் கொண்டு நிலவளவை செய்தல் . 


267 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Survey , topographic நிலவுருவ நிலவளவை - நிலவிளிம்புகளையும் 
நிலவுருக்களையும் அளந்து குறிப்பதற்காகச் செய்யப்படும் நிலவளவை . 
Suspended load தொங்கற்சுமை - நுண்பரல் தன்மை மிக்க கடற்கரைப் 
படிவுகள் அடிப்படுகையிலிருந்து எப்பொழுதும் நீரில் படுகைக்கருகில் 
கலங்கலான நீரில் தொங்கல் நிலையிலுள்ள படிவுகள் . 
Suspension தொங்கல்- திடப்பொருளின் துணுக்குகள் ஓடும்நீராலும் 
மேல்நோக்கிச் சுழலும் கொந்தளிப்பான நீர்ச்சுழியினாலும் தொங்கல்களாக 
எடுத்துச் செல்லப்படுகின்றன. புவிஈர்ப்பு விசையால் கீழிறங்கும் துணுக்கு 
நீரின் எதிர்ப்புச் சக்தியால் தொங்கலடைகிறது . மண்டிநீரை அல்லது 
கலங்கனீரை ஒரு பானையில் வைத்திருந்தால் துணுக்குகள் அடியில் 
படிய காலதாமதமாகிறது . அதேசமயம் மண்டியான மணல்நீர் விரைவாகத் 
தெளிந்து விடுகிறது . பெரிய ஆறுகள் பல கோடிக்கணக்கான டன் 
நிறையுள்ள தொங்கல் துணுக்குகளைக் கடலுக்கு எடுத்துச் செல்கின்றன . 
Swale ஒடுக்கச்சதுப்பு . கடற்கரையோரமுள்ள இரு கூழாங்கற் 
படிவுகளுக்கிடையேயுள்ள நீண்ட ஒடுக்கமான சிறிய சதுப்புப் 
பள்ளத்தாக்கு . 
Swamp சதுப்பு - எப்பொழுதும் ஈரமான தாழ்வான நிலப்பகுதி . உவர்நீரில் 
வாழும் தாவரங்கள் செழித்து வளரும் . இது ஈரநிலங்கள் , 
அழுவக்குட்டைகளுக்கு அருகில் அமைந்திருக்கும் . தாழ்வான பகுதியில் 
நீர் நிறைந்திருக்கும் . இந்நீர் நிலையிலிருந்து நீர் எளிதில் வடிய முடியாத 
அளவில் இருக்கும் . அதனால் எப்பொழுதும் சேறுடன் அமைந்திருக்கும் . 
இதில் அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் ஈரத்தைத் தக்க வைத்துக் 
கொள்கின்றன . கடற்கரையோரத்தில் வேலியேற்றயிறக்கத்தினாலும் 
கடல்நீர் உட்புகுவதால் சதுப்புநீர் கொண்ட நிலமாக இருக்கும் . 
ஆற்றுக்கழிமுகங்களிலும் சதுப்பு நிலங்கள் தோன்றும் . 
Swash gow QUISI கடலலை தரைதட்டியதால் உடைந்தபின் 
கரையை நோக்கி வருவதால் கரை அரிக்கப்படும் தன்மை . கடலலை 
கரையில் எழுப்பும் அலம்பொலியையும் குறிக்கும் . 
Swash bars அலைவாய்க் குறிமேடுகள் - அலைவாய்க்கரை 
யலைப்பினால் குவிக்கப்பட்டு உருவான குட்டையான் - அகன்ற 
மணற்றிண்டுகள் . இத்திண்டுகள் கடற்கரைக்கு இணையாக ஏற்பட்ட 
நீளவாட்டப் பள்ளங்களால் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
Swash bulkhead ( plate) அலம்பு திரவத்தடுப்பறை- நீளவாட்ட 
அல்லது குறுக்கு வாட்டத்தில் நுண்துளைகளையுடைய கப்பல் 
அறைத்தடுப்புகளைத் தொட்டிகளினுள் :. அமைப்பது . இதனால் 
தொட்டியிலுள்ள பொருட்கள் கசிந்துவெளிவருவது தடுக்கப்படும் . 


268 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Swash channels அலைவாய்க் கால்வாய் - கடற்கரைக்கும் மணல் 
தடைக்குமிடையில் ஏற்பட்டுள்ள குறுகிய கால்வாய் போன்ற கடற்பகுதி . 
Swash mark அலைவாய்க்குறி கடலலைகள் முன்னேறி வந்து 
கரையில் பட்டுப் பின்வாங்கிச் செல்லும் பொழுது விட்டுச் சென்ற நுண்ணிய 
மணல் , சிப்பிகள் ஆகியவற்றால் கோடுபோல் ஏற்பட்ட குறியைக் 
குறிக்கும் . 
Swash zone அலையியக்க மண்டிலம் - கடற்கரையில் அலை 
உடைவதால் ஏற்படும் அலையியக்க மண்டிலம் , வேலியேற்ற இறக்க 
அலைமண்டிலத்தைக் குறிக்கும் . 
Swell கடலோதம் - மேடுபள்ளமான கடலலைப் பரப்பு . சந்திரன் , புவி , 
சூரியன் ஆகியவற்றின் ஈர்ப்பாற்றல்களால் உண்டாகும் கடலோதம் . 
SWL (Safe working load ) பாதுகாப்பான சுமையேற்பு கப்பலின் 
பாதுகாப்பிற்காகப் பாரந்தூக்கிகளைக் கொண்டு வரையறுக்கப்பட்ட 
சுமையேற்றும் அளவு . 
Symmetry சரிசீர்யொப்பிசைவு - படிகங்களின் முகங்கள் குறிப்பிட்ட 
சரியொப்பிசைவின் அடிப்படையில் அமைந்துள்ளன . இவ்வொப்பிசைவைக் 
கொண்டு படிகவமைதிகளும் அவற்றின் உட்பிரிவுகளும் 
வகுக்கப்பட்டுள்ளன . ஒவ்வொரு படிகமுகமும் விளிம்பும் , படிகமூலையும் 
அவற்றைப் போன்றே சமதொலைவில் கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் 
போல் எதிர்ப்புறமாகத் தோன்றினால் அதற்குத் தளச்சீர் ஒப்பிசைவு 
என்று பெயர் . ஒருபடிகத்தை குறிப்பிட்ட கோணத்தில் சுற்றினால் மீண்டும் 
முதலில் தோன்றியது போல முகங்கள் தோன்றினாலும் அன்றி 
எத்தனைமுறை ஒரு முழுமையான சுற்றில் திரும்பத்திரும்பத் 
தோன்றுகின்றன என்பதைக் கொண்டும் சுழல்மடிவு அச்சுச்சீர்ரொப்பிசைவு 
தோன்றுகிறது எனக் கூறப்படுகிறது . இருமடிவு , மும்மடிவு , நான்மடிவு , 
அறுமடிவு அச்சுச்சீர்ரொப்பிசைவு பலவகையான படிவமைதிகளில் 
காணப்படுகின்றன . படிகத்தின் ஒவ்வொரு முகமும் , விளிம்பும் , மூலையும் 
அவற்றைப் போன்றே எதிர்ப்புறமுள்ள மறுபாதி முனையில் 
அமைந்திருந்தால் அது மையச் சரிசீரொப்பிசைவு எனப்படும் . 
Symplectic intergrowth ஒத்த சமயத்தில் உட் செருகிய 
உள்வளர்ச்சி - பெல்சுபார் கனிமத்தினுள் ஒத்த சமயங்களில் வளர்ந்த 
குவார்ட்சுக் கனிமங்கள் உட்செருகிய உள்வளர்ச்சியுடன் காணப்படும் . 
இதுபோலவே பைராக்சின் கனிமத்துள் கார்னட்டும் குவார்ட்சும் 
உட்செருகிய வளர்ச்சியுடன் காணப்படும் . இக்கனிமங்கள் ஒரேசமயத்தில் 
உடன் வளர்வதால் உட்செருகி வளருகின்றன . 
Synclinal valley குழிகைமடிவுப் பள்ளத்தாக்கு- பாறையடுக்குகள் 
மடிவுறுவதால் கீழிறங்கிய பகுதியில் ஏற்பட்ட பள்ளத்தாக்கு நீளவாட்ட 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


269 


ஆறுகள் உண்டாவதால் கவிகை மடிவுப்பகுதிகள் விரைவாக 
அரிக்கப்பட்டு நீக்கப்படுவதால் குழிகைமடிவுப் பகுதிகள் 
மலைச்சிகரங்களாக மாறிவிடுகின்றன . இதனால் மிக அரிதாகவே 
குழிகை மடிவுப் பள்ளத்தாக்குகள் தென்படுகின்றன . 
Syncline குழிகைமடிவு பாறையடுக்குகள் மடிவுறுவதால் 
கீழிறக்கப்பட்ட மடிவுப்பகுதி . இதிலுள்ள பாறையடுக்குகள் மைய 
அச்சுத்தளத்தை நோக்கிய சாய்மானத்துடன் கூடியிருக்கும் . அதனால் 
மடிவின் உட்புறத்தில் பாறையடுக்குகள் உள்நோக்கிய 
அழுத்தவிசையுடன் கூடியிருக்கும் . குழிகை மடிவினுட்புறத்தில் 
இளமையான பாறையடுக்குகளும் மடிவின் வெளிப்புறத்தில் 
தொன்மையான பாறைகளும் அமைந்திருக்கும் . 
Synclinorium பெருங்குழிகைமடிவு- பல சிறிய குழிகை மடிவுகளைக் 
கொண்டது 

பெருங்குழிகைமடிவு . பெருங் குழிகை மடிவு 
பல்லாயிரக்கணக்கான மீட்டர் தொலைவு அகன்றது . மற்றும் ஆழமான 
மடிவுகளாகவும் இருக்கும் . 
Synthesize கூட்டாக்கம் - பல பொருட்களைச் சேர்த்து ஒரு பொருளை 
உண்டாக்கும் விதம் . 
Synthetic செயற்கையான - இரண்டுக்கு மேற்பட்ட பொருட்களைப் 
பயன்படுத்தி வேதியல் முறையில் அல்லது இயற்கையான முறையில் 
புதிய பொருளை உண்டாக்குவது . அல்லது இயற்கையான பொருளை 
மேம்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தலாம் . பிளாஸ்டிக்குப் பொருட்கள் , 
செயற்கைப்பட்டு போன்றவற்றைக் குறிப்பிடலாம் . 
System தொகுதி - சேகரிக்கப்பட்ட பொருட்கள் சேர்ந்து இயங்கி 
குறிப்பிட்ட பணியை முடித்தல் . ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குவது . 
மலைத் தொகுதிகள் , பாறைத் தொகுதிகள் , படிகத் தொகுதிகள் 
போன்றவற்றை எடுத்துக் காட்டாகக் குறிக்கலாம் . 
System design தொகுதி வடிவமைப்பு . ஒருங்கிணைந்த மற்றும் 
ஊடுவியக்க அமைப்பு . அதற்குரிய பணியை ஆற்றுகிறது . இதன் கிளை 
அமைப்புகள் அவற்றிற்குரிய தொழில் நுட்பப்பணிகளில் ஈடுபடுகின்றன . 
Syzygy உவவுநிலை- சூரியன் சந்திரன் , புவி ஆகிய மூன்றும் ஒரு 
நேர்கோட்டில் நேராகவோ அல்லது சூரியன் புவி சந்திரனாகவோ 
மறைவாகவோ சந்திர வட்டப் பாதையில் வருதல் . 


270 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


T 


Table land மேடைநிலம்- செங்குத்தான பக்க வாட்டு முகங்களைக் 
கொண்டு கடற்பக்கமாகவோ அல்லது தாழ்ந்த நிலப்பகுதியையோ 
அடையும் சரிவுகளைக் கொண்ட மேடைவெளி. 
Tabling தகட்டளையரிப்பு - தங்கம் , மாக்னடைட்டு , காசிட்டரைட்டு , 
கார்னட்டு , இல்மனைட்டு போன்ற கனமான பொருட்கள் இலேசான 
குவார்ட்சுப் போன்ற மணற் பொருட்களுடன் கலந்திருந்தால் 
தகட்டளையரிப்பால் கனமான கனிமங்கள் இலேசான கனிமங்களிலிருந்து 
நீர் விட்டு அளைத்து அன்றிப் புடைத்துத் 

அன்றிப் புடைத்துத் தனித் தனியே 
பிரித்தெடுக்கப்படுகின்றன . தொழிற்சாலைகளிலுள்ள தகட்டளைப்பு 
மேடைகள் பெரியதாயும் குலுக்கி ஆட்டி நகர்த்துவதற்கும் தக்க 
கருவிகள் உடன் பொருத்தப்பட்டிருக்கும் . உலுக்குவதற்கும் நேரம் 
கணித்து நிறுத்துவதற்கும் தானியங்கு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கும் . 
Tachemeter தொலைவளவைக் கருவி தொலைவையளக்கப் 
பயன்படும் தொலைநோக்கி அளவைக் கருவி . 
Taconite தாகோனைட்டு - குறைந்த தரமுடைய அய உலோகக்கனிமம் . 
இஃது அயசெர்ட்டுப்பாறையாலானது . இப்பாறையில் அரித்து நீக்கப்படாத 
கெமடைட்டு , மாக்னடைட்டு , சிடரைட்டும் , நீர்சேர்ந்த அயசிலிக்கேட்டுகளும் 
உடனுள்ளன . இதில் 25 % அய அடக்கம் உள்ளது . ஆனால் இதுவரை 
ஊதியமீட்டும் வகையில் பயன்படுத்த இயலாத நிலையில் பாறையாக 
உள்ளது . 
Tactile paving தொடுவுணர்வூட்டும் கற்பலகைப் பதிப்பு 
நடையாளர்கள் 

நெடுஞ்சாலையைக் கடக்குமிடங்களில் 
பார்வைகுறைந்தவர்களும் எளிதில் தொடு உணர்வினால் அடையாளம் 
கண்டு கொள்ளும்படிச் சாலையைக் குறுக்காகக்கடக்குமிடங்களில் 
தொடுவுணர்வூட்டும் கற்பலகைகளைப் பதித்து வைத்தல் . 
Tangent Modulus தொடுகோட்டு நிலைத்தகவு- மீட்சியடையாத 
நிலையிலேற்படும் நெருக்கழுத்தவிசை- உருக்குலைவு வளைகோட்டின் 
தொடுகோட்டுச் சரிவைக்குறிக்கும் . 
Tangential direction தொடுவரைத்திசை - தொடுவரைத்திசையில் 
செலுத்தப்படும் விசை சுழற்சியை ஏற்படுத்துகிறது . 
Tear fault கிழிபிளவு- செங்குத்தான நகர்ச்சியை விடக் கிடையான 
நகர்ச்சியைப் பெரிதும் ஏற்படுத்தும் பிளவு நகர்ச்சி . திருகுபிளவு நகர்ச்சி , 
பக்கவாட்டுப்பிளவு நகர்ச்சி , குறுக்குப்பிளவு நகர்ச்சி , கிடைவரை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

271 
நழுவுப்பிளவு நகர்ச்சி போன்ற பலவகையான பிளவு நகர்ச்சிகளும் 
இதனுடன் தொடர்புடையவை . 
Tectonic புவியியக்கவிசை - புவியோட்டில் காணப்படும் நிலவுருக்களை 
உருவாக்கும் இயக்கங்களைச் சார்ந்தது . நிலப்பரப்பை வளைக்கவும் 
மடிவுறச்செய்யவும் பிளக்கவும் பெரும்பள்ளங்களையும் மலைகளையும் 
ஏற்படுத்தவும் , கண்டநகர்ச்சியையும் செய்யக்கூடிய புவியியக்க விசை . 
படம் 2,9,10 . 


Tee T- அமைப்பு- வெப்பநிலையில் T- போன்ற வடிவமைப்பில் 
செய்யப்பட்ட உருவ அமைப்பு . 
Telematics போக்குவரத்துத் தகவலியல் முதலீடு - போக்கு 
வரத்துக்கட்டுப்பாடு , மேலாண்மை , எல்லா வடிவ வாகன அமைப்புக்கள் 
போன்ற பல தகவல்களைத் தருவதற்காகத் தகவல் தொழில் 
நுட்பத்துறையில் முதலீடு செய்தல் . 
Tellurometer நவீனத் தொலையளவைக் 

கருவி 
அளக்குமிடத்திலிருந்து குறுகிய மின்காந்த ஒலி அலைகளைச் செலுத்தி 
60 கிலோ மீட்டர் தொலைவு வரையுள்ள தொலைவுப் புள்ளியைத் 
துல்லிதமாக அளக்கப் பயன்படும் நிலவளவைக்கருவி . 
Temperature of homogenization ஒருபடித்தான ஒருமையாகும் 
வெப்பநிலை- கனிமங்களில் காணப்படும் குமிழிகள் நீர்மவெப்பத் 
திரவங்களால் உண்டாகி அதனுள் திட , திரவ , வாயுப் பகுதிகள் 
குறிப்பிடத்தக்க வீதத்தில் அமைந்திருந்தால் அக்குமிழிகளைச் சூடேற்றும் 
பொழுது குமிழியினுள்ள திரவப்பகுதி சிறிது சிறிதாக விரிவடைந்து 
குமிழி முழுமையும் நிரம்பும் . குமிழி முழுமையும் எந்த வெப்பநிலையில் 
திரவத்தால் நிறைவடைகிறதோ அவ்வெப்பநிலைக்கு நீர்மவெப்ப 
ஒருபடித்தாக ஒருமையாகும் வெப்பநிலை எனக் குறிக்கப்படுகிறது . 
மாறாகக் கனிமக்குமிழியில் உள்ள வாயுப்பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக 
விரிவடைந்து குமிழிமுழுமையும் நிறையும் , ஒருபடித்தான ஒருமையான 
நிலையை , நீர்மவெப்ப வாயு வெப்பநிலையாகக் குறிக்கின்றனர் . இதன் 
மூலம் கனிமக் குமிழியின் தோற்றவெப்பநிலை அறியப்படுகிறது . 
Temporary baselevel- இயற்கைச் சிதிலமாதல் . இது தற்காலிகக் 
கடல்மட்டம் வரை நிகழுகிறது . சிதிலமாதல் கடல்மட்டம்வரை நிகழ்ந்தபின் 
அப்பகுதி கடல்நீரில் மூழ்கிவிடுவதால் பின்னர்ச் சிதிலமாதல் நின்றுபோய்ச் 
சிதிலத்தளம் படிவுதளமாக மாறிவிடுகிறது . பின்னர்ப் புவியியக்க 
மாற்றங்களால் படிவுத்தளம் உயர்த்தப்பட்டு நீர்மட்டத்திற்கு மேலாகத் 
தூக்கப்படுவதால் அடுத்த இயற்கைச் சிதிலச் சுழற்சி தொடங்குகிறது . 
Temporary Structure தற்காலிகக் கட்டமைப்பு . நிலையான 
கட்டமைப்பைச் சாராதது . தற்காலிகமாகக் கட்டுவது . நிலையான 


272 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கட்டமைப்பு முடிந்த பின்னோ அல்லது முன்னோ தற்காலிகக் கட்டமைப்பு 
நீக்கப்படும் . 
Tenor உலோகக் கனிமக்கட்டளை- உலோகக்கனிமம் ஓரிடத்தில் 
பெருமளவு இருந்தாலும் ஓர் உலோகக் கனிமத்திலிருந்து குறிப்பிட்ட 
உலோகத்தை ஊதியமீட்டும் வகையில் பிரித்தெடுக்க உள்ள குறைந்த 
அளவு உள்ள உலோகக் கனிமக்கட்டளை இருந்தால் மட்டுமே அஃது 
உலோகக்கனிமம் எனக் குறிப்பிடப்படுகிறது . கோலார் பகுதியில் 
ஆயிரமாயிரத்தில் 4 பங்கு உள்ள பொற்கனிமக் குவாட்சுக் கொடிகள் 
அதன் உலோகக் கனிமக் 

கனிமக் கட்டளையாகக் கருதப்படுகின்றன . 
இதுபோலவே திருநெல்வேலி மாவட்ட வீரவநல்லூர் பகுதிகளிலுள்ள 
குளங்களிலிலிருந்து எடுத்து வரப்படும் கரிசல் மண்ணில் ஆயிரமாயிரத்தில் 
0.5 பங்கு இருந்தாலே அது பொற் கனிமக் கட்டளையாக 
மதிப்பிடப்படுகிறது . 
Tensile strength- விறைப்பாக நீட்டும் வலுமை- பொருளை 
நீளவாட்டமாக இழுக்கும் தன்மையின் வலுமை. செலுத்தப்படும் விசையால் 
பொருள் கிழியாமல் நீளும் தன்மை . பொதுவாக மிக அதிகமாக 
நீண்டிருக்கும் தன்மையைக் குறிக்கும் . 
Tension தளர்வுவிசை- ஒரு பாறையின் மீது எதிர்ப்புறமாக நகரக்கூடிய 
இருவிசைகளினால் பாதிக்கப்படும் பாறையின் விசைத்தன்மை . 
தளர்வுவிசையால் பாறையடுக்கு நீட்சியடைகிறது . இதனால் பாறையில் 
இணைவுகள் ஏற்படுகின்றன . இயல்பான பிளவு நகர்ச்சி உண்டாகிறது . 
பொருளை இழுப்பதால் ஏற்படும் தன்மை . 


Tephra எரிமலைப்பாறைத் துண்டு - எரிமலை வெடித்து உமிழப்படும் 
பொழுது வெளிப்படும் எல்லாத் திடப்பொருட்களையும் குறிக்கும் எரிமலைப் 
பாறைக் குண்டு , துண்டு, துணுக்கு , சாம்பல் , தூசி ஆகியவை 
இதிலடங்கும் . 
Terminal velocity கடைமுனையுந்து விசை- ஒரு திரவத்தின் 
வழியாகச் செல்லும் துணுக்கின் உந்துவிசை . இஃது அத்துணுக்கின் 
புவிஈர்ப்பு விசைக்கும் அத்துணுக்கின் உருவளவைப் பொருத்தும் 
திரவமுண்டாக்கும் எதிர்ப்பு விசைக்கும் இடையே யுள்ள வேறுபாட்டின் 
அளவைக்குறிக்கும் . கொந்தளிப்பான நீரோட்டத்தில் துணுக்கு 
தொங்கலாக எடுத்துச் செல்லப்படும் பொழுது ஏற்படும் துணுக்கின் 
உந்து விசையைக் குறிக்கும் . 
Ternary solid solution முப்பொருட்திடக் கரைசல் தொடர்கள் 
உயர்ந்த வெப்பநிலையில் உருகியுள்ள திடப்பொருளில் மேலும் இரு 
திடப்பொருட்கள் கரைந்திருந்து தொடர்ச்சியான திடக்கரைசலை 
உண்டாக்கியிருந்தால் அது முப்பொருட் திடக்கரைசல் தொடர் என 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


273 


அழைக்கப்படுகிறது . உயர்ந்த வெப்பநிலையிலுள்ள பெல்சுபார் 
திடக்கரைசலில் ஆர்த்தோகிளேசு ( மைரோகிளைன் ) - ஆல்பைட்டு - 
அனார்த்தைட்டு என்ற மூன்று கனிமங்கள் தொடர்ச்சியான 
திடக்கரைசல்களாக அமைந்துள்ளன . வெப்பநிலை குறையும் பொழுது 
வெப்பநிலைக் குறைவுக் கேற்ப மூன்றும் கலந்த திடக்கரைசல் கனிமம் 
படிகமாகிறது . 
Terrace படிக்கட்டுமேடைவெளி- கிடையாகவுள்ள தட்டையான 
நிலப்பகுதி . ஆற்றங்கரை மேடைவெளி ஆற்றங்கரையின் இருமருங்கும் 
காணப்படும் . ஆற்றுப்படுகை உயர்த்தப்பட்டுள்ளதைக் காட்டும் . 
இம்மேடைவெளிகளைக் கொண்டு ஆற்றுப்படுகை எத்தனைமுறை 
உயர்த்தப்பட்டுள்ள தென்பதையும் ஆற்றுப்படுகை தொடர்ச்சியாக 
உயர்த்தப்பட்டு வருகிறதா என்றும் அறியலாம் . 
Terral நிலமென்காற்று ( தென்றல் ) . நிலப்பகுதியிலிருந்து வீசும் 
மென்காற்று . பெரு , சில்லி நாடுகளின் மேற்குக் கடற்கரையில் வீசும் 
மென்மையான நிலக்காற்று . 
Territorial waters நிலவாட்சிக்குட்பட்ட கடற்பரப்பு - ஒருநாட்டின் 
கடற்கரையை அடுத்துள்ள நில ஆட்சிக்குட்பட்ட கடற்பரப்பு . இப்பகுதியில் 
அமைதியை விரும்பும் எல்லாநாட்டுக் கப்பல்களும் சென்றுவர 
உரிமையுண்டு. பிரிட்டன் , அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தங்களது 
ஆட்சிக்குட்பட்ட கடற்பரப்பு கடற்கரையிலிருந்து 4.8 கிலோமீட்டர் 
தொலைவுள்ளதாக அறிவித்துள்ளனர் . அண்மையில் பிரான்சு , மெக்சிகோ 
போன்ற நாடுகள் தங்களது ஆட்சிக்குட்பட்ட கடல்பரப்பைக் 
கடற்கரையிலிருந்து 19.2 கிலோ மீட்டராக உயர்த்தியுள்ளனர் . வேறு 
சிலநாடுகளான பிரேசில் , இகுவிடர் போன்ற நாடுகள் தங்களது 
எல்லைக்குட்பட்ட கடற்பரப்பு கடற்கரையிலிருந்து 320 கிலோ மீட்டர் 
வரை பரந்துள்ளது என அறிவித்துள்ளனர் . 
Terrigenous நிலப்பரப்பிலிருந்து தோன்றிய- சில கடற்படிவுகள் 
நிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட பொருட்கள் கடலில் படிவதால் 
உண்டாகியிருக்கலாம் . கடலுக்கருகிலுள்ள நிலப்பகுதியிலிருந்து மணல் , 
சரளை , கூழாங்கல் போன்றவை ஆற்றால் அல்லது காற்றால் எடுத்து 
வரப்பட்டுக் கடலில் படிந்திருக்கலாம் . ஆழமற்ற கடலில் மணல் , குறுமண் , 
களிமண் போன்றவை படிந்திருக்கும் . களிமண் ஆழமான கடற்பகுதி 
யிலுள்ள படிவுகளின் எல்லைப் பகுதியில் படியும் . 
Terrigeneous sediments நிலப்பகுதியை உருவாக்கும் படிவுகள் - 
நிலத்தில் உருவாகிப் படிந்த படிவு . நிலத்தில் இருந்த பொருட்களிலிருந்து 
உருவான படிவு கடற்படிவுகளுடன் இரண்டறக் கலந்து போதல் . 
Tertiary முன்றாமூழிக் காலக் கட்டம் - 

காலக் கட்டம் - செனோசோயிக் 
காலக்கட்டத்தின் தொடக்கநிலைக் காலகட்டம் . நான்காம் ஊழிக் கால 


274 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கட்டம் வரை படர்ந்துள்ளது . இஃது 7 கோடியாண்டுகளுக்கும் கடந்த 
ஆயிரமாயிரம் ஆண்டுக் காலக்கட்டத்திற்கும் இடைப்பட்ட 
காலக்கட்டத்தைக் குறிக்கும் 
Tesellation பலவண்ணக்கட்டமைவு- மணிக்கற்களைப் பட்டைதீட்டித் 
தொகுக்கும் முறை . நூல்களைப்பதிப்பிக்கும் முறை . நிலப்படங்களைத் 
தொகுத்துச் சரியாகப் பொருத்தித் தொலைவுப் பார்வைக்குத் தயார் 
செய்யும் முறை . 
Tethys தெதீசு- தொன்மை நிலவியலில் குறிப்பிடப்படும் கடல் . இது 
புவிப்பெருங்குழிகையில் உண்டாகியிருக்கலாம் . இக்கடற்பகுதியிலிருந்து 
இலாரேசியா மற்றும் கோண்டுவானா கண்டங்கள் பிரிந்தனவாகக் 
கூறப்படுகிறது . 
Tetragonal system கனசதுரச் செவ்வகத்தொகுதி- ஒன்றை ஒன்று 
செங்குத்தாக வெட்டும் இரண்டு சமமான கிடையச்சுகளையும் நீண்டோ 
குறுகியோ உள்ள செங்குத்து அச்சையும் கொண்ட படிகவமைதி . 
அச்சிடைக்கோணம் 90 ° இது 1 செங்குத்தான நான்மடிவுச் 
சுழற்சியச்சையும் 4 கிடையான இருமடிவுச்சுழற்சியச்சையும் 4 
செங்குத்தான தளச்சீரமைதியையும் 1 கிடையான தளச்சீரமைதியையும் 
மையச்சீரமைதியையும் கொண்டிருக்கும் இதில் பின்னகாய்டு , பட்டகையுரு , 
பிரமிடு முகங்கள் காணப்படும் . 
Tetrahedral Theory நான் முகவுருக் கொள்கை- பெரும்நிலப் 
பகுதிகளிடமும் பெருங்கடல்களிடையே காணப்படும் உருவ 
ஒற்றுமையைக் கொண்டு இக்கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது . புவியின் 
புறவோடு தொடர்ந்து குளிர்ச்சியடைவதால் பெருநிலப் பிளவிறக்கங்கள் 
உண்டாகி இறுதியில் அது நான்முகக் கட்டுருவை அடையும் என்பது 
கொள்கை . புவிக்கோளத்தின் மேற்குப்பகுதியில் பெரிய முக்கோணமான 
நிலப்பரப்புள்ளன . அவற்றின் அடிப்பகுதிகள் வடக்கிலும் தனித்தனியான 
இரு உச்சிப்பகுதிகள் தெற்கு முகமாகவும் அமைந்துள்ளன . இத்தகைய 
இரு பெருமுக்கோணங்கள் இப்பகுதியில் காணப்படுகின்றன. இது போலக் 
கிழக்குக் கோளப்பகுதியிலும் ஒரு முக்கோண வடிவுடை நிலம் 
காணப்படுகின்றது . நான்காவது நிலப்பரப்பு தென்துருவத்தை ஒட்டியுள்ள 
அண்டார்டிக்குப் பகுதியில் காணப்படுகிறது . இந்த நான்கு முக்கோண 
நிலப்பகுதிகளும் நான்கு முகமுடைய நான்முகவுருவைக் குறிக்கும் . 
இந்நிலப்பகுதிகள் கடலுக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருக்கின்றன . 
இம்முகங்களுக்கிடையே மூன்று பெருங்கடற்பகுதிகள் அமைந்துள்ளன . 
அவற்றின் அடிப்பகுதிகள் தெற்கிலும் உச்சிப்பகுதிகள் வடக்கிலுமாக 
அமைந்துள்ளன . இக்கொள்கையை இலோதியன் கீரின் என்பவர் 1875 
இல் கூறியுள்ளார் . எனினும் , இக்கொள்கையைப் பலர் ஏற்றுக் 
கொள்ளவில்லை . 


275 


என 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Tetrahedron நான்முகக்கட்டு கனசதுரப் படிகவமைதியில் தோன்றும் 
படிகமுக 4 முகங்களைக் கொண்ட கட்டுரு . அம்முகங்கள் படிக 
அச்சினைச் சமதொலைவில் வெட்டி உருவானவை . இதன் குறியீடு 
( 111 ) . இது நேர் மற்றும் எதிர் நான்முகக் கட்டுருக்கள் 
இருவகைப்படும் . உருவமைப்பில் இது எண்முகக் கட்டுருவுடன் 
தொடர்புடைது . 
Tetrapods அலைத்தடுப்பு நான்கு காலிகள்- கடற்கரை அலை 
அரிப்பைத் தடுக்கும் நான்கு கால்களையுடைய காங்கீரிட்டுக் கட்டமைப்பு . 
கடற்கரைக்கு இணையாகக் கரையில் நாற்காலியின் மூன்றுகால்கள் 
கீழாக இருக்குமாறும் ஒருகால் செங்குத்தாக மேல் நோக்கியிருக்குமாறும் 
போடப்படும் . இவை வரிசையாக எண்ணம் இடப்பட்டிருக்கும் . இதனால் 
காலப் போக்கில் வலிய அலைகளால் இடம் பெயரும் நாற்காலிகளை 
இனம் கண்டுபிடிக்க இயலும் . நாற்காலிகள் அலைகளின் வேகத்தைச் 
சிதைத்துக் கடற்கரையரிப்பைத் தடுக்கின்றன. 
Tetrgonal trisoctahedron நாற்சுழற்சி மூவெட்டு முகக்கட்டு - 
கனசதுரப் படிகவமைதியைச் சார்ந்தது . ஒத்த 24 முகங்களை உடைய 
படிகக்கட்டுரு . ஒவ்வொரு முகமும் நாற்கரம் அல்லது இணைகரம் போன்று 
காட்சியளிக்கும் . இதன் குறியீடு ( hll ) . இது கனசதுர எண்முகவுரு 
பன்னிருமுக உருப்படிக் உருக்களுடன் இணைந்தும் உண்டாகும் . 
TEU ( Twenty foot equivalent unit ) இருபதடி சமநிலை அலகுப் 
பெட்டகம் - இருபதடிச் சமநிலையலகுப் பெட்டகம் ஓர் திட்ட அலகு . 
இருப்புப்பெட்டி வழியாக ஏற்றுமதி செய்வதற்காகத் தோந்தெடுக்கப்பட்ட 
அலகு . 20 அடி நீளமும் 8 அடி அகலுமும் 8.5 அடி உயரமும் 
கொண்ட இருப்புப் பெட்டிகளைக் குறிக்கும் . இது 6050x2440x2590 
க.மி.மீ. அளவுகளைக் கொண்டது . 
Texture -soil மண்பரற்கட்டுக்கோப்பு- மண்ணின் புறவியல்புகளைக் 
குறிக்கும் . மண்ணிலுள்ள தனித்தனியான பரல்களில் உருவளவினைக் 
குறிக்கும் மற்றும் அவற்றின் இணைவையும் குறிக்கும் . பருக்கையான 
பரல்களை உடையமண் சொரசொரப்பான சரளைத் தன்மையைக் காட்டும் . 
மணல் பரல்களையுடைய மண்ணில் பரல்களின் உருவளவு 2 முதல் 
0.02மி.மீ. அளவிலிருக்கும். இடைத்தரமான மட்பரல்களையுடைய மண்ணில் 
குறுமண் மிகுதியாக இருக்கும் . இதன் பரல்கள் 0.02 முதல் 0.002 
மி.மீ. வரையிருக்கும் . பரல்களின் உருவளவு 0.002 மி.மீ இக்கும் குறைவாக 
இருந்து தொடுவதற்கு மிருதுவாகவும் நீர் சேர்த்தவுடன் பிசுபிசுப்புத் 
தன்மை உடையதாயுமிருந்தால் அது களிமண் மிகுதியாக உடையமண் 
என்றும் மண்பரற் கட்டுக்கோப்பைக் கொண்டு மண் பிரிக்கப்படுகிறது . 
Thalweg ஓடைமையம் - ஓராற்றின் முதன்மை ஓடையின் மையக்கோட்டு 
வழி . 


276 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Thaw பனியுறைவெடிப்பு- நீர் பனிக்கட்டியாகவோ அன்றிப் பனிக்கட்டி 
நீராக மாறுவதாலோ ஏற்படும் இயல்பான பாறை வெடிப்பு . வெப்பநிலை 
குறையும் பொழுது பாறைப் புறப்பரப்புத் துளை/ வெடிப்புகளிலுள்ள 
நீருறைவதால் அதன் கனவளவு மிகுதியாகித் துளையோ / வெடிப்போ 
விரிவடைகின்றது . அதனால் மிகுதியான நீர்நிறைய இயலுகிறது . மீண்டும் 
வெப்ப நிலை குறையும் பொழுது நீர் உறைவதால் ஏற்படும் கனவளவுப் 
பெருக்கம் மேலும் மேலும் பாறைத்துளையை விரிவுபடுத்துகிறது . 
Theodolite தியோடோலைட்டு - தொலைநோக்கி கொண்ட நுட்பமாகத் 
தொலைவை அளக்கும் நிலவளவைக் கருவி .. இதன் மூலம் 
கோணங்களையும் கிடையான மற்றும் செங்குத்தான குறியீடுகளைக் 
கொண்ட வளைவான தட்டைகளும் தொலை பார்க்கும்கருவியுடனும் 
சாராயமட்டக் கருவியுடனும் அமைந்திருக்கும் . இது முக்கோணகால்களின் 
மீது அமைக்கப்பட்டிருக்கும் மேடையின் மீது பொருத்தப்பட்டிருக்கும் . 
மைக்ரோமீட்டர் வரை துல்லிதமாக அளக்க இதனுடன் 
தசமப்பின்னலகுக் கருவியும் நுண்ணுருப் பெருக்கியுமுடன் 
அமைக்கப்பட்டிருக்கும் . 


Thermal Block வெப்பத்தடை- குறைந்த வெப்பக்கடத்தியால் ஆகிய 
இடைநிரப்பி சிறந்த வெப்பத்தடையாகப் பயன்படும் . 
Thermal birefringence வெப்ப இரட்டைக்கதிரொளி விலக்கம் 
கனிமங்கள் வெப்பமடையும் பொழுது அவற்றின் இரட்டைக் கதிரொளி 
விலக்க வேறுபாட்டு எண்களும் மாறுபாடடைகின்றன . எனவே 
கனிமங்களின் இரட்டைக்கதிரொளிவிலக்க எண்களை அளக்கும் 
பொழுதுள்ள வெப்பநிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் . 
Thermal diffusion வெப்பக்கசிவு - உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள 
பாறைக்குழம்பு வெப்பம் குறைந்த மேலே உள்ள பாறைப்பகுதியில் 
ஊடுருவும் பொழுது பாறைக்குழம்புக் கம்பத்திலிருந்து கசிந்து 
வெளியேறும் வெப்பத்தைக் குறிப்பிடும் . இவ்வெப்பத்தின் தாக்கத்தால் 
பாறைக்குழம்பைத் தொட்டுக் கொண்டிருக்கும் பாறைகளை உருக்கியோ, 
எரித்தோ , சிதைத்தோ உருமாற்றமடையச் செய்தோ அப்பாறைகளிலுள்ள 
கனிமங்களையும் பாறைகளையும் மாற்றமடையச் செய்கிறது . 
Thermal expansion வெப்பநீட்சி - ஓரலகுடைய பொருளைக் குறிப்பிட்ட 
வெப்பநிலைக்கு உயர்த்தும் பொழுது அப்பொருள் வெப்பத்தால் 
நீட்சியடையும் அளவினைக் குறிப்பிடும் . 
Thermosphere வெப்படுக்கு வளிமண்டலம்- வளிமண்டலத்தின் 
மேற்பகுதி . இடைவெளி மண்டலத்திற்கும் மேலாக அமைந்துள்ளது .. 
நிலமட்டத்திலிருந்து 80 கிலோ மீட்டர் உயரத்திற்கும் மேலான உயரத்தில் 
அமைந்துள்ளது . இம்மண்டலத்தில் மேலே செல்லச் செல்ல வெப்பநிலை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


277 


தரைமட்டத்திலிருந்து 200 கிலோ மீட்டர் தொலைவுவரை விரைவாக 
உயருகிறது . அதற்கு மேலாக வெப்பநிலை மெதுவாக உயருகிறது . 
Three dimensional frame work முப்பரிமாணக் கட்டமைவு 
முப்பரிமணத்தில் நான்மடிவு கட்டுருக்களால் 1 : 2 என்ற விகிதத்திலமையும் 
சிலிக்கேட்டுகள் புவியோட்டுப்பகுதியில் 75 சதவீதத்திற்கு மேலாக 
அமைந்துள்ளன . இவற்றில் குவார்ட்சு , பெல்சுபார் , பெல்சுபதாய்டு 
கனிமங்களும் அடங்கும் . இவற்றில் குவார்ட்சைத் தவிர ஏனையன 
அலுமினோ சிலிக்கேட்டுகளால் ஆனவை . 
Threshold velocity உயர்நிலை உந்துவிசை வேகம்- படுகைக்கு 
மேலான நிலையிலுள்ள படிவுகளை எடுத்துச் செல்லக்கூடிய உயர்ந்த 
உந்து வேகம் . இவ்வுந்து வேகத்திற்கு மேலான வேகத்தில் படிவுகள் 
படுகையிலிருந்து ஆழமற்ற நீரின் வழியாக எடுத்துச் செல்லப்படுகின்றன . 
Thin section ( rock ) LTDP : 8060 பாறையின் மெல்லிய சீவலில் 
( 0.035 மி.மீ. குறுக்குயரம் ) ஒளி எளிதாக உட்புகுந்து செல்வதால் 
பாறைக்கட்டுக்கோப்பையும் பாறைக் கனிமங்களையும் அவற்றின் 
இயல்புகளையும் ஒளிவிளைவு பண்புகளையும் ஆராய்ந்து இனம் 
கண்டுபிடித்துப் பிரிக்க ஏதுவாகிறது . 
Thrust உந்துவிசை . கிடைத்தளமாக உந்தி அல்லது நெக்கிச் 
செல்லுதல் . 
Thrust fault உந்துவிசைப்பிளவு நகர்ச்சி - இப்பிளவு நகர்ச்சியின் 
பொழுது மேலேயுள்ள பாறையடுக்கு கீழேயுள்ள பாறையடுக்கின் மீது 
முன்னோக்கித் தள்ளப்படுகிறது . பிளவுத்தளத்தின் சாய்மான திசையில் 
பாறை உந்தித் தூக்கப்படுகிறது . மிகைமடியுற்ற பாறையடுக்கு உடைந்து 
தூக்கப்படுவதால் இப்பிளவு நடைபெறுகிறது . 
TIC ( Tourism Information Cente ) சுற்றுலாத்தகவல் மையம் - 
வெளிநாட்டவர்களுக்கும் உள்நாட்டினர்களுக்கும் நாட்டிலுள்ள பண்டை 
நாகரீகத்தைக் காட்டும் நினைவுச் சின்னங்கள் இருக்குமிடத்தையும் 
அவற்றைப் பற்றிய வரலாற்றையும் , பாரம்பரியத்தையும் , கலைநயமிக்க 
கோவில்களையும் , இயற்கை எழில் மிக்க இடங்களுக்குச் சுற்றுலா 
சென்று வரும் முறைகளையும் அறிவிக்கும் அரசுத்துறை . விளம்பரம் 
செய்து வெளிநாட்டுச் செலவாணியை மேம்படுத்துதல் இதன் நோக்கம் . 
Tidal current ஓதவலைவு நீரோட்டங்கள்- ஓதவலைவு நீரோட்டங்கள் 
குடாக்களிலும் , தாழ்வான ஆற்றுக் கழிமுகங்களிலும் , துறைமுகங்களிலும் 
காணப்படுகின்றன. வெள்ளவோத அலைவுகளாலும் , ஓதவலைவுப் 
பின்னடைவாலும் , கடற்கால்வாய்களிலும் 

கடற்கால்வாய்களிலும் இவ்வோட்டங்கள் 
காணப்படுகின்றன . ஆற்றங்கழிமுகத்தினருகே அமைந்துள்ள 


278 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


துறைமுகங்களுக்கு இந்நீரோட்டங்களால் சேதங்கள் உண்டாகலாம் . 
உள்நாட்டுப் பக்கம் குறுகலான ஆற்றுக் கழிமுகங்களையுடைய பகுதியில் 
சுவர்போல் எழுந்து வரும் கழிமுகப்பேரலையால் பெருத்த சேதம் ஏற்படும் . 
ஓதவலைவினால் கிடைத்தளத்தில் நிகழும் வேலியேற்றயிறக்க 
நீரோட்டங்கள். 


Tidal Datum மிகக்குறைந்த வோதலைவு மட்டம்- நீண்டகாலத்தில் 
குறித்து வரப்பட்ட தொடர்ச்சியான ஓதலைவு மட்டங்களைக் கணக்கிட்டு 
மிகக்குறைந்த ஓதலலைவு மட்டத்தை வரையறையாகக்கொண்டு 
நிலமட்டத்தையும் ஓதவலைவு மட்டங்களையும் குறிப்பிடும் ஓரலகு . 
ஒவ்வொரு துறைமுக ஆணைக் குழுவும் தமக்குரிய குறைந்த ஓதலைவை 
அடிப்படையாக் கொண்டு தமது துறைமுகத்திலுள்ள அல்லது அதனை 
அடுத்த பகுதிகளின் நிலமட்டத்தையும் கணக்கிடுவர் . தேசிய நிலவுரு 
நிலப்படங்கள் தயாரிப்பதற்கும் தனியான அடிப்படை மேற்கோள் 
நிலமட்ட வளவுகளையும் பின்பற்றுகின்றனர் . துறைமுக 
ஓதவலைவட்டவணைகள் இதற்குப் பெரிதும் பயன்படும் . படம் 17 . 
Tidal flat ஓதவலைவுச் சமவெளி- வேலியிறக்கத்தின் பொழுது 
நீரில் மூழ்காத மணலும் சேறும் கொண்ட நிலப்பகுதி . 
Tidal Glacier ஓதவலைவுப் பனிப்பாறை- பள்ளத்தாக்கிலுள்ள 
பனிப்பாறை நகர்ந்து கடலை வந்தடைந்து கடலினுள் செல்வது . 
ஓதவலைவினால் இவ்வியக்கம் விரைவடைகிறது . 


Tidal Period ஓதவலைவுக்காலம் - அடுத்தடுத்துவரும் சந்திர கலை 
ஓதவலைவுகளுக்கும் ஓதநீரோட்டங்களுக்கும் இடைப்பட்ட காலத்தைக் 
குறிக்கும் . 
Tidal pool ஓதவலைவுநீர்க்குட்டை- கடற்கரையிலோ அன்றிப் 
பவளப்பாறைத் திட்டைகளிலோ ஓதவலைவு இறக்கத்திற்குப்பின் தேங்கும் 
நீர்க்குட்டை . 
Tidal Prism ஓதவலைக்கூம்பு கடல்நீர் ஓதவலைவால் வேலி 
யேற்றத்தின்பொழுது ஆற்றுக்கழிமுகத்தினுள் செல்லும் பொழுது 
நன்னீருடன் கடல்நீர் கலக்கிறது . அவ்வாறு கலக்கும் பொழுது முன்னேறி 
வரும் கடல்நீர் திரண்ட கூம்பு போல உப்புத்தன்மை மிகுந்த நீர்ப்பகுதி 
கழிமுகத்தினுள் புகும் . கூம்பின் வெளிப்புறத்திலுள்ள நீர் ஆற்றுநீருடன் 
(நன்னீருடன் ) எளிதாகக் கலக்கும் . அதன் உட்பகுதியிலுள்ள நீரின் 
உப்புத்தன்மை மிகுந்திருக்கும் கூம்பின் வெளிப்புறத்திலிருந்து கூம்பின் 
மையப் பகுதி வரை உப்புத்தன்மை உயர்ந்து செல்லும் . வேலியிறக்கத்தின் 
பொழுது நன்னீர்க்கூம்பு இவ்விதமான தன்மைக்கு எதிராகக் கடலில் 
புகும் . கடல்நீர் நன்னீரை விட அடர்த்தி மிகுந்ததால் ஒன்றுடன் ஒன்று 
கலக்கும் விதம் தனித்தன்மையுடையதாக இருக்கும் . மற்றும் முதலில் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


279 


குறிப்பிட்டதற்கு மறுதலையாக இருக்கும் . துறைமுகத்தினுள் புகும் 
மொத்தளவுக் கடல் நீரையும் இது குறிக்கும் . தோராயமான 
வேலியிறக்கத்திற்கும் தோராயமான வேலியேற்றத்திற்கும் இடைப்பட்ட 
நீரின் கனவளவையும் குறிக்கும் . 
Tidal Range ஓதலைவு வீச்சு- ஓரிடத்தின் உயர்ந்த ஓதவலை 
அலைவுக்கும் தாழ்ந்த ஓதவலைவுக்கும் இடையேயுள்ள உயரவேறுபாடு. 
Tidal rise ஓதவலைவுயர்வு- ஓதவலைவு மிகக்குறைந்த தாழ்வுக் 
கடல்மட்டத்திற்குக் குறிக்கப்படும் ஓதவலைவு உயர்வு . 
Tidal stream ஓதவலைவு ஆறு மாறிமாறி நிகழும் வேலி 
யேற்றயிறக்க ஓதவலைவு உயர்வாலும் தாழ்வாலும் கடற்கழிமுகத்திலும் 
கடல் நுழைவாயிலும் ஏற்படும் இயல்பான நீரோட்டம் . வெள்ள 
வோதவலைவுக்கும் பின்வாங்குவோத வலைவுக்கும் மிகையான வேறுபாடு 
இருந்தால் குறிப்பிடத்தக்கவளவில் கடற்கரையோரம் நிலவுருவமாற்றங்கள் 
நிகழும் . வெள்ளவோதவலைவால் நில உட்பகுதிகள் தாக்கப்பட்டு 
முழ்கடிக்கப்படலாம் . மூன்று மணிக்காலக் கட்டத்தில் மாறிமாறி 
இடையிட்ட பின்தங்கிய தேக்கத்துடன் ஓதவலைவுகள் நிகழ்ந்து 
கொண்டிருக்கும் . ஓதவலைவு நீரோட்டம் திடீரென ஏற்படக் கூடியது . 
ஆனால் ஓதவலைவு ஆற்றோட்டம் இயல்பாக நிகழக் கூடிய நீரோட்டம் . 
Tidal wave ஓதவலைவுவலை வேலியேற்றயிறக்கத்தினால் ஏற்படும் 
அலை . 
Tidally driven circulation உவர்நீர்க்கலவை- நன்னீரும் உவர்நீரும் 
ஓதவலைவுகளால் கடலருகு ஏரிகளில் கலப்பதைக் குறிக்கும் . 
Tide gauge ஓதலைவு நீர்மட்டயளவைக்கருவி - ஒருநாளைக்கு 
இருவேளை வேலியேற்ற உயர்வுகளையும் இருவேளை வேலியிறக்க 
மட்டங்களையும் அளக்கும் கருவி . இது தொடர்ச்சியான நீர்மட்ட 
வேறுபாடுகளைக் குறிக்கும் . அரைமணிக்கொருதரம் ஓதநீர்மட்டத்தை 
நிலையாக நிறுத்தப்பட்ட அளவுகோலிலிருந்து குறித்து 
வேலியேற்றயிறக்க மட்ட வேறுபாடுகளை அளக்கும் கருவி . தற்பொழுது 
தானியங்கு நீர்மட்ட அளவைக்கருவிகள் வந்துள்ளன . இதன் மூலம் 
துறைமுகங்ளிலும் ஆற்றுக்கழி முகங்களிலும் ஓதவலைவுமட்டங்கள் 
தொடர்ச்சியாக அளந்து குறிக்கப்படுகின்றன படம் 17 . 
Tide staff ஓதவலைவு அளவுகோல் கம்பம் - உயர அளவுகள் 
குறித்த கம்பத்தைக் கொண்டு அளப்பதால் நேரடியாக உயர அளவினைக் 
குறிக்கலாம் . எளிதில் சாய்ந்து விடமால் இருக்கும்படி பாதுகாப்பான 
இடத்தில் செங்குத்தாக வேலியேற்றம் இறக்கம் அளவிடுமிடத்தில் 
பொருத்தி வைக்கப்பட்டு ஓதவலைவு அளக்கப்படுகிறது . நிலையாகப் 


280 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


பொருத்தப்பட்டிருக்கும் கம்பங்களும் எடுத்துச் செல்லுமாறு அமைக்கப்படும் 
கம்பங்களும் உள்ளன . 
Tide station ஓதவலைவு அளவை நிலையங்கள் - குறிப்பிட்ட 
இடங்களில் ஓதவலைவுக்கருவிகள் பொருத்தப்பட்டுத் தொடர்ந்து 
ஓதவலைவுகள் அளக்கப்பட்டு வரும் . இதனை முதனிலை ஓதவலைவு 
நிலையங்கள் என்பர் . இதில் பல ஆண்டுகளில் அளக்கப்பட்ட 
ஓதவலைவுகள் , அவற்றின் இடங்கள் , காலநிலை ஆகியவை பற்றிய 
குறிப்புகள் கிடைக்கும் . இரண்டாம்நிலை ஓதவலைவு நிலையங்கள் 
குறிப்பிட்ட காரணத்திற்காகக் குறுகிய காலத்தில் அளக்கப் பயன்படும் 
நிலையங்களாகும் . 


Tide tables ஓதவலைவு அட்டவணைகள்- ஒவ்வொரு நாளும் 
நேரங்களையும் அலை உயரங்களையும் குறிப்பிடும் அட்டவணைகள் . 
ஓதவலைவு உயர வேறுபாடுகளைக் கொண்டும் சில நிலையான 
அளவீடுகளைக் கொண்டும் பலவிடங்களில் நிகழக் கூடிய ஓதவலைவு 
உயரங்கள் காலநேரங்கள் ஆகியவற்றைக் கணக்கிட்டு முன்கூட்டியே 
தெரிவிக்கப் பயன்படும் . 


Tides ஓதவலைவு- மாறிமாறி ஏற்படும் வேலியேற்ற இறக்கத்தினால் 
உண்டாகும் அலைவு . இதனால் கடல் மட்டத்தில் ஏற்ற இறக்கங்கள் 
உண்டாகின்றன . ஒரு நாளைக்கு இருமுறை மாறி மாறி 
வேலியேற்றங்களும் வேலியிறக்கங்களும் நிகழுகின்றன . அருகிலுள்ள 
சந்திரனின் மிகையான ஈர்ப்புவிசையாலும் தொலைவிலுள்ள சூரியனின் 
குறைவான ஈர்ப்புவிசையாலும் ஓதவலைவு நிகழுகிறது . திறந்த 
வெளிக்கடற்பரப்பில் வேலியேற்றத்திற்கும் இறக்கத்திற்கும் இடையே 
இவ்வலைவு 1 மீட்டர் ஆக உள்ளது . கண்டத்தை ஒட்டிய ஆழங்குறைந்த 
கடலில் 6 மீட்டர் வரை இவ்வேறுபாடு காணப்படுகிறது . ஒடுக்கமான 
தாழ்ந்த கடல் நுழைவாயில்களில் 15 மீட்டருக்கும் மேலான வேறுபாடு 
உள்ளது . காம்பே வளைகுடாவில் இவ்வாறு 10 மீட்டர் உயர 
வேறுபாடுடைய கடல் நுழைவாயில்கள் உள்ளன . புவிசுழலும் திக்கிலே 
சந்திரனும் சுற்றிவருகிறது . சந்திரன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்ள 
24 மணி நேரமும் 50 நிமிடங்களும் ஆகின்றன . அதனால் அடுத்துவரும் 
வேலியுயர ஓதவலைவு 12 மணி நேரம் 25 நிமிடங்களாகிறது . அதனால் 
ஏற்படும் இரு பெரிய அலைகள் 180 ° தள்ளி அமைகின்றன . அப்பொழுது 
சந்திரன் உச்சிவானத்திலோ அல்லது அதற்கு நேரெதிரான திசையிலோ 
அமைகிறது . சந்திரன் அடிவானத்திலிருக்கும் பொழுது புவியும் அதன் 
அச்சில் சுற்றுவதால் அலைவு அப்பொழுதும் மிக உயர்ந்து விடுகிறது . 
அதனாலும் வேலியேற்றம் நிகழுகிறது . கடற்கரையின் வளைவு 
நெளிவுகளால் வேலியேற்றயிறக்கத்தின் உயர அளவு பெரிதும் 
வேறுபடுகிறது . படம் 8 . 


281 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Tilt block துண்டச்சாய்ப்பு - பெருநிலபாறைத் துண்டங்கள் 
பிளவுத்தளங்களில் காணப்படுகின்றன . பாறைத்துண்டுகள் புவி 
இயக்கத்தால் சாய்வடைவதால் சாய்ந்து காணப்படுகின்றன . அதனால் 
மாறுபட்ட செங்குத்தான சரிவைக் கொண்டுள்ளன . 
Toe அடிப்பகுதி- கடலையடுத்த தாழ்வான பகுதிகள் பொதுவாகக் 
கடல் பகுதியாக மாறுமிடங்கள் . மணல் மேடு , கடல் முகம் 
ஆகியவற்றிற்கிடையே உள்ள சரிவின் மாறுபட்ட பகுதி . ஒரு 
கட்டமைப்புக்காலின் வெளிப்புறத்திலுள்ள கட்டமைப்புக் கோணம் . 
Tolerance தகைவு - குறிப்பிடப்பட்ட திட்ட அளவீடுகள் அல்லது 
அலகீடுகள் ஆகியவற்றிலிருந்து அனுமதிக்கப்பட்ட விலக்கத்துடன் ஒரு 
பொருள் இயங்குவது அதன் தகைவு எனப்படும் . 
Tombolo பகட்டுமணற்றிட்டுத் தீவு- தீவினைத் தாய்நிலத்துடன் 
இணைக்கும் கழுத்துப்போன்ற குறுகலான மணற்றிட்டு படம் 26 . 
Tongue நிலப்பட்டை - நீர்ப்பரப்புக்கு மேல் நீட்டிக் கொண்டிருக்கும் 
ஒடுங்கிய நிலப்பட்டை . 
Topographic map நிலவுருவமைப்பு நிலப்படம் - வரையத் 
தேவையான நிலவுருக்களின் அமைப்பினை விளக்குதல் 
Torrent பாய்ந்தோட்ட- மலைப்பகுதிகளில் திடீரென மழைபொழிந்து 
உண்டாகி ஓடும் அருவிகள் பாய்ந்தோடும் தன்மையன . 
Torsion Loads திருகுவிசைப்பளுக்கள் - கட்டமைப்பு உறுப்பை 
நீளவாட்ட அச்சு வழியாகத் திருகிச் செலுத்தும் . பளுக்கள் . 
Total reserve மொத்த இருப்பு - நிரூபிக்கப்பட்ட கனிம இருப்பையையும் 
மேலும் இருக்கக் கூடிய கனிம இருப்பையும் கூட்டிய மொத்தக் கனிம 
இருப்பை மொத்தக் கனிம இருப்பாகக் கனிமப்படிவின் இருப்பை 
மதிப்பிடுவர் 
Tournado கடற்சூறாவளி- திடீரெனப் பெய்யும் இடிமழையுடன்கூடிக் 
குறுகியகால இடைவெளியில் வீசக்கூடிய ஊதற்கடற்புயற்காற்று . சுழன்று 
அடிக்கக்கூடியது . இது கடற்பகுதியிலும் அதனையடுத்த நிலப்பகுதியிலும் 
கடுமையான சேதங்களை உருவாக்கும் . மணிக்கு 300 கிலோமீட்டருக்கும் 
மேலான வேகத்தையுடையது . பெரும்பாலும் மதியநேரங்களில் வீசுகிறது . 
மிகத்தாழ்ந்த காற்றுமண்டல அழுத்தத்தின் பொழுது வீசுகிறது . 
கடல்மட்டத்திலுள்ள காற்று கடுமையான வெயிலால் சூடேற்றப்படுவதால் 
மேலே செல்லும் காற்று ஈரமான காற்றுடன் கலந்து குளிர்வடைவதால் 
இந்நிகழ்ச்சி ஏற்படுகிறது . கோடை காலத்திற்கும் மழைக்காலத்திற்கும் 
இடைப்பட்டுள்ள காலக் கட்டத்தில் வெப்பமண்டலப்பகுதிகளில் இப்புயல் 
உருவாகிறது . 


282 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Trace elements அருகிய தனிமங்கள்- பாறைகளில் பெரும்பாலும் 
Si , Al , Fe , Ca , Mg , Na , K , Ti போன்ற தனிமங்கள் குறிப்பிடத்தக்க 
அளவில் செறிந்துள்ளன . இவை சில சதவீதம் வரையுள்ளன . இவை 
தவிரப் பல தனிமங்கள் 1000 பிபிஎம் ஆஆப ஒ ) ( ஆயிரமாயிரம் பங்குகளில் 
ஒன்றாக ) உள்ளன . சில வகையான அரியதனிமங்களும் இவற்றில் 
அடங்கும் இது தவிர Ba , Sr , P , Cu , Ni , Co , Cr , Nb , Y , V , W , Mo 
போன்ற தனிமங்களும் சிறிய அளவில் அருகிய தனிமங்களாகவும் 
உள்ளன . இவ்வருகிய தனிமங்கள் பாறையின் குளிர்வுக் கூர்தலறத்தை 
எளிதில் விளக்கவல்லன . 


Trade winds வணிகக்காற்றுகள்- காற்றழுத்தமிக்க மிதவெப்ப 
மண்டிலத்திலிருந்து குறைந்த அழுத்தமுடைய வடகோளார்த்தத்தின் 
வடகிழக்குப் பகுதியிலிருந்து புவிமையக் கோட்டுப் பகுதியை நோக்கி 
வீசும் காற்று . தென்கோளார்தத்தில் தென்கிழக்கிலிருந்து வீசும் காற்று . 
ஆண்டு முழுமையும் மிக ஒருமையாக வீசும்காற்று . குறிப்பாகக் 
கடற்பகுதியில் இவ்வாறு வீசுகிறது . அதனால் இது கடல் வணிகத்திற்கு 
மிகவும் ஏற்றதால் , இதை வணிகக்காற்று எனக் குறிப்பிடுகின்றனர் . 
கண்ட உட்பகுதிகளில் கடலில் வீசுவது போல அவ்வளவு ஒருமையாக 
வீசுவதில்லை . ஆனால் வெப்பமான பாலைவனங்களில் ஒருமையாக 
வீசுகிறது . நிலவுருவமைப்பு வேறுபாட்டால் இத்தகைச் சிறிய வேறுபாடுகள் 
நிகழலாம் . வட அட்லாண்டிக் பகுதியில் இக்காற்று வீச்சில் சற்று மாற்றம் 
தெரிகிறது . வடகிழக்கிலிருந்து கிழக்குக் கடற்கரையில் வீசுகிறது . 
மேற்குக் கடற்கரையில் கிழக்கு நோக்கி வீசுகிறது . இது பருவகால 
மாற்றங்களால் இவ்வாறு நிகழலாம் . வணிகக்காற்றுகள் வடக்காகவும் 
தெற்காகவும் வீசலாம் . இம்மாற்றம் 5 அட்சரேகைவரை நிகழலாம் . 
இக்காற்று வீசும் பகுதியின் தட்பவெப்பநிலை சீராகவும் அமைதியாகவும் 
இருக்கும் . இப்பகுதிகளில் வெப்பமண்டலப் புயற்காற்றும் வீசக்கூடும் . 


Traffic Calming போக்குவரத்தமைதி- தெரு வடிவமைப்பைக் 
குறிக்கும் . அல்லது தெருவை ஒழுங்குபடுத்தும் அமைப்பினைக் குறிக்கும் . 
இதனால் உந்து வண்டிகளை மிக மெதுவாகத்தான் ஓட்ட இயலும் . 
இதனால் உந்துவண்டி ஓட்டுனர் மிகுந்த கவனத்துடன் ஓட்டிச்செல்வார் . 
Traffic Control Device போக்குவரத்துக் கட்டுப்பாட்டுக் கருவி - 
போக்குவரத்துக் குறியீடுகள் , அடையாள விளக்குகள் , சாலைக்கு 
அருகில் வைக்கப்பட்டிருக்கும் போக்குவரத்துக்கட்டுப்பாட்டுப் பலகைகள் , 
திசைகாட்டிகள் ஆகியவை போக்குவரத்தை முறைப்படுத்தவும் , 
ஓட்டுநருக்கு எச்சரிக்கை செய்யவும் , வழிகாட்டவும் பொதுத்துறை 
நிறுவனங்களால் அமைக்கப்பட்டனவற்றைக் குறிப்பிடும் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

283 
Traffic Impact Assesment போக்குவரத்துக் கட்டமைப்பை 
மதிப்பிடல் - புதிய விரிவாக்கத்தால் தேவைப்படும் போக்குவரத்துக் 
கட்டமைப்புக்களை மதிப்பீடு செய்தல் . 
Traffic Island போக்குவரத்துத் தீவு- உயர்த்திக்கட்டப்பட்ட 
நிலையான கட்டடத்தைக் குறிக்கும் . இதனைச் சுற்றிலும் உள்ள 
சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்து காணப்படும் . 
Traffic Regulation Order போக்குவரத்துக் கட்டுப்பாட்டு நெறி 
இடத்திற்குரிய போக்குவரத்து நெரிசலையும் வண்டிகளை நிறுத்தி 
வைப்பதற்கு ஏற்பாடு செய்தலையும் சட்டப்பூர்வமாகக் கட்டுப்படுத்தும் 
நெறி . 
Training wall வழிகாட்டுச் சுவர்கள்- சுவர் அல்லது துறைமுகப் 
படகுத்துறை நீரோட்டத்தின் போக்கைக் கட்டுப்படுத்தித் திசை திருப்ப 
வல்லன . 


Transgression கடற்கோள்படுதல்- குறுகிய புவியியல் காலத்தில் 
பெருநிலப்பரப்பு கடலால் மூழ்கடிக்கப்படுதல். ஆனாலும் இவ்வியக்கம் 
சில மில்லியன் ஆண்டுக் காலக்கட்டத்தில் நிகழ்ந்திருக்கலாம் . 
தமிழ்நாட்டிலுள்ள அரியலூர் திருச்சிராப்பள்ளிப் பகுதிகள் 20 கோடி 
ஆண்டுகளுக்குச் சற்று முன்னும் பின்னர் 10 கோடியாண்டுகளுக்கு 
முன்னரும் கடலால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன . மேலும் கடந்த 10,00,000 
முதல் 10000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலக்கட்டத்தில் தமிழ்நாட்டுக் 
கடற்கரைகள் பலமுறை ஆங்காங்கே கடலுள் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன . 
அப்பகுதிகளில் காணப்படும் கடற்படிவுகளால் இஃதறியப்படுகிறது . 
Transition metals மாறுநிலை உலோகத்தனிமங்கள்- அலோக 
நிலையிலிருந்து உலோகநிலைக்கு மாறும் தனிமங்கள் . தொடரான 
தனிமங்கள் . ஒரே மாதிரியான வெளிப்புற மின்மப் பாதைகளைக் 
கொண்டவை . அதனால் ஒரேமாதிரியான வேதியல் இயல்புகளைக் 
கொண்டவை . இவற்றில் 30 தனிமங்கள் அடங்கும் . அவை அணுவெண் 
21 இலிருந்து 30 வரையும் , 39 இலிருந்து 48 வரையும் மற்றும் 71 
இலிருந்து 80 வரையான தனிமங்கள் அடங்கும் . அவை 1 இலிருந்து 8 
வரையான பலவிதமான அணுப்பிணைவுகளை உடையன . அவை 
உயர்ந்த அடர்த்தியும் , உருகுநிலையையும் , காந்தத்தன்மையும் 
கொண்டவை . அடர்நிறமுடையவை . 
Transmission electron microscope ஊடுகடத்தும் மின்னணு 
உருப்பெருக்கி - ஒளிக்குப்பதிலாக மின்மங்களைப் பயன்படுத்தும் 
நுண்ணுருப்பெருக்கி . இதனால் மிகப்பெரிய உருவப்படம் கிடைக்கிறது . 
முப்பரிமாண உருவப்படம் கனிமத்தின் இயல்புகளைத் தெளிவாகக் 


284 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


காட்ட வல்லது . இதன் மூலம் நுண்ணிய கட்டமைப்புகளையும் எளிதில் 
கண்டறியலாம் . 
Transition நிலைதிரிபு - ஒருவட்டார் எல்லையிலிருந்து மறுவட்டார 
எல்லைக்குள் செல்லும் சாலையின் அகலம் அல்லது தளப்பதிப்பு 
ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டுக் காணப்படும் தன்மையைக் குறிக்கும் . 
Transition zone கனிமப் பகுதி மாறுவளையப்பகுதி - புவியாழப் 
பகுதிகளில் வெப்பநிலையும் அழுத்தநிலையும் உயருவதால் 
அச்சூழ்நிலைக் கேற்பக் கனிமங்களின் புறத்தன்மையும் வேதியலடக்கமும் 
வேறுபடுகின்றன. அதனால் ஒருகனிமம் பிறிதொரு கனிமமாகக் மாறுகிறது . 
இவ்விதமாற்றங்களை அடையும் பகுதி கனிமப்பகுதி மாற்ற 
வளையப்பகுதி எனப்படுகிறது . 
Transom சதுரப்பின்பக்கம்- கப்பலின் பின்பக்கக் குறுக்கு வெட்டுத் 
தோற்றம் சதுரவடிவைக் கொண்டது . 
Transverse குறுக்குவாட்ட- கப்பலின் மையத்தளத்தின் குறுக்கு 
வெட்டுத் தோற்றம் . தளத்தின் குறுக்கு விட்டத்தைக் குறிக்கும் . 
Transverse bar குறுக்குமணற்றிட்டு- மணற்றிட்டு கடற்கரைக்குக் 
குறுக்காகப் படிந்துள்ள, வளர்ந்துள்ள தன்மை . 
Trapezohedron கோடகநாற்கட்ட முகக்கட்டு - 24 முகங்களைக் 
கொண்ட படிகத்தைக் குறிக்கும் . ஒவ்வொரு முகமும் இணைகரத்தப் 
போன்றிருக்கும் நான்கு முகங்கள் ஒருபக்கத்தில் இருக்கும் . கனசதுர , 
கன செவ்வக மற்றும் அறுகோணப்படிக வமைதிகளைச் சார்ந்தது . 
இஃது ஒரு மூடிய படிகவுரு . பிரமிடைப் போலிருக்கும் . 
Travel time பயணக்காலம்- அலைகள் தோன்றுமிடத்திலிருந்து 
குறிப்பிட்ட இடத்திற்கு வந்துசேர எடுத்துக் கொள்ளும் கால அளவு . 
Trawler பெரும்பை வலைமீன் பிடிக்கப்பல்- மிதக்கும் கட்டை 
இணைந்த அகன்ற வாயுடன் கூடிய பை போன்ற பெரிய மீன் வலையை 
கடலுள் மூழ்கச் செய்து இழுத்துச் செல்லும் மீன் பிடிக்கப்பல் . 
Treaty Port ஒப்பந்தத் துறைமுகம் - ஆசிய நகரங்கள் வெளிநாட்டு 
வணிகத்திற்காகவும் , தங்குவதற்கும் மைய 18 ஆம் நூற்றாண்டுகளில் 
போடப்பட்ட ஒப்பந்தத்தின் படியுள்ள துறைமுகங்களைக் குறிக்கும் . 
சீனாவிலுள்ள துறைமுக நகரங்களையும் சப்பான் , கொரியாநாட்டுத் 
துறைமுகங்களையும் குறிக்கும் . 
Trellis சிற்றோடையமைப்பு- பாறைச் சாய்மானத்தின் வழியாக ஓடும் 
முதனிலை ஆறு உண்டாக்கும் ஓடைகளும் கிடைவரைக்கு இணையாக 
ஓடும் இரண்டாம் நிலையாறும் சேர்ந்து உண்டாக்கும் நீண்டசதுரமான 
ஓடையமைப்பு . 


285 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Trench நீளவாட்டக் கடற்பள்ளத்தாக்கு- கடற்படுகையில் ஏற்படும் 
ஆழமான நீளவாட்ட ஒடுக்கப் பள்ளத்தாக்கு . மெதுவாகச் சரியும் 
பக்கங்களை உடையது . பிறைத்தீவுகளுக்கு அண்மையில் அமையும் . 
பசிபிக்குக் கடலிலுள்ள மரினா கடற்பள்ளத்தாக்கையும் , தோங்காப் 
பள்ளத்தாக்கையும் எடுத்துக்காட்டாகக் கூறலாம் . படம் 20 . 
Triangulation முக்கோணவழிமுறை- ஓர் அடிப்படைக் கோட்டைக் 
கொண்டு தியோடைலைட்டுக் கருவியின் மூலம் கோணங்களை 
அளப்பதால் உண்டாகும் முக்கோணங்களைக் கொண்டு துல்லியமான 
நிலவளவை செய்தல் . இவ்வாறான முக்கோணவமைப்பின் உருவளவைக் 
கொண்டு முதனிலை , இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலையாகப் 
பிரிக்கப்பட்ட நிலவுருக்கள் துல்லிதமாக அளக்கப்படுகின்றன . 
Triassic திரியாசிக்குக்காலக்கட்டம் புவிவரலாற்றின் இரண்டாம் 
ஊழியின் முதற்கட்டக் காலக்கட்டம் . பொதுவாக இக்காலக்கட்டத்தில் 
படிந்தபாறையடுக்குகளைக் குறிக்கும் . இஃது 22.5 முதல் 18 
கோடியாண்டுகளுக்கிடைப்பட்ட காலக்கட்டம் . இக்காலப்பாறைகளை 
இதற்கடியிலுள்ள பெர்மியன் காலக்கட்டப் பாறைகளிலிருந்து 
வேறுபடுத்தியறிவது கடினமாகவுள்ளது . 
Tributary துணையாறு- பெரிய ஆற்றுடன் கலக்கும் சிற்றாறு . 
Triclinic crystal மூவச்சுச் சாய்ந்த படிகம் - 

சாய்ந்த படிகம் - வெவ்வேறு 
நீளங்களுடைய அச்சுக்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் 
ஒன்றை ஒன்று வெட்டிக்கொண்டு உருவாகும் படிகவுரு . இதற்கு 
தளச்சீரமைதியோ அன்றிச் சுழற்சியச்சுச் சீரமைதியோ கிடையாது எனினும் 
மையச்சீரச்சமைதி காணப்படும் . 
Trigonal system மூமுகப்படிகத் தொகுதி . ஆறுகோணப்படிக 
அமைதியின் ஒருபிரிவு . இதில் மூன்று சமமான கிடையச்சுக்கள் 
செங்குத்தாக நீண்டோ குறுகியோ உள்ள அச்சை 90 ° யில் வெட்டும் . 
ஒன்றுபோலுள்ள 3 தளச்சீரமைதி கொண்ட தளங்கள் செங்குத்து அச்சை 
60 ° இருக்குமாறு வெட்டும் . இதில் செங்குத்தான மூமடிவுச் சுழற்சி 
அச்சும் 3 கிடையான இருமடிவுச்சுழற்சி அச்சும் 3 தளச்சீரமைதியையும் , 
மையச்சீரமைதியும் உடன் காணப்படும் . 
Trim கப்பலின்நீளவாட்ட அமைப்பு . கப்பலின்முகப்புக்கும் பின் 
பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியைக் குறிக்கும் . 
Tropospherre கீழடுக்குவெப்பவளிமண்டலம் தரைமட்டத்திலிருந்து 
11 கிலோ மீட்டர் தொலைவுவரையுள்ள வளிமண்டலம் . இம்மண்டலத்தில் 
சுழலும் தொங்கலான தூசிகள் நிறைந்து காணப்படும் . இதில் 
மேகமூட்டங்களும் நீராவியும் கலந்து காணப்படும் . புவிமையக் 


286 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


கோட்டுப்பகுதியில் 16 கிலோ மீட்டர் உயரம் வரை பரவியுள்ளது . 
துருவப்பகுதிகளில் 8 கிலோ மீட்டர் உயரம் வரை பரவியுள்ளது . 
மேலடுக்கு வளிமண்டலத்தைப் போலல்லாமல் இம்மண்டலத்தில் உயரே 
செல்லச்செல்ல வெப்பநிலை குறைகிறது . இதற்கு மேலாக மிதவெப்பமான 
அடுக்கு வளிமண்டலம் அமைந்துள்ளது . 
Trough ஆழமான பள்ளத்தாக்கு - பெரும்பாலும் கடற்றளத்தில் 
காணப்படும் ஆழமான அகன்ற பள்ளத்தாக்குகளைக் குறிப்பிடும் . 
கடல்மலைத் தொடர்களுக்கிடையில் காணப்படும் . வடஅட்லாண்டிக் 
கடலிலுள்ள பூரிட்டோரீகோ பள்ளத்தாக்கை எடுத்துக்காட்டாகக் 
குறிப்பிடலாம் . 
Trough அலைதாழ்வுநிலை- அலைகளின் தாழ்வான பகுதியைக் 
குறிக்கும் . 
True Dip உண்மையான பாறைச்சாய்மானம் சமதளத்தில் படியும் 
படிவுப்பாறையடுக்குகள் உயர்த்தப்படுவதாலும் சாய்க்கப்படுவதாலும் 
சாய்மானமடைகின்றன . படிவுத்தளம் கிடைவரையாகவும் சாய்வுக்கோணம் 
சாய்மானமாகவும் அளக்கப்படுகிறது . கிடைவரைக்குச் செங்குத்தான 
திசையில் சாய்மானக்கோணம் அளக்கும் பொழுது மிக உயர்ந்த 
சாய்மானத்துடன் பாறை உள்ளது . ஏனைய திசைகளில் சாய்மானத்தை 
அளந்தால் அது குறைவான சாய்மானத்தைக் கொடுக்கிறது . குறைவான 
சாய்மானக் கோணவளவை மேலோட்டச் சாய்மானமென்றும் மிக 
உயர்வாகக் காட்டப்படும் கோணவளவு உண்மையான சாய்மானமாகவும் 
குறிக்கப்படுகிறது . 
True Position உண்மைநிலை- முப்பரிமாணத்தகவு வரைபடத்தில் 
குறிப்பிட்ட இடநிலையைக் குறிக்கும் . தகைவு ஒரு பொருளின் 
இருபரிமாணங்களைக் குறிப்பிடும் . பொருளின் உண்மையான இடமும் 
கணக்கிடப்பட்ட அல்லது அளந்தறியப்பட்ட அதன் இடமும் நீள அகல 
உயரக்கட்டங்களுடன் குறிக்கப்படும் . 
Truncated Spur முனைமுறிந்த முகடு- பனிப்பாறையரிப்புக்கு 
முன்னுள்ள பள்ளத்தாக்கில் நீட்டிக்கொண்டிருக்கும் முகடு பனிப்பாறைப் 
பள்ளத்தாக்கில் பெயர்ச்சியடைந்தபின் முகடு பள்ளத்தாக்கின் பக்கமாக 
முறிந்துள்ள தன்மையைக் குறிக்கும் . 
Truncation முனைமுறிந்த- பாறையரிப்பால் வெட்டப்பட்டு நீங்கிய 
நிலவுருவமைப்பு . ஒருபக்கத்தில் செங்குத்தான சிகரம் அல்லது சரிவைக் 
கொண்டிருக்கும் . 
Trunk நடுப்பகுதி- கப்பலில் உள்ள இருதளத்திற்கும் இடையிலுள்ள 
செங்குத்தான பாதை . இதன் வழியாக கம்பிவடங்களும் குழாய்களும் 
அமைக்கப்பட்டிருக்கும் . 


287 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Truss தாங்கணைவுக்கட்டு - கட்டமைப்பின் பளுத்தாங்கும் அமைப்பு 
கட்டமைப்பின் தளர்வு விசையையோ அல்லது அழுத்த விசையையோ 
இணைத்துத்தாங்கும் ஆதாரக்கட்டு . முழுக்கட்டமைப்பையும் விட்டம் 
போலத் தாங்கவல்லது . 
Tsunami ஆழிப்பேரலை மிகப் பெரியவளவில் கடல் நிலத்தில் 
ஏற்பட்ட நிலவதிர்ச்சியதிர்வுகளால் அன்றிக் கடற்றரையில் ஏற்பட்ட 
நிலவதிர்வால் உண்டாகும் ஆழிப்பேரலைகள் . இவ்வலைகள் 
பல்லாயிரக்கணக்கான கிலோ மீட்டர் தொலைவு மணிக்கு 800 கிலோ 
மீட்டர் வேகம் வரை கடலில் பரவிச் செல்லும் . கடற்கரையோரத்தில் 
அலையின் வேகம் மிகக் குறைந்து மிகபெரிய அலைகளை உண்டாக்கும் . 
இதனால் அருகிலுள்ள கடற்கரைகளில் கடல் நீர்மட்டம் உயரும் . ஆழிப் 
பேரலைகளால் நிலப்பகுதிகள் மூழ்கடிக்கப்பட்டுப் பெருமளவான 
சேதங்கள் உண்டாகின்றன . இவ்வாறாகத் தமிழ்நாட்டில் 2004 ஆண்டு 
திசம்பர் 26 ஆம் நாள் நிகழ்ந்த இந்தியக்கடல் ஆழிப்பேரலையால் 
கடலூர் , நாகப்பட்டினம் கன்னியாகுமரிப் பகுதிகளில் பெருத்த சேதங்கள் 
உண்டாகியுள்ளன படம் 29 . 
Tug இழுபடகு வலிமையான சிறிய கப்பல் இதன் மூலம் பெரிய 
மிதவைப்படகுகளைத் தள்ளியோ அன்றி இழுத்துக் கொண்டோ 
செல்வதற்காக வடிவமைக்கப்பட்டது . படம் 50 
Tumlehome உட்பக்கவளைவுப்படகு நீர்ப்பரப்பிற்கு மேலுள்ள 
கப்பலின் உடற்பகுதி உட்பக்கமாக வளைந்திருத்தல் . 
Turning circle கப்பல் திரும்புவட்டம் - நெருங்குவழிக் கால்வாயின் 
இறுதியில் கப்பல்கள் திரும்புவதற்காக வட்டமாக அமைக்கப்படும் 
ஆழப்படுத்தப்பட்டுள்ள வளையக்கால்வாய் . இதன் மூலம் அவ்விடத்தில் 
சென்று கப்பல்கள் திரும்பி வர இயலும் . 
Tufa சுண்ணத்துளைப் படிவுக்காரை - துளைமிக்க பல அறைகளைக் 
கொண்ட கடற்பஞ்சு போன்ற சுண்ணக்காரைப் படிவு . இது வெந்நீரூற்றைச் 
சுற்றிலும் நீர் ஆவியாதலால் படிந்து கிடக்கும் . 
Tuff எரிமலைக்குழம்புச் சாம்பல்பாறை - எரிமலைக் குழம்புச்சாம்பலும் 
தூசிகளும் படிந்துருவான பாறை . மிக நுண்பரல் தன்மைக் 
கட்டுக்கோப்புடையது . இதிலுள்ள துகட்கள் 4 மி.மீ. குறைவான 
குறுக்களவு உடையன : 
Turbidity கலங்கல் - நுண்ணிய பாறைப் பொருட்கள் கண்ணுக்குத் 
தெரியுமளவிற்குப் பெரியதாய் நீரில் தொங்கிக் கொண்டிருக்கும் தன்மை . 
சில சமயங்களில் நீரில் கண்ணுக்குத் தெரியாத அளவில் நுண்மையான 
பரல்களையும் தொங்கலாகக் காணப்படும் . ஆனால் அதில் வெளிச்சம் 
புகும் பொழுது நிறையத் தொங்கல்கள் இருப்பது புலப்படும் . இஃது 


288 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


இவ்வாறான நீரில் தொங்கும் நுண்ணிய தொங்கல்களை அளந்தறியும் 
அளவுகோலையும் குறிப்பிடும் . 
Turbidity current கலங்கல் நீரோட்டம் - படிவைச்சுமந்த கலங்கல் 
நீர் தாழ்வான சரிவின் வழியாகக் கடலடித்தளத்தின் அல்லது 
ஏரிப்படுகையின் வழியாகச் செல்லும் பொழுது தெளிவான நீரை 
விடக்கனமான கலங்கனீர் செல்லும் வழியிலுள்ள பாறைகளை எளிதில் 
அறுத்தரித்துச் செல்கிறது . 
Turbulent water கலங்கனீர் . பாறை நுண்துணுக்குகளையுடைய 
கலங்கலான மண்டிநீர் . நீரின் அலைவாய் துணுக்குகள் படியாமல் சுழன்று 
கொண்டிருக்கும் தன்மையன. 

அலைவாய்க் 

கரையிலும் 
ஆற்று வெள்ளநீரோட்டத்திலும் , ஆழ்கடல் ஆற்றுக் குடைவுப் 
பள்ளத்தாக்கிலும் இவ்வாறான மண்டி நீர் காணப்படுகிறது . விரைவாகச் 
சுழலும் மட்துணுக்குகள் ஆற்றுப்பள்ளத்தாக்கையும் கடற்கரையையும் 
ஆழ்கடற் பள்ளத்தாக்குகளையும் விரைவாக அரித்து நீக்கும் 
தன்மையுடையன . கலங்கல் நீரின் ஓட்டம் ஏடுகளைப்போல் சீரானதல்ல . 
கலவையான கொந்தளிப்பான மற்றும் குழப்பத்துடன் கூடிய ஓட்டத்துடன் 
செல்லும் . 


Tween - deck இடைத்தளம்- கப்பல் மேற்றளத்திற்குக் கீழாக உள்ள 
சரக்கு ஏற்றப்பட்டிருக்கும் தளத்திற்கும் மேலான இடைவெளியில் 
அமைந்திருக்கும் இடைத்தளம் . 
Typhoon கடற்கரையோரச்சூறாவளி- வெப்பமண்டலப் பகுதியில் 
கடற்கரையோரங்களில் வெப்பமடைவதால் செங்குத்தாக எழும்பும் 
காற்றால் உண்டாகும் சூறைக்காற்று . சில சமயங்களில் திடீரெனப் 
பெய்யும் இடிமழையுடன் கூடியது . மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் 
மேலாக வீசக்கூடியது . ஆனால் மிகச்சிறிய நிலப்பரப்பில் எழுவது . 


U 


UBC ( Uniform Building Code ) ஒருபடித்தான கட்டடக் கோட்பாடு 

பொதுமக்களின் உடல் நலம் , பாதுகாப்பு , நலன் சொத்துக்களைப் 
பேணல் குறித்த குறைந்தபட்சமாகப் பின்பற்றும் மற்றும் கட்டுப்படுத்தும் 
கட்டமைப்புக் கோட்பாடு. அதன் வடிவமைப்பு கட்டும் பொருட்களின் 
தரமதிப்பு , பயன்பாடு , இருப்பிடம் , மராமத்து போன்றவற்றைச் சட்டமியற்றி 
நீதித்துறை வழியாக முறைப்படுத்தல் . 
UL ( Underwriters Laboratories , Inc.) ஒருங்கிணைந்த ஆய்வகக் 
காப்பீட்டாளர்- ஒருங்கிணைந்த பொருள் பாதுகாப்புச் சோதனை செய்யும் 
ஆதாயமற்ற காப்பீட்டு நிறுவனம் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


289 


ULCC ( Ultra large crude carrier ) மீப்பெரும் சுமைக்கப்பல் 
தொட்டிக்கப்பல்கள் . இவை 3,20,000 டன்களுக்கு மேலான சுமைகளை 
ஏற்றிச் செல்லக்கூடியன. 
Ultimate Load அறுதிச்சுமை - கட்டமைப்பில் உடைவை உண்டாக்கத் 
தேவையான விசை . 
Ultimate production அறுதிநிலை உற்பத்தி - இயற்கை 
வளங்களை எல்லாம் பயன்படுத்தி அழித்தபின் குறைந்த அளவில் 
உற்பத்தியாகும் பொருட்கள் . 
Ultimate strength அறுதிநிலை வலுமை- கட்டமைப்பு உறுப்பு 
உருக்குலையுமுன் தாங்கிய பெரும் விசை . இஃது அறுதிச்சுமையை 
அதன் குறுக்குவெட்டுத் தோற்றப்பரப்பினைக் கொண்டு வகுப்பதால் 
கிடைக்கும் . 
Ultra violet Rays புற ஊதாக் கதிர்கள் - கண்ணுக்குத்தெரியும் 
சூரிய ஒளியில் காணப்படும் ஏழு வகை நிறங்களிலுள்ள ( 4x 10 cm 
- 5x 10-7 cm ) குட்டையான அலைநீளத்தைக் கொண்ட நீல நிறத்திற்கும் 
சற்றுக் கீழான அலை நீளத்தைக் கொண்ட கதிர்கள் . பெரும்பாலான 
புறஊதாக் கதிர்கள் புவிநிலப்பரப்பை எட்டுமுன்னே மேல்நிலைக் 
காற்று மண்டலத்திலுள்ள ஓசோன் அணுத் திரள்களால் 
உட்கவரப்பட்டுவிடுகின்றன . எனினும் அக்கதிர்களின் தாக்கம் 
மலைஉச்சிகளில் சற்று மிகுதியாகவே உள்ளது . 
Ultrabasic rock மிகுமூலப் பாறை - சிலிக்காவடக்கம் 45 % இக்கும் 
குறைந்த தழற்பாறை . இதில் 60 % மேலான பிளேசியோகிளேசு , 
பையோடைட்டு , ஆம்பிபோல் , பைராக்சின் ஆலிவின் , கார்னட்டு , 
மக்னடைட்டு போன்ற அயமக்னீசியக் கனிமங்கள் அடங்கியிருக்கும் . 
தூனைட்டு , பெரிடோடைட்டு அனார்தோசைட்டு போன்ற பாறைகள் இதில் 
அடங்கும் . 
Ultramafic rock மிகுஅய மக்னிசியப்பாறை - கரியநிறமுடைய 
அயமக்னீசியக் கனிமங்களைப் பெருமளவில் ( 50 % ) மேலாகக் கொண்ட 
பாறை . தோலரைட்டு , பேசாலட்டு , ஆம்பிபோலைட்டு , பையோடைட்டுச்சிஸ்டு 
போன்றனவற்றைக் குறிக்கும் . 
Unconformity படிவுயிடைவெளி- தொடர்ச்சியாகப் படிவுகள் ஒரு 
நீர்நிலையில் படிந்து கொண்டிருக்கும்பொழுது இடையில் படிவு ஏற்படாமல் 
தடைப்படுவது . படிவுத்தளம் உயர்த்தப்படுவதாலும் , ஆற்றின் திசைமாறிய 
போக்காலும் புவியியக்க மாற்றங்களாலும் இத்தகைய படிவுயிடைவெளி 
ஏற்படலாம் . 


290 

கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Under cliff சிதில மலையடிவாரம் - மலையடிவாரம் சிதிலமடைவதால் 
மேலுள்ள பாறைகள் சரிவடைதல் . மலையடிவாரத்தின் கீழுள்ள களிமண் 
அரிக்கப்படுவதால் சரிவடையும் சுண்ணப்பாறைகளைக் குறிப்பிடலாம் . 
Undercutting அடியரிப்பு- ஆற்று நீரோட்டத்தால் அதன் 
ஓரங்களிலுள்ள அடிப்பகுதிகளில் உள்ள மென்மையான மண் , பாறைகள் 
ஆகியவை அரித்து நீக்கப்படும் இயக்கம் . அடிப்பகுதிகளில் வீசும் 
மணலை வாரிவரும் வன்மையான காற்று வீச்சால் ஏற்படும் தொடர்ச்சியான 
அரிப்பாலும் பாறைகளின் அடிப்பகுதி வெட்டி எடுத்து நீக்கப்படுகிறது . 
Undertow பின்வாங்கு நீரோட்டம் கடல்பக்கமாகக் கடற்கரையை 
நோக்கி ஓடும் நீர்பரப்புக்குக் கீழாக உருவாகும் நீரோட்டம் பின்வாங்கு 
நீரோட்டமாகும் . இது கரைக்கு எதிரான பின்னரிப்பை உண்டாக்குகிறது . 
கடற்கரையோரப் பாறைகளின் அடிப்புறத்தில் குடைவு உண்டாக்கி 
இஃது அரிக்கிறது . இது பின்வாங்கலை நீரோட்டத்தைக் குறிக்கும் . 
Underwater acoustics ஆழநீரடிஒலி நுட்பவியல்- மின்காந்த 
ஒலியலைகளைக்கொண்டு கடற்றள நிலவுருக்களையும் , கனிமப் 
படிவங்களையும் , கடல்வாழ் உயிரினங்களின் செறிவையும் வகைகளையும் , 
ஆழ்கடல் நீரோட்டங்கள் , ஆழ்கடல் உப்புத்தன்மை , வெப்பநிலை , 
தொல்பொருளியல் பொருட்கள் ஆகியனபற்றி ஆராயும் தொழில் நுட்பம் . 
தொலையுணர்வு உருவப்பதிவு முறையாலும் கடற்றரை , ஏரித்தரைகள் 
பற்றியும் ஆராயப்படுகிறது . 


Underwater archeology ஆழநீரடிதொல்பொருளியல்- மூழ்கிய 
கப்பல் கட்டமைப்புக்களையும் பண்டைக்கால நாகரீகத்தையும் , 
கடல்கோளால் கடலுள் மூழ்கிய பண்டை நகரங்களின் வரலாற்றையும் 
தொல்பொருளியலையும் கட்டடக்கலையையும் ஆராயும் அறிவியல் . 
துவாரகை , பூம்புகார் போன்ற கடலினுள் புதைந்த நகரங்களையும் 
அவற்றின் கட்டடக்கலையையும் ஆராயும் அறிவியல் . 
Underwater architecture ஆழநீரடிக் கட்டடக் கலை 
ஆழநீர்நிலைகளில் ஏற்படுத்தும் கட்டடக்கலையியல் . நீர்மூழ்கிக் கப்பல் , 
கப்பல் கட்டமைப்பு , கப்பல் கட்டுமானப் பொறியியல் , 
தொலையுணர்வியக்கத்தால் இயங்கும் ஆழ்கடல் ஊர்திகள் , ஆழநீரடி 
ஆய்வுக்கப்பல்கள் கட்டும் விதம் போன்றவற்றை வடிவமைக்குமியல் . 
Underwater gradient கடற்றளச்சரிவுவீதம்- கடற்றளத்தின் சரிவைப் 
பொருத்தது . 
Undisturbed water level குலையாத நீர் மட்டம் 
அலையியக்கத்திற்குக் கீழேயுள்ள நீர் . 


291 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Updrift அலைவாய்க்கரைப் படிவு . குவியும் திசை அலைவாய்க் 
கரையியக்கத்தால் எடுத்துச் செல்லும் கடற்கரை மணற் பொருட்கள் 
சென்று குவியும் திசை . 
Uniformly distributed load ஒருபடித்தாகப் பரவியசுமைவிசை- 
நடைமுறையில் ஒரு கட்டமைப்பு உறுப்பின் முழுநீளம் அல்லது அதன் 
ஒருபகுதியின் நீளம் மாறாத விசையினால் தாக்கப் படுவதைக் குறிக்கும் . 
Upland மேனிலம் - கடற்கரையை அடுத்துக் காய்ந்து போயிருக்கும் 
நிலப்பரப்பைக் குறிக்கும் . இது சாதாரண வேலியேற்றக் கோட்டுக்கு 
மேலாக இருக்கும் நிலப்பகுதி . 
Uplift Bridging தூக்குபாலம் - வடிவமைப்பைத் தூக்குவதற்காகத் 
தேவைப்படும் பாலம் . கீழடுக்கிலுள்ள M- தொடரின் முதல் வில்நாண் 
தட்டுப்புள்ளி , LH அல்லது DLH தொடர் குறுக்குச் சட்டங்களையும் 
வடிவமைப் பின் பிறவிடங்களிலுள்ள அடித்தளவில் நாண் 
தட்டுப்புள்ளிகளையும் வடிவமைப்பிலுள்ளபடி தூக்கி அமைக்கப் பயன்படும் 
வடிவமைப்பு தூக்கு பாலம் . 
Uprush மேற்பாய்ச்சல் - அலையுடைவு ஏற்பட்டவுடன் உடைவுற்ற 
அலை கரைமுகப்பை நோக்கிப் பாய்ந்து வருதல் . 
USL ( Uniform Shipping Laws ) ஒருபடித்தான கப்பல் விதிகள் 
நிலையான கப்பல்களை வடிவமைக்கவும் கட்டவும் ஆஸ்திரேலியக் 
கோட்பாடுகளைப் பின்பற்றிக் கட்டும் விதிகளைப் பொருத்தது . 
Upwelling பொங்கியெழுதல் ஆழநிலையிலிருந்து நீர் பொங்கி 
ஆழமற்ற இடத்திற்கு மேலே வருதல் . ஆழமான நீர்நிலையில் மேலேயுள்ள 
நீர் ஓடுவதால் அவ்விடத்தை நிரப்பக் கீழேயுள்ள நீர்மேலே வரும்நிலை. 
கடற்கரைக்கு இணையாகத் தொடர்ந்து காற்று வீசுவதாலும் இவ்வாறு 
நிகழலாம் . அதனால் மேலேயுள்ள நீர் ஓட ஆரம்பித்தவுடன் கீழேயுள்ள 
நீர் அவ்விடத்தை அடைவதால் ஏற்படும் சுழற்சியியக்கம் . கடற்படுகையில் 
நிலநீர் ( பொதுவாகக் கடல் 

நீரை விட உயர்ந்த வெப்பநிலையில் உள்ளது ) 
கடல்நீருடன் கலப்பதால் கடல்நீர் சூடடைந்து கீழிலிருந்து மேலாக 
வருதல் . 
Urban Traffic Control ( UTC ) நகரப் போக்குவரத்துக் கட்டுப்பாடு 
ஒருங்கிணைந்த முறையில் நகரப் போக்குவரத்தைக் கட்டுப்படுத்தத் 
தேவையான கணினி மென்பொருட்களும் , கணினிகளும் , போக்குவரத்துக் 
குறியீடுகளும் , அடையாள விளக்குகளும் போக்குவரத்துடன் இணைத்துப் 
பொருத்திப் போக்குவரத்தைக் கட்டுப்படுத்தல் . 


292 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


V 


Vadose water தரைநீர்- நிலநீர்மட்டத்திற்கு மேலாகப் பாறைகளில் 
அல்லது மண்ணில் காணப்படும் நிலநீர் . 
Valley கூரைச்சரிவுக்கோணம்- கூரையின் இருபக்கவாட்டிலும் சரிந்து 
சேருமிடத்திலேற்படும் கோணத்தைக் குறிக்கும் . 
Valley பள்ளத்தாக்கு - நிலப்பரப்பில் காணப்படும் குறுகிய அல்லது 
ஒடுங்கி நீண்டுள்ள பள்ளம் ஆற்றுத்தாரைகளில் ஆற்றுநீர் அரிப்பால் 
உண்டாகிறது . படம் 21 . 


Valley glacier பள்ளத்தாக்குப் பனிப்பாறை - உயர்ந்த இடத்தில் 
உருவாகும் பனிப்பாறை பள்ளத்தாக்குப் புறம் நகர்ந்து நிற்கும் . 
Valley train தொடரான பனிப்பாறைத் துண்டச் சிதிலங்கள் 
பனிப்பாறை நகர்ச்சியால் இழுத்துவரப்பட்ட பாறைத்துண்டங்களும் 
பனிப்பாறைகளும் நீண்ட தொடராகக் கோடைகாலங்களில் காணப்படும் 
விதம் . 
Valley wind பள்ளத் தாக்குக் காற்று - பகற் காலங்களில் 
பள்ளத்தாக்குகளில் வீசும் காற்று அமைதியான தட்பவெப்ப நிலையிலும் 
மேகமில்லாத்தெளிந்த வானத்துடனும் உள்ள பொழுது பள்ளத்தாக்கின் 
சரிவுகளிலுள்ள காற்று சூரிய வெப்பத்தால் வெப்பமடைந்து மேலே 
செல்ல அவ்விடத்தை நிரப்பப் பள்ளத்தாக்கின் கீழிலிருந்து மேல்நோக்கி 
வீசும் குளிர்ந்த காற்று . 
Value Engineering மதிப்புக்கூட்டுப்பொறியியல் அறிவியல் 
முறைகளைப் பயன்படுத்தி நுகர்வோருக்கு மிகுதியும் ஊதியம் 
அளிக்கக்கூடிய மிக உயர்ந்த அமைப்பை உருவாக்குதலையும் அவர் 
விரும்பும் வண்ணம் ஆராய்ந்து பொருட்களைத் தெரிந்தெடுத்து மதிப்புக் 
கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்தலையும் குறிக்கோளாகக் கொண்ட 
பொறியியல் . 


Vapour Barrier வாயுத்தடுப்பான் - இயல்பில் சவ்வை ஒத்த பொருள். 
அதனூடே புகுந்து ஈரமும் வாயுவும் ஒருபக்கத்திலிருந்து மறுபக்கம் 
ஊடுரூவிச் செல்ல அனுமதிக்காத தடைப்பொருள் . 
Vapour pressure நீராவியழுத்தம் வளிமண்டலத்திலுள்ள நீராவி 
வளிமண்டலத்தை அழுத்துவது . காற்றில் மிகுந்த நீராவியடக்கம் இருக்கும் 
பொழுது உயர்ந்த நீராவியழுத்தம் வளிமண்டலத்தில் ஏற்படுகிறது . 
Variability of waves அலைகளின் வேறுபாடு- ஒரு தொடரான 
அலைவரிசையில் தனிப்பட்ட அலைகளின் உயரமும் கால அளவும் 


) 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


293 ) 


வேறுபடுதல் . அலை தோற்றவிடத்திலிருந்து அலை பரவிச்செல்லும் திசை 
ஒன்றுக்கொன்று வேறுபடுதல் , அலைவுச்சிப் புறமாக அலையுயரம் 
ஒன்றிற்கொன்று வேறுபட்டிருப்பது . 
Variable Message Signs ( VMS ) மாறிவரும் போக்குவரத்து 

) 
அடையாளக் குறியீடுகள் தொலைவுணர்வுக்கருவிகள் மூலமாகச் 
சூழ்நிலைக்கேற்றபடி போக்குவரத்து அடையாளக் குறியீடுகளை மாற்றி 
வாகனங்களுக்குச் செய்தி தெரிவித்தல் 
Variscan Rocks வேரிஸ்கான் பாறைகள் - பிற்பட்ட தொல்லுயிரூழிக் 
காலத்தில் ஏற்பட்ட புவிமலைத் தோற்றவியக்கம் . இம்மலைப்பாறைகள் 
கார்போ - பெர்மியன் காலக்கட்டத்தைச் சார்ந்தன. இப்பாறைகள் 
கெர் சீனியன் மலைத் தோற்றவியக்கப் பாறைகளாகவும் 
குறிக்கப்படுகின்றன . 
Varve பனிப்படிவுப் பாறையடுக்கு பனிப்பாறைகளால் இழுத்துவரப்பட்ட 
குறுமணல் களிமண் போன்றவை கோடையில் உருகி ஏரி , குளம் 
கடல்களில் அடுக்கடுக்காக ஒன்றன் மேல் ஒன்றாகப்படிந்து 
பல்லாண்டுகளில் தொடர்ச்சியாக உண்டான படிவு . இது கோடைகால , 
குளிர்காலத் தட்பவெப்பநிலை மாறுபாடுகளைக்காட்டும் . படிவாகும் . 
Veering wind வலஞ்சுழிக்காற்று - காற்று வீச்சின் திசை 
வலஞ்சுழியாகத் திரும்பி அடித்தல் . 
Vein ( mineral ) கனிமக்கொடி - பாறையில் ஏற்பட்ட பிளவு அல்லது 
வெடிப்புத்தளங்களில் கனிமத்திரவங்கள் ஊடுருவிக் கனிமமாதல் . 
குவார்ட்சு , பெல்சுபார் , பொன் , வெள்ளி , தாமிரக்கனிமக் கொடிகள் 
ஆகியவற்றை எடுத்துக்காட்டாகக் குறிப்பிடலாம் . 
Velocity profile உந்துவிரைவு வேக வேறுபாடு- ஆற்றுப்படுகை 
எல்லைப் புறத்தின் மீதுள்ள நீரின் உந்துவிசை வேகமாறுபாட்டைக் 
காட்டும் வரைப்படம் . இதில் படுகைக்கு மேலுள்ள உயரத்தின் மீது 
ஒவ்வொரு உயரநிலையிலும் நீர் செல்லும் வேகம் குறிப்பிடப்படும் . 
Ventilator காற்றோட்டப்புழை- சுவாசிப்பதற்காகக் காற்றை 
உள்வாங்கவும் வெளியேற்றுவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட காற்றோட்டப்புழை . 
Ventrifact காற்றடிப்பன்முகக்கூழாங்கல் மணலைவாரிச் செல்லும் 
காற்று பாறைகளின் மீது மோதுவதால் உடைப்பட்டு எடுத்துச் செல்லும் 
சிறு பாறைத்துண்டுகளும் காற்று வீச்சால் தாக்கப்பட்டுத் தட்டையான 
மற்றும் கூரிய விளிம்புகளையுடைய முகத்தளங்களைக் கொண்ட 
பாறைத்துண்டுகள். 


294 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Vernier நழுவுத்துணை துல்லியளவுக்கருவி- அளவுகோலுடன் 
இணைக்கப்பட்ட துணைக்கருவி இதன் மூலம் மேலும் ஒருதசம அளவு 
துல்லிதமாக நீளத்தை அளக்கலாம் . அளவு கோல் செ.மீ. இல் 
வரையறுக்கப்பட்டிருந்தால் துணைக் கருவியின் நிளம் 9/10 செ.மீ. 
ஆக இருக்கும் . இது மேலும் 10 சமபங்காகப் பிரிக்கப்பட்டிருக்கும் . 
நழுவுக்கருவி அளவு வரை அளவுகோலின் வரையில் 0 ஆகும்வரை 
நகர்த்தப்பட்டு அடுத்த தசமக்குறி குறிக்கப்படும் . நழுவுக்கருவி 
அளவுகோல் வரைக்கு நேர் எதிர்த்திசையில் நகரும் . அதனால் 
அளவுகோல் வரை நழுவுக் கருவியின் வரைகோட்டின் மீது நேரடியாகப் 
பொருந்தும் . 
Vertical Exaggeration செங்குத்துநிலைப் பெரிதாக்கம் - கிடையான 
நீள அளவுடன் ஒப்பிடுகையில் உயர அளவைப் பலமடங்கு உயர்த்திப் 
பார்த்தால் மட்டுமே தெளிவான குறுக்கு வெட்டுத் தோற்றம் கிடைக்கும் . 
நிலப்படத்தில் கிடையான 1 செ.மீ. நீளத்தை 1 

கி.மீ. 
ஆகக்குறியிடுகையில் 1 செ.மீ. உயரத்தை 100 மீ . ஆகக் குறிப்பிடுவது 
அல்லது 10 மீ . ஆகக் 

ஆகக் குறிப்பிடுவது மேலும் பெரிதாக்கிப் 
பார்ப்பதைக் குறிப்பிடும் . 
Vertical Interval குத்துயரவேறுபாடு- நிலப்படத்தில் செங்குத்தான 
நிலையில் குறிப்பிடும் இரு புள்ளிகளுக்கிடையே உள்ள உயரவேறுபாடு 
Vertical Photograph செங்குத்துநிலை ஒளிப்படம் -உயரநிலையில் 
( வானத்திலிருந்து ) கூடுமான வரை புவிப்பரப்பிற்குச் செங்குத்து 
நிலையிலிருந்து எடுத்த ஒளிப்படம் . இதன் மூலம் புவியின் மேற்பரப்பிலுள்ள 
பாறைகளின் புவியமைப்பு நிலைகளையும் பாறைவகைகளையும் அவற்றின் 
சாய்மானங்களையும் எளிதில் அறியலாம் . 
Vesicular rock கொப்புளத் துளையுடைய எரிமலைக் . 
குழம்புப்பாறை - எரிமலைக்குழம்பு விரைவாகக் குளிர்ந்து உறைவதால் 
வாயுக்களும் மற்றும் திரவங்களும் குமிழிகளாகப் பாறையில் 
அடைபட்டதால் ஏற்பட்ட துளைகள். 
Vessel element சோற்றுத்தண்டு . ஆமணக்குப் போன்ற சில 
தாவரங்களில் காணப்படும் கூடான தண்டுப்பகுதி . 
Vibration அதிர்வு- அலையும் , எதிரிடும் , அன்றிப் பிறகாலவட்டச் 
சுழற்சியுடைய உறுதியான அல்லது மீட்சித் தன்மையுடைய பொருள் , 
ஊடகம் , தளம் ஆகியவை தன் நிலையான தன்மையிலிருந்து பிறழ்ந்து 
மீண்டும் பழைய நிலையை எட்டுவதைக் குறிக்கும் . 
Viscosity பாகுத்தன்மை - திரவம் ஓடுவதற்குப் பாகுத்தன்மை 
ஏற்படுத்தும் தடை . பாகுத்தன்மை - மிகுந்த எரிமலைக்குழம்பு மிக 
மெதுவாகப் புவியீர்ப்புவிசையால் நகரும் . 


295 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Viscous Lava பாகுத்தன்மைமிகுந்த எரிமலைக்குழம்பு உயர்ந்த 
உருகு நிலையை உடைய எரிமலைப் பாறைக் குழம்பு விரைவாகக் 
குளிரும் பொழுது அதன் பாகுத்தன்மை உயருகிறது . அதனால் எரிமலைக் 
குழம்பு கெட்டியாகி இறுகிப் பசை போன்று ஒட்டிக் கொண்டு வெகு 
தொலைவு ஓட முடியாமல் முக்கோணக்கூம்பு போலக் குவிந்து 
உறைகிறது . இக்குழம்பு சிலிக்காவடக்கம் மிகுந்திருந்தால் அதில் 
பாகுத்தன்மை மிகுந்திருக்கும் . 
Visibility தெளிவுப்பார்வைத் தொலைவு- புவிப்பரப்பின் வளைவுத் 
தளத்திற்கும் கடல் மட்டத்திற்கும் மேலேயுள்ள உயரப்பார்வைத் 
தொலைவுக்கும் இடையே உள்ள தொலைதூரம் . பார்வை குவித் 
தொலைதூரம் , காற்றுமண்டலத்தெளிவுத் தொலைதூரம் , பகல் 
இரவுக்கால நிலை , ஆகியவற்றைப் பொருத்தும் தெளிவுப்பார்வைத் 
தொலைவு வேறுபடுகிறது . 
Visor கவசமுகத்தகடு உருட்டுக்கப்பலில் வெளிப்புறவளைவில் 
உள்ள கதவுத்தகடைக் குறிக்கும் . 
VLCC ( Very large crude carrier ) பெருந்தொட்டிக்கப்பல - 
தொட்டிக்கப்பல் 1,60,000 முதல் 3,20,000 டன் வரையான பாறை 
எண்ணெய்யை ஏற்றிச் செல்லும் படம் 51 . 
Voidspace காலியிடம் - கப்பலினுள் சரக்கு ஏற்றுவதற்காக மீதமுள்ள 
காலியிடத்தைக் குறிக்கும் . 
Volcanic ash எரிமலைச்சாம்பல்- எரிமலை வெடித்துக் குழம்பினை 
உமிழும் பொழுது வெளிப்படும் நுண்துகட்கள் . இஃது எரிமலைத் 
தூசியைக் காட்டிலும் சற்றுப் பெரியபரல் தன்மை கொண்டது 
Volcanic bomb எரிமலைக்குண்டு- எரிமலைக் குழம்புக்கட்டி . 
பெரும்பாலும் உருண்டை வடிவினையுடையதாயிருக்கும் . எரிமலை 
வாயிலிருந்து திரவநிலையில் வீசியெறியப்பட்டதாகும் . கீழே விழும் 
பொழுதே உறைந்து திடப்பொருளாகிறது . இதன் உருவளவு ஒருசில 
சென்டிமீட்டர் பருமனிலிருந்து 30 சென்டிமீட்டருக்கும் சற்றுப் 
பெரியதாயிருக்கும் . 
Volcanic dust எரிமலைத்தூசி- எரிமலைகுழம்பு நுண்துகட்கள் . 
எரிமலை வெடித்துமிழும் பொழுது அதன் வாயிலிருந்து விசையுடன் 
ஊதிவெளிப்படும் நுண்துகட்கள் . வளிமண்டலத்தில் எறியப்படும் . 
இத்துகட்கள் காற்றால் வெகு தொலைவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டுப் 
படிகின்றன . 1883 ஆம் ஆண்டு கிராகதோவில் வெடித்த ளிமலையிலிருந்து 
கிளம்பிய தூசி புவிப்பரப்பின் பெரும் பகுதியைச் சூழ்ந்து பலநாட்களுக்குச் 
சூரியனை மறைத்தது . 


296 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Volcanic neck or Plug எரிமலைக் கழுத்து முளை- எரிமலைவாய் 
உறைந்த எரிமலைக் குழம்பால் அடைபடுதல் . 
Volcanism எரிமலையியக்கம் - புவி ஆழத்திலுள்ள உயர்ந்த 
வெப்பநிலைப் பாறைக்குழம்பு தன்னுடன் இருக்கும் திடப்பொருட்களையும் 
வாயுப் பொருட்களையும் உள்ளடக்கி நிலப்பரப்பை விரைவாக 
வந்தடைந்து பிதுக்கப்படும் அல்லது வெடிக்கும் இயக்கம் . 
Volcano எரிமலை- புவி . ஓட்டிலுள்ள பாறைக் குழம்பின் வாய் . உருகிய 
பாறை அல்லது குழம்பு இதன் வழியாக இறுதியில் காற்றில் 
பிதுக்கப்படுகிறது அல்லது வெடித்துமிழப்படுகிறது . இவ்வாறு வெளிப்படும் 
குழம்பால் எரிமலை உண்டாகிறது . கெட்டியான பாகுத்தன்மையால் 
இக்குழம்பு கூம்பு வடிவ மலைகளாகின்றது . பின்னர் வெடித்துமிழப்படும் 
பொருட்களால் இம்மலை மேலும் பெரிதாக வளர்ச்சியடைகிறது . 
பக்கவாட்டிலும் முகட்டிலும் குழம்புகள் உறைந்து பாறைகளாகின்றன. 
சுழற்சியுறும் மேல்நிலை நீரும் நிலநீரும் ளிமலைக்குழம்பை நிலப்பரப்பிற்கு 
அண்மையில் சந்திக்கும் பொழுது ஏராளமான நீராவியும் உடன் 
வெளியேறுகிறது . எரிமலைவாய் இயக்கத்துடன் இருக்கும் பொழுது 
அதனை இயங்கு எரிமலை என்றும் பலகாலமாக அவிந்த வாயுடைய 
எரிமலையை அவிந்த எரிமலை என்றும் குறிப்பிடலாம் . விட்டுவிட்டுக் 
குமுறும் எரிமலை சில காலங்களுக்குப் பின் வெடிக்கும் தன்மையது . 
அதன் வாய் உறைந்த எரிமலைக்குழம்பால் அடைபட்டிருக்கக் கூடும் . 
எரிமலை வாயிலிருந்து வாயுக்கள் திரவங்கள் உறைந்தபாறைகள் 
ஆகியன வெளிவரும் . திரவப் பொருட்களின் இயக்கம் குறிப்பிடத்தக்கது . 
திரவப்பொருட்கள் ஆறாகப் பல கிலோ மீட்டர் தொலைவு ஓடக்கூடும் . 
சிலசமயங்களில் எரிமலைப் பக்கவாட்டுப் பகுதிகளிலும் பிய்த்துக் 
கொண்டு வெளிவரும் எரிமலைக் குழம்பு பல சதுரக் கிலோ மீட்டர் 
தொலைவு பரந்து அமைபவை தட்டை எரிமலை எனப்படும் 
தக்காணமேடைவெளித்திராப்புகள் அவ்விதமாக 5,00,000 சதுர கிலோ 
மீட்டர் பரப்பில் மைய இந்தியாவில் பிதுக்கப்பட்டுப் பரவியுள்ளன . எரிமலை 
இயக்கத்தைப் பொருத்தும் எரிமலைகள் வகைப்படுத்தப் படுகின்றன . 
அவை வெடிக்கும் எரிமலைகள் ( கவாய் , ஸ்ராம்போலி), பிதுக்கு 
எரிமலைகள் ( வெசுவியன் , பிலியன் ) , பிளவுத்தள எரிமலைகள் ( சப்பான் , 
பிலிபைன் , இந்தோனிசியா, மேற்குவட தென்னமெரிக்கப் பகுதிகள் ) 
என்பனவாகும் . படம் 1,2,21,57 . 


Volcanology எரிமலையியக்கவியல்- எரிமலை உண்டாவதைப் 
பற்றியும் உயர்வெப்பழுத்தநிலைத் திடதிரவ வாயுப்பொருட்கள் புவியில் 
செயல்படும் விதத்தையும் ஆராய்ந்து விளக்கும் அறிவியல் . 
V - shaped valley V- வடிவப்பள்ளத்தாக்கு - ஆற்றின் குறுக்கு வெட்டுத் 
தோற்றத்தில் V - வடிவத்தில் இருக்கும் பள்ளத்தாக்கு . ஆறு தனது 


. 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


297 


படுகையைச் செங்குத்தாக , விரைவாக அரித்து நீக்கப்படுவதால் 
இத்தகைய பள்ளத்தாக்குகள் உண்டாகின்றன . ஆற்றுப்படுகை 
புவியியக்க விசைகளால் தூக்கப்பட்டு உயர்த்தப்படும் பொழுது 
ஏற்கெனவே உள்ள ஆறு தனது படுகைகளை இளமையாற்றலுடன் 
அரித்து ஆழமாக்குகிறது . அதனால் ஆழமான V- வடிவப் பள்ளத்தாக்கு 
உண்டாகிறது . 
Vulnerable road user இடர்வாய்ப்புறு சாலைப் பயன்பாட்டாளர் 
சாலைகளில் மிதி வண்டி ஓட்டுனரும் நடையாளர்களும் மிகவும் 
எச்சரிக்கையாகச் செல்ல வேண்டியவர்கள் . கவனக்குறைவால் 
இவர்களுக்கு விபத்துக்களும் காயங்களும் ஏற்படும் . 

W 


Wakatipu Lake வாகாதிபு ஏரி- நியூசிலாந்தின் தெற்குத்தீவின் தென் 
மையப்பகுதியிலுள்ள ஏரி . இது S வடிவ ஏரி இது 77 கிலோ மீட்டர் 
நீளமும் 5 கிலோ மீட்டர் அகலமும் உடையது . இதன் பரப்பு 293 
சதுரக் கிலோ மீட்டர் . இதன் மிகையான ஆழம் 378 மீட்டர் . தார்ட்டு , 
இரீசு , பச்சைக்கல் , வோன் ஆகிய ஆறுகள் இதில் கலக்கின்றன . 
இதிலிருந்து கவாராவு நதியும் , குளுதா நதியும் உற்பத்தியாகின்றன. 
Waning Slope மிகக்குறைந்த சாய்வுடைய சரிவு- மிகக் குறைந்த 
சாய்வுக்கோணத்தைக் கொண்ட சரிவு . கிட்டத்தட்ட சமதளமான 
நிலப்பரப்பு . மிக நுண்ணிய பொருட்கள் அதன் அடிவாரத்தில் குவியும் . 
தொடர்ச்சியான இயற்கையரிப்பால் இச்சரிவு தெளிவாகப் புலப்படும் . 
இச்சரிவுத் தளம் வீழ்ச்சியடையும் பொழுது சமதளநிலப் பரப்பு உருவாகும் . 
Warping பிளவிறக்கம்- படிவுக்குவியல்களோ அல்லது பாறைகளோ 
புவியியக்க விசைகளினால் தாழ்த்தப்பட்டால் அவை கீழிறங்குகின்றன . 
உயர்த்தப்பட்டால் மேலே தூக்கப்படுகின்றன . அதனால் குறைந்த சரிவுக் 
கோணங்களையுடைய பிளவுத்தளங்கள் உண்டாகின்றன .. 
Washland வெள்ள அரிப்புநிலம்- ஆறு அல்லது கழிமுகம் ஆகியவை 
வெள்ளத்தால் கரைக்கு மேல் புரண்டு வரும் பொழுது சூழ்ந்துள்ள 
தாழ்ந்தபகுதிகள் நீரில் மூழ்கி வெள்ள அரிப்புக்கு உட்படுகின்றன. 
Washout மழையரிப்பு - திடீரெனப் பெய்யும் பெருமழையால் ஏற்படும் 
வெள்ளத்தால் ஆற்றங்கரைகளும் பாலங்களும் அரித்துச்செல்லும் 
தன்மை . 
Water depth நீராழம் - கடற்றளத்திற்கும் நிலையான நீர்மட்டத்திற்கும் 
இடைப்பட்ட தொலைவு . 
Water line நீர்மட்டம் - கடலும் நிலமும் சந்திக்குமிடம் . இம்மட்டம் 
ஓதவலைவுகளாலும் காற்று , புயல் போன்றவற்றாலும் மாறுபடும் . 


298 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


- 


கடற்கரையில் அலைகள் உண்டாகும் பொழுது இம் மட்டம் 
பின்வாங்கலையின் எல்லை வரை குறிப்பிடப்படும் . நீர்மட்டத்திற்கும் 
மூழ்கியிருக்கும் கட்டமைப்பிற்கும் இடையேயுள்ள எல்லைக்கோடு . 
Water logging நீர்தேங்கிய நிலப்பரப்பு நிலநீர் மட்டத்தை வெட்டி 
நிலநீரை வெளிப்படுத்தும் பொழுது நீர்தேங்கிய நிலப்பரப்பு உண்டாகிறது . 
கழிமுகங்களில் ஆற்றுநீர் கட்லுடன் கலக்க இயலாதபோதும் , ஏரி , 
குளங்களைச் சுற்றியுள்ள தாழ்ந்த நிலப்பகுதிகளில் மழைநீர் தேங்கும் 
பொழுதும் நீர் தேங்கிய நிலப்பரப்பு உண்டாகிறது . 
Water mark நீர்மட்டக்குறி - ஒரு நீர்நிலை கரையில் ஒரு கோடு 
அல்லது குறியைவிட்டு விலகிச் செல்வதைக் குறிக்கும் . இது முன்னர் 
அந்த அளவுக்கு நீர் நிறைந்துள்ள நிலையைக் காட்டும் . 
Water navigable- நாவாய்ப் பயணத்திற்குரிய நீர் - வணிகத்திற்காகப் 
படகு , மரக்கலங்கள் , நாவாய் , கப்பல்கள் செல்லும் ஆற்றுவழி அன்றிக் 
கடல்வழிக் கால்வாய் வழியாகச் செல்லுதல் . 
Water Sensitive Urban Design நீர்க்கூருணர்வு நகர்புற வடிவமைப்பு 

நீர்ச்சுழற்சி மேலாண்மையை அடிப்படையாகக் கொண்டும் நகர்ப்புற 
நிலவுருவ இயலை அடிப்படையாகக் கொண்டும் நகரவடிவமைப்பைத் 
திட்டமிட வடிவமைத்தல் . 
Watershed ஆற்றுநீர்நிலை- ஆற்றுநீர்ப் பிடிப்புப்பகுதியின் எல்லைப் 
புறம் . இஃது உயர்ந்த மேடுகளினால் அடுத்துள்ள ஆற்றின் 
எல்லைப்புறத்தைப் பிரிக்கின்றது எனினும் ஓர் ஆற்றுநீர்நிலை 
பிளவுத்தளங்களால் வெட்டப்பட்டுப் பக்கவாட்டிலுள்ள பிற 
ஆற்றுநிலநீர்ப்படுகைகளைக் கவரும் அல்லது இழுக்கும் வாய்ப்புள்ளது . 
Waterspout கடற் சூறாவளி வெப்பமண்டல 

அல்லது 
மிதவெப்பமண்டலக் கடற்பகுதிகளில் ஏற்படும் சூறாவளி. புனல் குழாய் 
போன்ற அமைப்பில் கருமேகமோ அல்லது நீர்க்கம்பமோ மேல்நோக்கி 
எழுந்து சூறாவளிபோல் கடலில் வீசுதல் . 
Water table நிலநீர்மட்டம் - நிலநீர் செறிந்து பூரித மடைந்த 
நிலப்பகுதியின் மேல்மட்டம் . இப்பகுதியில் நிலநீர் மேலேயுள்ள 
புகாப் பாறையைச் சார்ந்திராது . அதனால் அடைப்பட்ட நீர்ப்படுகை 
மேற்புறமாக இருந்தால் நிலநீர்மட்டம் நீர்ப் படுகையைச் சார்ந்திராது . 
தனித்திருக்கும் . கிணற்று நீரின் ( நிலநீரின் ) நிலையான மேல்மட்டம் . 
நிலநீர்மட்டத்திற்குக் கீழப் பாறைகளிலுள்ள துளைகளும் வெடிப்புகளும் 
பிளவுகளும் - நீர் நிறைந்து சொரியும் தன்மையதாயிருக்கும் . 
நிலநீர்மட்டத்திற்குக் கீழாகத் தோண்டினால் பாறைகளில் நீர் சுரக்கும் . 
வறட்சிக் கோடைக் காலங்களில் இந்நீர் மட்டம் கீழிறங்கும் . 
மழைக்காலங்களில் இம்மட்டம் மேலே உயரும் . 


நீர் 


299 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Water tight நீர் உட்புகாத- நீர் அழுத்தத்தினால் திறப்புகளின் 
வழியாக நீர் உட்புகாவண்ணம் பாதுகாக்கப்பட்ட தன்மையைக் குறிக்கும் . 
மூடியகதவு மற்றும் மூடியதிறப்புகளின் வழியாக நீர்புகாமல் 
பாதுகாக்கப்பட்டிருக்கும் . மற்றும் கப்பலின் உடற்பகுதி பழுதடைந்த 
பொழுதிலும் நீர் உட்புகாதபடி பாதுகாக்கப்படவேண்டுவதற்காகச் செய்யும் 
ஏற்பாடு . 
Wave அலை நீர்ப்பகுதியின் அலைவுறும் பகுதி . நீர்ப்பரப்பில் மாறிமாறி 
நிகழும் நீர்ப்பரப்பின் உயர்வையும் தாழ்வையும் குறிக்கும் . 
திரவப்பொருளின் மேற்பகுதியின் உலைவு . கடலில் இது மேடுபள்ளமாக 
அல்லது வீக்கமாக கூனலாகக் காட்சியளிக்கும் . 
Wave age - அலைமுதிர்ச்சி அலைமுதிர்ச்சியை 

அலை 
உந்துவிசைவேகத்திற்கும் காற்று உந்து விரைவு வேகத்திற்கு முள்ள 
விகிதத்தைக் கொண்டு கணக்கிடப்படுகிறது . 
Wave base அலையடிப்பகுதி - ஆழமற்ற நீரின் படுகைப் பகுதியை , 
அலை அரிக்கும் ஆழம் அல்லது கிடைத்தளத்தைக் குறிக்கும் . 
Wave climate அலைப் பருவநிலை- ஓரிடத்திலேற்படும் அலைகளின் 
உயரம் , காலவளவு , திசை , போன்ற இயல்பான நிலைகளைப் பல 
ஆண்டுகளாக அளந்து அவற்றின் தோராயமான நிலையைக் கணக்கிட்டுக் 
குறிப்பது அதன் அலைப்பருவ நிலையாகும் . 
Wave climate atlas அலைப்பருவநிலை நிலப்படத் தொகுப்பு 
இதில் தொடர்ச்சியாகப் பல நிலப்படங்கள் தொகுக்கப்பட்டிருக்கும் . 
இப்படங்கள் - ஓரிடத்தின் நீண்ட கடற்கரையின் நீண்டகால 
அலைப்பருவநிலையின் தோரயமான தன்மையினைக் காட்டும் . இவை 
இலையின் நிலை வேறுபாட்டைக் காட்டும் . 
Wavecrest அலைமுகடு- அலையின் மிக உயரமான பகுதி . நிலையான 
நீர்ப்பரப்புக்கு மேலுள்ள அலையின் ஒரு பகுதி . 
Wave - cut platform அலையுண்டாக்கியமேடைவெளி- வெள்ளலை 
மண்டலத்திற்குக் கீழாக உண்டாகும் கிடையான மேடைவெளி. கடற்கரை 
பின்வாங்கிச் செல்வதால் விட்டுச் சென்ற இடம் . படம் 28 . 
Wave direction அலைவரும் திசை- அலைகள் வரக் கூடிய 
திசையைக் குறிக்கும் 
Wave drift அலைப்பெயர்ச்சி - அலைகள் நகரும் திசையில் குறிப்பாக 
மிகப்பெரிய அலைவீச்சுடன் கூடிய அலைகள் நகரும் திசையில் முன்னால் 
இடம்பெயரும் நீரின் அளவு . அலையுச்சி , அலைத்தாழ்வைக்காட்டிலும் 
சிறிது முற்புறமாக வளைவதால் நடைபெறுகிறது . 


300 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Wave generation அலைத்தோற்றம்- காற்றால் அலையின் ஆற்றல் 
வலுவடைதலைக் குறிக்கும் . 
Wave height அலையுயரம்- அலையுச்சிக்கும் அலைத் தாழ்வுக்கும் 
இடையேயுள்ள உயரம் . 
Wave hindcast தொன்மைக்கால அலைக்கணிப்பு . தொன்மைக் 
காலத்தில் உண்டான அலைகளின் அலையியல்புகளைப் பழங்காலத் 
தட்பவெப்பநிலைப் படங்களைக் கொண்டு கணித்தல் . 
Wavelength அலைநீளம் - அலைகளின் சமஉயரப் புள்ளிகளிலிருந்து 
அளக்கப்படும் தொலைவு . அலையுச்சியிலிருந்து அடுத்து வரும் 
அலைஉச்சிக்கும் அல்லது அலைத்தாழ்விற்கும் அடுத்து வரும் 
அலைத்தாழ்விற்கும் இடைப்பட்ட தொலைவு . 
Wave period அலைவுக்காலம் ஒரு நிலையான புள்ளியிலிருந்து 
இரு அடுத்தடுத்த அலை உச்சிகள் அல்லது அலைத்தாழ்வுகளைக் 
கடந்து செல்ல எடுத்துக் கொள்ளும் நேரம் . ஓரலைநீளத்தை ஓரலையுச்சி 
கடக்க எடுத்துக் கொள்ளும் நேரம் நொடிகளில் குறிப்பிடப்படும் . 
Wave propagation அலைப்பரவல் - நீரின் வழியாக அலைகள் பரவிச் 
செல்லுதலைக் குறிக்கும் . 
Wave recorder அலைபதிவி - புவியீர்ப்பு அலைகளின் அல்லது 
அலைகளின் தள அலைவையும் காலத்தையும் அளக்கும் கருவி அன்றி 
நிலமட்டத்தில் ஏற்படுத்தும் அழுத்த நேர வரலாற்றையும் பதிவு செய்யும் 
கருவி . 
Wave rose அலைதிசைப்படம்- அலையுயரத்தையும் திசையையும் 
ஒருங்கே காட்டும் திசைப்படம் . 
Wave set - up அலையமைவு அலை உடைவால் நிலையான 
நீர்ப்பரப்பின் மீது ஏற்படும் அலை உயர்வு . 
Wave steepness அலைச்செங்குத்துத் தன்மை அலையின் 
நீளத்திற்கும் அலை உயரத்திற்கும் உள்ள விகிதம் . 
Wavetrain அலைத்தொடர்- ஒரே திசையில் ஏற்படும் ஒரு தொடரான 
அலைகள் . 


Wave transformation அலையாற்றல்மாற்றமடைவு - இயக்க வினை 
களின் தாக்கத்தால் அலைகளின் ஆற்றல் மாறுபாடடைதல் . 
Wave trough அலைத்தாழ்வு - இரு அலையுச்சிகளுக்கிடையேயுள்ள 
தாழ்வான பகுதியைக் குறிப்பிடும் . 
Wave variability அலைமாறுபாடு ஓர் அலைத்தொடரிலுள்ள 
தனிப்பட்ட அலைகளில் காணப்படும் அலை உயர மற்றும் கால அளவு 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


301 


வேறுபாடுகள் . பொதுவாக ஓர் அலைத்தொடரிலுள்ள அலைகள் எல்லாம் 
ஒரேமாதிரியான அலை உயரத்தையும் காலவளவுகளையும் 
கொண்டிருப்பதில்லை . ஆனால் அவை புள்ளியியல் விதிகளின்படி 
வேறுபடும் . தோன்றிய இடத்திலிருந்து செல்லும் பொழுது அலைகளின் 
திசைகளும் மாறுபடுவதையும் இது குறிக்கும் . மற்றும் அலைகளின் 
உயரவேறுபாட்டையும் குறிக்கும் . 
Wave velocity அலையுந்துவிரைவுவேகம்- தனித்த அலையமைப்பின் 
முன்னேறும் வேகத்தைக் குறிக்கும் . அலைநீளத்தை அலைக்கால 
அளவால் வகுத்தால் அலைவுந்து விரைவுவேகம் கிடைக்கும் . இதனை 
ஒரு நொடிக்கு இத்தனை மீட்டர் எனக் குறிப்பர் . 
Wave wash அலையரிப்பு 
அலை உடைவாலும் அலை 
மோதுவதாலும் கடற்கரையிலும் ஆற்றங்கரையிலும் ஏற்படும் 
தேய்வரிப்பைக் குறிப்பிடும் . 
Weather deck சிதிலமடையும் தளம் கப்பலின் மேற்றளத்தின் 
மேற்பகுதி எல்லா நேரங்களிலிலும் தட்பவெப்பநிலைகளால் சிதிலமடையும் 
தன்மையிலிருக்கும் . 
Weather shore காற்றடி கடற்கரை- காற்று வரும் திசையை 
நோக்கியிருக்கும் கடற்கரை . 
Weather tight சிதிலமடையா காற்றாலும் அலையாலும் 
நீர்புகுவதாலும் சிதிலமடையாமல் பாதுகாக்கத் தனிப்பட்ட முறையில் 
வடிவமைக்கப்பட்ட கப்பல் . 
Weathering சிதிலமடைதல் பாறைகள் காற்றுமண்டலத்திற்கு 
வெளியில் தெரிவதாலும் மழை , சூரியவொளி, வெப்பநிலை , ஆறு , 
பனிப்பாறை , காற்றுவீச்சு , கடலலை ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதாலும் 
காலப்போக்கில் பாறை உடைந்து சிதைந்து மண்ணாக மாறுதல் . 
Weathering steel சிதில எஃகு . பொதுவான வெளிப்புறச் சூழ் 
நிலையில் வண்ணம் பூசாத உறுதியான எஃகின் சிதிலத்தைக் குறிக்கும் . 
ஆனால் இச் சிதிலமாதலை அரிக்கும் வேதியல் சூழ்நிலைகளிலும் 
கடற்புறங்களிலும் குறிப்பிடக்கூடாது . இஃது எஃகு துருப்பிடித்தலைக் 
குறிக்கும் . 
Web பட்டிவலை - மேல்விதான அல்லது அடித்தள வில்நாண் இணைப்பு . 
செங்குத்தான அல்லது மூலைவிட்டச் சட்டங்கள் மற்றும் விட்டங்களைக் 
குறிக்கும். ஓரப்பட்டிகளுக்கு இடையே அமைக்கப்படும் கட்டமைப்பையும் 
குறிக்கும் . 
Web buckling பட்டிவலைவளைவு- பட்டிவலைத் தட்டின் 
வளைவடைதலைக் குறிக்கும் . 
W ¢ b_configuration பட்டிவலை உருவமைப்பு- குறுக்குச்சட்டம் ,, 
விட்டம் ஆகியவற்றைக் கொண்டு பட்டிவலைவமைப்பை வடிவமைத்தல் . 


302 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
Web Crippling பட்டிவலைமுட்டு - குறுக்குச் சட்டம் , விட்டம் 
ஆகியவற்றைக் கொண்டு பட்டிவலை அமைப்பை வடிவமைத்து அதற்குத் 
தேவையான இடத்தில் முட்டுக்கொடுக்கச் செய்தலைக் குறிக்கும் . 
Web frame பட்டிச்சட்டவமைப்பு- முதனிலை விட்டத்திற்கு மிகுதியான 
வலுவைக் கொடுக்கக் குறுக்குவாட்டச் சட்டங்களைத் தேவையான 
இடைவெளியுடன் அமைத்தல் . 
Weight Restriction Order சுமைவரன் நெறிமுறை- நெடுஞ் 
சாலைகளில் செல்லும் வாகனங்களில் ஏற்றிச்செல்லும் எடையைக் 
கட்டுப்படுத்தும் நெறி . 
Weir வெள்ளத்தடுப்பணை - ஓடையின் குறுக்கே கட்டப்படும் சுவர் 
அல்லது குட்டையான அணை . 

வெள்ள அரிப்பைக் 
கட்டுப்படுத்துவதற்காக மலைப்பகுதிகளில் கட்டப்படும் தடுப்பணை . 
Well கிணறு - நிலநீர் பூரிதமடைந்த பகுதி அல்லது நீர்ப்படுகையை 
வெட்டுவதற்காகத் தோண்டப்படும் அல்லது இறக்கப்படும் துளை . 
நிலநீரைப் பெறுவதற்காகவும் வேளாண்மை செய்ய வேண்டிய நீரைப் 
பெறவும் கிணறு தோண்டப்படுகிறது . 
Well mixed estuary கடல் நீருடன் நன்கு கலக் கும் 
ஆற்றுக்கழிமுகம் - ஓதவலைவுகளால் கடல்நீர் ஆற்றுநீருடன் நன்றாகக் 
கலப்பதால் ஆற்றுநீர் கடலுக்குச் செல்வதும் கடல்நீர் ஆற்றுக்கு 
வருவதுமான சுழற்சியேற்படுகிறது . நீர்க்கம்பங்கள் செங்குத்தாகவும் 
நன்றாகவும் கலக்கின்றன. 
Wetlands ஈரநிலங்கள்- நிலங்கள் நீரால் நனைந்திருக்கும் . நீரா 6 ) 
பூரிதமடைந்த நிலப்பரப்பு நிலமட்டத்தில் காணப்படும் . பலவகையான 
தாவரங்களும் விலங்குகளும் பூச்சியினங்களும் பரந்து பட்டுக் காணப்படும் . 
Whirlpool நீர்ச்சுழி- கடலிலோ ஆற்றிலோ ஏற்படும் நீரோட்டத்திற்குக் 
குறுக்கேயுள்ள பள்ளங்கள் அல்லது மேடுகளை அடுத்து உண்டாகும் 
நீர்ச்சுழிகள் . 
Whirlwind சூறாவளி- தாழ்ந்த காற்றழுத்த மண்டலத்தை நோக்கி 
வீசும் காற்று . காற்றோட்டத்திற்குக் குறுக்கே ஏற்படும் தடையால் சூறாவளி 
உண்டாகிறது . 


Whitecap வெண்ணுரை- காற்று அலைவுச்சிகளின் மீது அடிக்கும் 
பொழுது காற்றால் அலை உச்சி ஊதப்பட்டு வெண்மையான நுரை 
உண்டாகிறது . 
White Sea வெண்கடல்- உருசிய நாட்டின் வடமேற்கு எல்லைப்பகுதியில் 
அமைந்துள்ளது . கோலாத் தீபகற்பத்திற்குத் தெற்கிலும் , கிழக்கிலும் 
அமைந்துள்ளது . கானின் தீபகற்பத்திற்குத் தென்மேற்கிலும் 


303 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 
எல்லைகளாக அமைந்துள்ளது . இதில் மீசன் ஆறு , வடக்குத் திவினா 
ஆறு ஆகியவை கலக்கின்றன. இக்கடலில் மீசன் , திவினா , ஒனிகன் 
ஆகிய விரிகுடாக்கள் உள்ளன . காந்தலாக்சா வளைகுடாவும் உள்ளது . 
சொலொவெட்ஸ்கி தீவுகளும் , மோசொவெட்சுத் தீவுகளும் உள்ளன . 
வெலிட்கித்தீவு நிலத்திற்கு அருகில் காந்தலாக்சா வளைகுடாவில் 
உள்ளது . வெண்கடலுக்கு வடக்கே பேரண்ட்சுக் கடல் உள்ளது . 
வெண்கடல்- பால்டிக்குக் கடற்கால்வாய் வெண்கடலைப் பால்டிக்கடலுடன் 
இணைக்கிறது . இக்கடல் உருசியர்களின் கடற்படைத்தளமாகும் ,. 
இக்கடல் உருசியாவின் பாரம்பரியக் கடல்வணிக வாயிலாகும் . 
Winch திருகு உருளையேற்றப்பொறி - சுழலும் உருளைச் சக்கரப் 
பொறியின் வழியாகக் கயிற்றையோ அன்றிக் கம்பியையோ செலுத்தும் 
பொறி . 
Wind current காற்றுவீச்சு- காற்றியக்கத்தினால் உண்டாகும் ஒரு 
காற்றுவீச்சு . வடகோளார்த்தத்தில் திறந்தவெளிக் கடலில் வீசும் காற்று , 
ஊதும் / வீசும் திசைக்கு வலமாகவும் தென்கோளார்த்தத்தில் இஃது 
இடமாகவும் வீசும் . 
Windlass பாரஞ்சாம்பி - கப்பலில் உள்ள சுழல் சக்கரம் மூலம் பாரம் 
தூக்கும் இயந்திரம் . பெரும்பாலும் நங்கூரத்தை இறக்கவும் ஏற்றவும் 
பயன்படுகிறது . 
Wind ripple காற்றலைவரி - சிறிய மேடு தாழ்ந்த பள்ளங்களையுடைய 
அலைவரிகள் காற்று வீச்சால் கடற்கரை மணலில் உண்டாகின்றன . 
காற்று எடுத்துச் செல்லும் மணற்றுகட்கள் தத்திச் செல்வதால் இத்தகைய 
அலைவரிகள் உண்டாகின்றன . 
Wind rose காற்றடித்திசைப்புலன்படம்- நீண்ட காலத்தில் நிகழும் 
காற்றுவீச்சின் வேகத்தையும் திசைப்புலனையும் காட்டும் படம் . 
Wind sea காற்றுச்சார் கடலலை- கடலலை நிலைகள் ஓதவலைவு 
வீக்கத்தைச் சாராமல் நேரடியாகக் காற்று வீச்சைச் சார்ந்துள்ள தன்மை . 
Wind set - up காற்றமைவு- காற்றடி தளத்திலுள்ள நீருக்கும் காற்று 
மறைவு நிலைப்பகுதியிலிருக்கும் நீருக்குமிடையே ஏற்படும் நீரளவு 
வேறுபாடே காற்று ஏற்படுத்தும் அழுத்த விசையாகிறது . அதனால் 
நீர்ப்பரப்புத்தளத்தின் மீது காற்று ஏற்படுத்தும் அழுத்தவிசையால் 
நீர்நிலையின் காற்று மறைவுப்பகுதி செங்குத்தாக உயர்த்தப்படுகிறது . 
Wind stress காற்றுத்தகைவு- காற்று அதன் ஆற்றலைக் கடல்நீர்ப் 
பரப்புக்கு மாற்றும் விசை . 
Wind tide காற்றோதவலைவு - நிலையான நீர்மட்டப் பரப்பின் விலக்கம் . 
காற்று நீர்ப்பரப்பிலுள்ள நீரை எடுத்துச் செல்வதால் ஏற்படும் 
உயரவேறுபாடு . 


304 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Windward side காற்றடிப்பகுதி . காற்றுவீசும்திசை . மணற்குன்றுகளில் 
காற்றடிக்கும் திசை செங்குத்தான 

செங்குத்தான சரிவு உடையதாயும் 
காற்றுமறைவுப்பக்கம் மிகுந்த சரிவு உடையதாயும் இருக்கும் . 
Wind waves காற்றலைகள்- காற்றால் அலைகள் உண்டாவதாலும் 
அதனால் அலை உயரத்தில் உயருவதும் அடங்கும் . காற்றால் 
எந்தவிதமான அலைகள் உண்டானாலும் இதிலடங்கும் . 
Wing tank இறக்கைத் தொட்டி- கப்பலின் உடற்பகுதிக்குப் 
பக்கவாட்டிலுள்ள சுமை அல்லது சரக்குத் தொட்டி . 
Witness mark சாட்சிக்குறி நிலவளவையிடம் , சொத்தின் 
மூலைப்பகுதி , அல்லது கருவியின் இருப்பிடம் ஆகியவற்றிலிருந்து 
தெரிந்துள்ள , தொலைவில் தெரிந்துள்ள திசையில் வைக்கப்பட்டுள்ள 
பொருளில் ஏற்படும் குறி . பின்னர்ப் பொருளை எடுத்துக் குறியை ஆய்வு 
செய்கின்றனர் . 
WSD ( Working Stress Desin ) நடைமுறைத்தகைவு- கட்டமைப்பு 
உறுப்பின் ஓரலகு நடப்புத்தகைவைக் கணிப்பதைக் குறிக்கும் . இது 
குறிப்பிட்ட வரையறுத்த மதிப்பீட்டிலிருந்து பெரிதும் வேறுபடாது . 


X 


X - brace X-பிணை - X வடிவக் கட்டமைவுப் பிணைச் சட்டத்தைக் 
குறிக்கும் . 
Xerophytes பாலை நிலத் தாவரங்கள்- பாலைவனங்களிலும் வறண்ட 
நிலங்களிலும் வாழும் தாவரங்கள் . இவை பெரும்பாலும் ஆழமான 
வேர்களையும் முட்களையும் சிறிய இலைகளையும் கொண்டு புதர்களாக 
வளரும் . 
Xenocrysts வேற்றுக்கனிமம்- தழற்பாறையில் அரிதாகக் காணப்படும் 
பிறபாறையிலிருந்து உண்டான கனிமம் . இக்கனிமம் தழற்பாறைக் குழம்பு 
உறையுமுன் உட்புகுந்து சேர்ந்திருக்கும் . 
Xenolith வேற்றுப்பாறைத் துண்டம்- தழற்பாறைக் குழம்பு தனக்கு 
மேலேயுள்ள பாறையினூடே ஊடுருவும் பொழுது உடைபட்ட 
பாறைத்துண்டுகள் குழம்பில் உருமாற்றமடைந்து அல்லது சிதைந்து 
குழம்புப்பாறையில் காணப்படும் . 
Xenomorphic mineral படிகவுருவற்ற கனிமம்- ஒரு கனிமப் படிகம் 
தனக்குரிய உருவத்தைப் படிகமாதலின் மூலம் பெறமுடியாத 
நிலையிலுள்ள கனிமப்படிகம் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


305 


Y 


Yacht உலாப்படகு - சுற்றுலாவிற்காகவும் மனமகிழ்விற்காகவும் 
வடிவமைக்கப்பட்ட படகு அல்லது பந்தயத்திற்காக வடிவமைக்கப்பட்ட 
படகு . இது காற்றாலோ மின் அல்லது தீசல் எண்ணெய் ஆற்றலாலோ 
இயங்கவல்லது . 
Yaw விலாத்தீடு - ஒரு மைய அச்சிலிருந்து ( சுற்றி ) ஒரு பொருளின் 
இட அல்லது வலப்புறச்சுழற்சி ( அசைவு ) யால் விலகிச் செல்லுதல் 
Yardang பாலைவனக் காற்றடி பள்ளத் தாக்குகள் - 
பாலைவனங்களில் காணப்படும் ஆறு மீட்டர் ஆழத்திற்கும் மேலான 
ஆழத்தையும் 30 மீட்டருக்கும் மேலான அகலத்தையும் உடைய நீண்ட 
செங்குத்தான பாறைச்சிகரங்களையுடைய பள்ளத்தாக்கு . இது குறிப்பிட்ட 
திசையில் காற்றடிப்பதால் உண்டானதாகும் . முதலில் ஒடுக்கமான 
பள்ளத்தாக்கு காற்றரிப்புத் தேய்மானத்தால் அகலமானதாகித் தனிப்பட்ட 
பாலைவன நிலவமைப்பாகிறது . 
Yellow Sea மஞ்சள் கடல் - சீனாவிற்கு அருகிலுள்ள கடல் . 
மிகுதியான மஞ்சள் நிறமுடைய குறுமணலை எடுத்து வரும் யுங்கட்சி 
ஆறு கடலுடன் கலப்பதால் இக்கடல் மஞ்சள் கடல் என்றழைக்கப்படுகிறது . 
இதன் வடபகுதியில் போகைக்கடலும் தென் பகுதியில் கிழக்குச் 
சீனக்கடலும் அமைந்துள்ளன . இது பசிபிக்கடலின் ஒருபகுதியாகும் . 
இடையிட்ட ஓதவலைவு மட்சமவெளிகளில் ஓடும் மஞ்சள் ஆறு கடலில் 
கலப்பதால் இவ்வியைபு ஏற்படுகிறது . 20,000 இக்கும் மேற்பட்ட 
தென்புறமாக இடம் பெயரும் , பறவைகளின் புகலிடம் இக்கடலின் 
கடற்கரையில் உள்ளது . 
Yield stress நெகிழ்நிலைத் தகைவு - அழுத்த விசையின் தாக்கத்தால் 
நிலையான உருவமாற்றம் ஏற்படத் தொடங்குமுன் ஒரு பொருளுக்குள் 
ஏற்படும் தகைவு விசையின் எல்லை . 
Young sModulus யங் மட்டு - ஒருபொருளின் மீட்சித்தன்மை நீட்சியின் 
ஒரு நெருக்கழுத்தவிசை- உருக்குலைவு வளைகோட்டின் நேர்கோட்டுச் 
சரிவைக் குறிக்கும் . மீட்சித்தன்மையின் மீட்சி நெருக்க அழுத்தவிசை 
அலகினை ( in ksi ) உருக்குலைவு அலகால் ( in in / in ) வகுத்தால் 
கிடைக்கும் . எல்லாக் கட்டமைப்பு எஃகுகளுக்கும் இந்த நிலைத்தகவு 
29000 ksi ஆகக் குறிப்பிடப்படுகிறது . இதனை மீட்சித்தன்மையின் 
நிலைத்தகவு எனவும் குறிப்பிடுவர் . 
Young Mountains 

இளம் மடிவு 

மலைத் தொடர்கள் - 
அண்மைக்காலத்தில் ஏற்பட்ட புவியியக்க விசைகளால் பாறைகள் 
மடிவுற்று உண்டான மலைத்தொடர்கள் . 


306 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Youth stage ஆற்றரிப்பின் இளமைக் காலநிலை- நிலவுருவங்கள் 
உண்டாகும் சுழற்சிக் காலக்கட்டத்தில் உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பில் 
ஆற்றுக்கால்களால் மிகவிரைவாக அரிக்கப்பட்டு முதனிலையாக ஆழமான 
V- வடிவத்தில் அமையும் பள்ளத்தாக்குகளை உருவாக்கும் நிலை . 


Z 


Z - draive Z- இயக்கி - தொடர் இயக்கத்தையும் அதன் அமைப்பையும் 
குறித்தது . இயந்திரத்தின் இயக்கமும் சுழலித்தண்டின் இயக்கமும் 
கிடையாகவும் ஒன்றிற்கொன்று இணையாகவும் இருக்கும் சமயத்தில் 
அவையிரண்டும் ஒரு செங்குத்தான தண்டினால் இணைக்கப்பட்டிருக்கும் . 
அத்தண்டின் இயக்கத்தைக் குறிக்கும் . 
Zero adjustment 0 - சுழியநிலைக்குக் கொண்டுவந்து சரிசெய்தல் . 
எண்கருவியைப் பயன்படுத்தத் தொடங்குமுன் கருவியைச் சரியான 
நிலைக்குக் கொண்டுவர அதனைச் சற்றே சரி செய்து எண்கருவியை 
0 நிலைக்குக் கொண்டுவருதல் . 
Z ” section Z - பிரிவு Z போன்ற வடிவமைப்புடைய கட்டமைப்பு 
எஃகுத்தகட்டினை வடிவமைத்து இக்கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது . 
Zenith வானுச்சி - தலைக்குநேர் மேலான வானப்புள்ளி . தொங்கும் 
ஊசலுக்கு நேர்கீழாக உள்ள தரையின் நீட்சிக்கும் அதன் 
செங்குத்துநிலையில் நேர்மேலாக உள்ள வானம் அல்லது பிற கோள்கள் 
அல்லது விண்மீன்களின் அமைவிடப் புள்ளி. 
Zero Offset சுழிய இடைவெளி உண்மையான 0 நிலைக்கும் 
எண்கருவி காட்டும் அளவிற்கும் உள்ள இடைவெளி. 
Zero Point சுழியப்புள்ளி - மின்புலச் சுழியப் புள்ளி என்பது 0 
அளவான மில்லி மின்னழுத்தத்தைக் கடத்தும் நிலையிலிருக்கும் புள்ளி . 
Zero population growth சுழிய மக்கட்பெருக்கம்- மக்கட்தொகை 
பெருக்கமடையாதநிலை. 


Zero power resistance சுழிய மின்தடைத்திறன் ஆற்றல் - ஒரு 
மின்கடத்திக்கு வரும் ஆற்றலுக்கு எந்தவிதமான மின்சிதறல் அல்லது 
தடையும் ஏற்படாதிருக்கும் நிலை. 
Zero suppression சுழிய அடக்கல் - படவரைவு பதிவேடோ அல்லது 
காட்டியோ 0 - சுழியநிலையிலிருந்து விலகியிருந்தால் அதன் குறைந்த 
பதிவு நிலை சுழியக் குறைப்பு எனக் கருதப்படும் . 
Zero voltage switching சுழிமின்னழுத்த இணைப்பு- தக்கநேரத்தில் 
ஒரு மின்னிணைப்புச் சுற்றை இணைக்கவோ அல்லது துண்டிக்கவோ 
மின்னழுத்தத்தைச் சுழிய அளவுக்குக் கொண்டு வருதல் . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 

307 
Zinc Primer துத்தநாக முதனிலைப்பூச்சு- திறந்த நிலையிலிருக்கும் 
எஃகுப் பொருட்கள் துருப்பிடிக்காமலிருக்க அவற்றின் மீது வேதியல் 
சிதைவு ஏற்படா வண்ணம் முதலில் பூசப்படும் துத்தநாக வர்ணப்பூச்சு. 
இம்முதனிலைப் பூச்சை அடித்தபின் உரிய வர்ணப்பூச்சை அதன் மீது 
அடிப்பர் . 
Zodiac வானவியல் கோட்பாதை வானவியல் கற்பிதக் கோட்பாட்டுப் 
பாதையில் ஞாயிறும் செவ்வாய் , புதன் , வியாழன் போன்ற பிற 
கோள்களும் , இயங்கிவரும் பாதை . 
Zodiacal light தொடுவானவெளிச்சம்- அடிவானத்திற்குக் கீழேயுள்ள 
தளத்திலிருந்து வெளிப்படும் வெளிச்சம் ஒரு கூம்பு போல மேலே 
விரிவடைந்து செல்லும் மங்கிய வெளிச்சம் . 
Zonal Flow மண்டலக்காற்றோட்டம் - புவி அகலாங்குக் கோடுகளுக்கு 
இணையாக எழும் காற்றியக்கம் . அவ்வகலாங்குக் கோடுகளைக் கடந்து 
செல்லும் பொழுது ஏற்படும் காற்றோட்டம் . 
Zone வளைமண்டலம்- குறிப்பிட்ட தன்மையுடைய மண்டிலங்கள் ஒன்றை 
ஒன்று போர்த்தியிருப்பது . ஒரு மண்ணடுக்கு தன்னை அடுத்துள்ள 
மண்ணடுக்குடன் வேதியல் தன்மை , கனிமவடக்கம் , நீரடக்கம் , காற்று 
உட்புகுந்துள்ள நிலை , நுண்துளைத்தன்மை , கசிவிடுதன்மை 
போன்றவற்றில் தொடர்ச்சியாக வேறுபடும் . ஒரு கனிமத்தின் 
வேதியலடக்கமும் கனிம அடக்கமும் மையத்திலிருந்து வெளிப்புறமாக 
அல்லது வெளிப்புறத்திலிருந்து மையப்பகுதிக்குத் தொடர்ச்சியாக 
வேறுபடும் . இது போன்ற வேறுபாட்டு வளையங்களை அக்கனிமம் பல 
வளைமண்டலங்களை உடையதாய் அமைந்துள்ளதாகக் கருதப்படுகிறது . 
Zoning வளைமண்டல வேறுபாட்டுடைய - ஒரு பொருளின் தனிப்பட்ட 
பயன்பாட்டை மையமாகக் கொண்டு அதனையொத்த பிற 
பொருட்களையும் அவ்வகையில் வகைப்படுத்துதல் . நிலம் , நீர் , கனிமம் , 
பயன்படுபொருட்கள் போன்றவற்றின் இயல்புகளை வேறுபடுத்திக் காட்ட 
மண்டல வேறுபாடு பயன்படுகிறது . 
Zooming உருவளவைப் பெருக்கல்- கணினி வரைபட இயலில் 
ஒரு படத்தை அல்லது ஒரு பொருளைச் சிறிதாக்கவோ பெரிதாக்கவோ 
செய்யலாம் . 
Zooplankton மிதவை நுண்ணுயிரிகள்- ஆழமற்ற நீரில் மிதக்கும் 
நுண்ணிய உயிரினங்கள் மிதவைநுண்ணுயிரிகளாகக் குறிப்பிடப் 
படுகின்றன . இவை குளிர் நீரோட்டமும் வெப்பநீரோட்டமும் 
சந்திக்குமிடங்களில் பெருமளவாகக் காணப்படுகின்றன . இவை நீர்வாழ் 
உயிரினங்களுக்கு உணவாகின்றன. 


308 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


(A) 


BB 


O 


D 


(C) 


O 


1. ஆழ்கடல் நிலவுருக்கள் 
A - கண்டச்சரிவு , B- கடற்றள மலை C- ஆழ்கடற்சமவெளி 
D- மையக்கடற்பள்ளத்தாக்கு E- எரிமலைத்தீவு F- கண்டக்கடல்நிலம் 


Earth s Crust 


Mountains 


Yolcanos 


Continental 

Crisi 


Spreading 


Continental 
tone 

Crust 
Over - riding 

Slab 


TWO Plates 
Colliding 
--- 


Lithosphere 


TYO Plates 
Moving Apart 

- 


Doyngoing 


mgr 


Slaby 


Crust 
Melts 


Magma 


Aesthenosphere 
ipart of the upper mantle ) #-onstien Learning.com 


2.புவித்தகட்டியக்கம் 
புவியோடும் அதில் காணப்படும் மடிப்புமலைகள், எரிமலைகள் , கண்ட 
உட்செருகல் பகுதிகள் , கண்டவிலகல் பகுதிகள் மற்றும் புவியாழமண்டிலம் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


309 


SOIL 


PEMENON 


ROCK 


SANDSTONE 


3. பொங்கிவழியும் நீரூற்று 


Arcfis 
Ocean 


This 


4. ஆர்டிக்கடல் 


310 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


அட்லாண்டிக்கடல் 


5. அட்லாண்டிக்கடல் 


Sea Surface 


Continental Shelf 


Volcanic Island 


Continental Slope 


Continental Rise 


M 


SET . 


Submarine Rialiye 


oceanic Trench 


6. கடற்றள நிலவுருக்கள் , கண்டக்கடல் நிலம் , கண்டச்சரிவு , கண்டஉயர்ச்சி , 
ஆழ்கடற்சமவெளி, ஆழ்கடல் ஒடுக்கப்பள்ளத்தாக்கு , மையக்கடற்சிகரங்கள் , 

ஆழ்கடற்சிகரங்கள் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


311 


01 3060-65 கி.மீ 


2 


புறநிழல் 


2285km 


அகநிழல் 


2885 


புவிவட்ட 


பாதை 


சந்திர 
வட்டப்பாதை 


2270km 


5 


2270 


சூரியன் 


1216km 


AAL 


B 


35 


700 


1216 
2835 51:55 6371-- கி.மீ 8. சந்திரகிரகணம் சூரியனுக் கும் 

சந்திரனுக்கும் இடையில் புவி வருதல் 
0 700 
புவியின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 1 
புவிநிலஓடு 2 கடல்நில ஓடு 3. புவியாழ 
மண்டிலம் 4. கீழ்புவிப்புறணி 5. புறக்கரு 6 . 
உட்கரு 
7.புவியின் குறுக்கு வெட்டுத் தோற்றம் 


Son arch 


Estuary 


tatema 


wave - cutarts 


Seastsch 


Spit 


Spil 


Beach 
deposits 


anymous 

bar 


பகம் 


pinton 


9. கடற்கரைநிலவுருக்கள்- கடலருகேரி, விரிகுடாவாய் , மணற்கொடுக்கு 

கடற்கரைப்படிவு , அலைவாய்க்கரை நீரோட்டம் , தீவு , 
அலைவெட்டுச்சிகரம் , அலைவெட்டுமேடைவெளி, கடலலையரிப்பு வளைவு 

ஆகியன காட்டப்பட்டுள்ளன . 


312 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


The Earth s Major Plates 


Eurasian 

Plate 


Philippine 

Plate 


Caribu 


rate 


Fabian 
Plate 


Tonto 


Pacific 
Plate 


African 

Plate 


Plate 


Maar American 


Plate 


Plate 


Scotia 
Plate 
Antarctic Plate 


ZoomSchool.com 


10. புவியோட்டுத்தகடுகள் 


11. செம்பவளம் 


12. பவளக்காடு 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


313 


13. காஸ்பியன் கடல் 


14. வட்டப் பவளப் பாறைத்திட்டு 


HENTRA 


part . 


ROU 


Dniaper 


Son of Asok 


Rotam 


doKena Sira 


China 


Nerom 
Orledik 

Ourr ] 


OSeller 


Tartu 


// 


Okateri 


Ginter 


SaralaPUR 


Saami 


Living ålack Son 


15. கப்பல் கட்டுத்தறி 


16. கருங்கடற்றளம் 


314 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Erclusive 
Economnis 


High Seas 


Temitorial Soa 


ALAK , CA , CT, FL , MD , MS , 
NJ, NY , NC , OR , R , SC , WA 

Privately owned Uplande 


Legal Continental 


Contiguous 

Zone 


ஆலவாயா 


Starte 
Owned 
Idolands 


Barsiino 


Ordinary 
( Summat ) 

bom 


3n.ml 


Goacting Meanlowwaterlino 


Shorelino 


aulternUGILUDEN 


Meanhigherhighwaterline 


Orestafborim 


Storn 
(Winter) 
born 


Summerged 

Lands 


12mm . 


Inland 
Waten 


Clean higher high water 


Mean taigh water 


Tidst 


Privataly 
Owned 
Uplants 
TX 


Nipan low water 

Chen Datum 
Mean Lower low water 


Catalloiralai 

Owned Owned 
Stap QE , MAME , NM , PA , VA ,GA 


Inshore Trough 

bar 


Natural Resourota Boundary 
3 Marine Leagues n . ml.j for the 
States of Tomas and Florida 
In the Gulf of Mosco and for 


Langahord 


17. கடல்மட்ட ஓதவலைவு அளவீடுமுறை 


AFRICA 


4 


Fossil eviden 
of the Thiess 
land reptile 
Lystrosaurus 


INDIA 


SOUTH AMERICA 


AUSTRALIA 


ANTARCTICA 


Fossil remainedf 
Gugasthisa 
Triassic land repaile 


Fossil remains of the 
freshwater reptile 
Mesosaurus 


Fossils of the fern 
Glossopteris found 
in all of the southern 
continents, show tha 
they were once joine 


18 . கோண்டுவானா நிலப்பரப்பு 
கோண்டுவான நிலப்பரப்பிலிருந்து பலவிதமான தொல்லுயிரி னங்கள் 

பிறகண்டங்களுக்குக் குடிபெயர்ந்த வரலாற்றுப்பாதை 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


315 


19. புவியாடைகள் 
1.பல விதமான புவியாடைகள் : 2. தொடர்பாலிஎஸ்டர் , 3. குட்டைநார் ஊசி , 
4. புவிச்சவ்வமைப்பு , 5. புவிச்சவ்வு , 6. வெப்பப்பதபாலி , 7. கோயிபட்டி 


316 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


* 


தா 


Aleutian trench 
Kurtle trench 


Japan trench 


Poopine 


$ Puerto Rico trench 


Manana trench 


Canlal America 


Bougainvile trench 


va (Sunda) 


Tonga brench 


Peru Chile trench 


Kemiadec trench 


South Sandwich 


20. ஆழ்கடல் ஒடுக்கப்பள்ளத்தாக்குகள் 


Articine 


Normal tid 

Overturned limb 


Syncine 


Overtured fold 


Symmetrical told 

Asymmetrical fold 
21. மடிப்பு மலைகள் சீர்மடிவு, அசமசீர்மடிவு , கவிகை மடிப்பு , குழிகை மடிப்பு ,, 

மிகுமடிவு மலைகள் . 


22. பிளநகர்ச்சியிறக்கம் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


317 


Parc Sound 


Caps 


24. கிரானைட்டும் கிரானைட்டு நைசும் 


Cape 
Lookout 


piritten 


DGEANI 


23. தடுப்புத்தீவுகளும் கடலழிகளும் 


Path of 


Met my 
ofsand 


A 


particles 


Longshore 
purrent 


25. அலைவாய்க்கரை நீரோட்டத்தால் மணற்றுகட்கள் இடம் பெயரும் திக்கும் 

பின்னர் படியும் இடங்களும் . 


Licroisirore 

e 


Seymouth 


Aarrer ) 


Sealers 


Tomato 


26. கடற்கரையோர நிலவுருக்கள் 


318 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


Erosion by sand -starved 
currents occurs downcurrent 
from these structures 


Groins and ſetties interrupt 
the movement of sand causing 
deposition on the upcument side 


ting 


27. அலைவாய்க்கரை நீரோட்டப் பாதுகாப்புக் கட்டமைப்பு 
குறுக்குச்சுவர்களாலும் படகுத் துறைகளாலும் அலைவாய்கரை நீரோட்டம் 
பாதிக்கப்பட்டு அலைவாய்க்கரை நீரோட்டம் முன்னேறும் திசையில் குறுக்குச் 

சுவரை அடுத்து மணல் குவிக்கப்பட்டும் . மறுபுறத்தில் குறுக்குச்சுவரை 
அடுத்த பின்வாங்கு அரிப்பால் மண்ணரிப்பும் நிகழ்வதைக் காட்டும் படம் . 


Wive Man 


Sum 
breakers form 


Waves touch bottom 
(wavelength shortens ) 


Peah 


Velocity decreases 
travelraight increasest) 


28 . கடலலை மண்டிலம் 
கரையோர அலைகளின் இயல்புகளைக்காட்டும் படம் . வெள்ள அலை 
மண்டிலம் , தரைதட்டும் அலைமண்டிலம் , தரைதட்டா அலைமண்டிலங்கள் 
காட்டப்பட்டுள்ளன . அலை கரையை நோக்கிச் செல்கையில் அலைவேகம் 

குறைந்து அலைஉயரம் உயருகிறது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


319 


Sea level 


Speed : 835 km / hr 


340krithr 


50km / hr 


Depth : 5500 meters 


geo meters 


20 meters 


29. ஆழிப்பேரலை 
ஆழிப்பேரலை கரையை நோக்கி வருகையில் வேகம் குறைந்து அலை 

உயரம் உயருகிறது . 


M 


30. ஆழ்கடல் கனிமத்தேட்டமேடை 


Air shooting 
out top 
turns turaina 


Breakwater 


( age 
- 4 


Stats 


Figura 19.15 A device for using wave energy to generate power 
the world 


31. ஓதவலைவுமின்னிலையம் 
ஓதவலைவு வேறுபாட்டைக் கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் 
கட்டமைப்பு . அலை உயர்ச்சியால் உள்ளறையில் காற்றழுத்தம் 

ஏற்பட்டு மின்னாக்கி சுழலுகிறது 


M 


2 


- 


| 


22 


SU 


320 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ப 


ப 


ப 


The Outer Layers of theEarth 


Lithosphere )! 


Mohormicicudiscontinuity 
Upper Mantle 

( rigid ) 


கடல் 
கடற்றளப் 
புவியோடு 
கண்டப்புவி 
யோடு 
மொகரோவிச்சு 
தொடர்பின்மை 
பாறைமண்டிலம் 
மேற்புறணி 
( கடியது ) 
மேற்புறணி 
( இளக்கமானது ) 
அடிப்புறணி 
( குறை - இளக்கம் ) 


Upper Mantle = 
Asthenosphere 

{ flowing ) 


Lover Mantle 
( semi - rigid ) 


GEnchantedLearning.com 


1 


பா 


SI 

SSO 
-RESSES 

Aada 

- 
* 
P 

W 
சு 
1 

SPREEN 

PRICE 

ச 
CRE 
SES 

Please 
- 

SREESARAN 

SH 
Ge 
SEER 

SS 

SU 
பா RIES 
Amid 


32.புவியின் புறமண்டிலங்கள் 


பட 


பொது 


Outgoing signal 


Reflected signal 


20 


SIR 


30 


sea floor 
33.ஆழ்கடல் ஆழஅளவீடு இரேடார்கதிரலை அனுப்பும் குறியீடுகளும் 
மீண்டுவரும் குறியீடுகளும் கப்பலை வந்தடையும் காலத்தைக் கொண்டு 

ஆழஅளவீடு செய்யப்படுகின்றது . 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


321 


34. பசிபிக்கடற்றளம் 


Active Volcanoes , Plate Tectonics , and the " Ring of Fire " 


அ 


Eurasian Plate 


Eurasia (Plate 


North American Plate 


"Ring of Fire 


Pige 


Arabian 


Cocos Plate 


Savalerah 


Estate Nazca 


South 
American 

Plate 


Alican Plate 


Indo - Australian Plate 


Pacific Plate 


Antarctic Plate 


LUSGS 


35. பசிபிக்கு நெருப்புவளைய விளிம்புகளில் காணப்படும் 

எரிமலையியக்கப்பகுதிகள் 


322 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


U 


36.கடற்றளத்தில் தோன்றிய 
மாங்கனீசு உருண்டைகள் 


37.ஆப்ரிக்க இந்தியக் கடற்பகுதியில் 

பொன்னையும் வைரத்தையும் 
தோண்டியெடுக்கும் கப்பல் 


day 


t 


Re 


THE 


Google 


38. இந்தியக்கடற்றளத் தோற்றம் மையக்கடற்மலைச் சிகரங்களையும் கொண்டுள்ளது 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


323 


Convergent boundary 


Divergont boundary 


Divergent boundary 


Convergent boundary 


Trantent வா 


Atenophere 


39.கண்டஉட்செருகல்பகுதியும் மையக்கடல்மலைச்சிகரப்பகுதிகளும் 


N 


ORRIERG 


40. ஆற்றுவளைவுதோன்றுதலும் குதிரைக்குளம்பு ஏரிதோன்றுதலும் 


41.பின்வாங்கு அலைநீரோட்டம் 


324 


கடற்பொறியியற் கலைச்சொற்ச 


42. கடற்சுவர் 


43. அலைவுடைவுக் கட்டமைப்பு 


Gujarat 


MP 


Bombay 

High 
oil fields 


Mumbai 


Maharashtra 


பாறை 
எண்ணெய்ப்ப 
டிவம் 


Goa 


Arabian Sea 


Karnataka 


44. மும்பை ஆழ்கடல் 
பாறை எண்ணெய்ப்படிவம் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


325 


45. கடற்கரைச்சுவர் - கடற்கரையரிப்பைத் தடுக்கிறது . 


L 


நர் 


47. பாரோத் தீவிலுள்ள கிளாக்சிவிக்கு 

கப்பல்கட்டும் தளம் 


46.கடல் மிதவை 


326 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


48. கிளான்ராக்கு காயாங்குளம் 


49. படகுத்துறை 


50. வணிகஇழுவைப்படகு 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


327 


Da 


வ 


51. எண்ணெய்த்தொட்டிக்கப்பல் 


52. மீன்பதனிடுகப்பல் 


53. வேதியல் பொருட் தொட்டிக்கப்பலி 


328 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


ம 


54. கடற்கரையரிப்பு 


55. அலைத் தடுப்பு நான்குகாலிகள் 


atendra 


கண்டப்புவியோடு 
கண்டக்கடல்நிலம் 
கண்ட உயர்ச்சி 
ஆழ்கடற்சமவெளி 
கண்டச்சரிவு 


57. புவிப் பெருநிலங்கள் 


56. ஆராய்ச்சிக்கப்பல் 


58. திரவ நைட்ரசன் வாயுக்கப்பல் 


கடற்பொறியியற் கலைச்சொற்கள் 


329 


ots 


NAREelana 


larlton 


(Aarusailac 


- 


I. 


ெ 


வ 


Rotarctatoenaral 


59. உலகக் கடல்நீர்பரப்பில் காணப்படும் கடல் நீரோட்டங்கள் 


Curved tree trunks 


Tilted pole 


Soil ripples 


S 


Fence out of alignment 


60. மட்பெயர்ச்சி 


மட்பெயர்ச்சித் தாக்கத்தால் ஏற்படும் நிலவுருவ மாற்றங்கள் : மரம் கம்பம் 

சாய்வடைதல் , வேலி முறிவடைதல் , நிலத்தில் இணையிணையான 
அலைவரிக்கோட்டுப் பெயர்ச்சிகள் ஏற்படுதல் , அலைவரிக்கோட்டுப்பள்ளங்கள் 
வழியாக ஓடையரிப்பு நிகழ்தல் , ஓடையரிப்பு பள்ளத்தாக்குகளாதல் , தாழ்வான 

பகுதியை நோக்கி மண் பெயருதல் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை 600 113 
அண்மை வெளியீடுகள் 

ரூ.பை. 
தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் 200.00 
வாழிய செந்தமிழ் 

140.00 
பேராசிரியர் அ.மு.பரமசிவானந்தம் 

40.00 
தமிழக எல்லைப் போராட்டங்கள் 

60.00 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - 1 

90.00 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - II 

90.00 
திருப்புகழ் ஒளிநெறி பகுதி - II 

80.00 
தொல்காப்பியம் சொல்லதிகார மூலமும் சேனாவரையருரையும் 200.00 
தொல்காப்பியம் பொருளதிகார மூலமும் நச்சினார்க்கினியர் உரையும் 325.00 
தொல்காப்பியம் - பொருளதிகார மூலமும் பேராசிரியர் உரையும் 300.00 
Economic Heritage of the Tamils 

115.00 
மலேசியத் தமிழரும் தமிழும் 

100.00 
மொழி , சமய , சமுதாயத் தளங்களில் பாவாணர் பங்களிப்பு 

50.00 
தமிழ்ப் புனைகதைகளில் உளவியல் 

35.00 
தமிழியல் ஆய்வுச் சிந்தனைகள் - தொல்லியல் , வரலாறு , சமூகவியல் 100.00 
கவிதையியல் 

50.00 
பண்பாட்டு நோக்கில் திருமுறைகள் 

30.00 
கதைப் பாடல்களில் கட்டுப்பாட்டு மீறல்கள் 

95.00 
Bibliography on Translations 

175.00 
சங்க இலக்கிய ஆய்வு தெ.பொ.மீ.யும் மேலை அறிஞரும் 

60.00 
திராவிட மொழி இலக்கியங்கள் 

200.00 
வா.கீ.ச. கலாநிதி கி.வா.ஜகந்நாதன் 

60.00 
நாசுதிராதிக் - ஞாலமுதன்மொழி ஆய்வுகளுக்குப்பாவாணர் தரும் ஒளி 35.00 
தமிழ்ச்சொற் பிறப்பாராய்ச்சி 

45.00 
மொழி பெயர்ப்பியல் 

45.00 
சி.வை. தாமோதரம்பிள்ளை 

40.00 
சொல்லிலக்கணக் கோட்பாடு தொல்காப்பியம் - முதல் பகுதி 

70.00 
இசுலாமியச் சிற்றிலக்கியங்கள் 

40.00 
பாவாணர் கடவுள் நம்பிக்கையும் சமயச் சால்பும் 

30.00 
மகளிர் முன்னேற்றத்தில் “ அவள் விகடன் ” இதழின் பங்களிப்பு 

35.00 
திருக்குறள் உரைச் சிந்தனைகள் 

50.00 
தமிழர் நாட்டு விளையாட்டுகள் 

95.00 
தமிழர் பழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் 

120.00 
மீனவர் சமுதாய நாட்டுப்புறப் பாடல்கள் 

35.00 
A Course in Modern Standard Tamil 

65.00 
இசை மருத்துவம் 

45.00 
கம்பன் களஞ்சியம் 

550.00 
குலோத்துங்கன் பார்வையில் சமுதாயம் 

70.00 
நவீன நாடகங்களும் ஊடகங்களும் 

50.00 
மொழிபெயர்ப்பு ஒரு கவின் கலை 

75.00 


Pub No. 683 


கடற் பொறியியற் கலைச்சொற்கள் 


150.00 


